





முன்னுரை 


ருஷ்ய நாவல்‌ இலக்கியத்தின்‌ பிதாமகன்‌ என்று 
கோகோல்‌ கருதப்படுகிறார்‌. அம்மொழியின்‌ மகோன்னத 
மான இலக்கிய மாளிகையின்‌ நுழைவாயில்‌ என்று 
புஷ்கினைக்‌ கூறினால்‌ அம்மாளிகையின்‌ ஏனைய யாவுமாக 
நிற்பவர்‌ கோகோல்‌. டாஸ்டாவஸ்கி என்ற பிரபல ருஷ்ய 
நாவலாசிரியர்‌ “நாங்கள்‌ எல்லோரும்‌ கோகோலின்‌ 
'மேலங்கி'லியிருந்து வெளிவந்தவர்கள்‌”” என்று கூறுகிறார்‌. 
£மேலங்கி” என்பது கோகோலின்‌ புகழ்‌ பெற்ற சிறுகதை. 


கோகோல்‌ எழுதிய “இறந்த அத்மாக்கள்‌' (Dead 
80018) என்ற சாவல்தான்‌ ருஷ்ய மொழியிலேயே எழுதப்‌ 
பட்ட முதல்‌ நாவலாகும்‌. அவருடைய இந்த முதல்‌ 
காவலைப்பற்றி அக்ஸ்போர்டு - யனிவர்ஸிட்டி. வெளியிட்‌ 
டுள்ள கலைக்களஞ்சியத்தில்‌, “உலகத்திலுள்ள நகைச்‌ 
சுவை மிகுந்த காவியங்களில்‌ முதன்மையானது இந்‌ 
காவல்‌” என்று குறிப்பிடப்பட டிருக்கிறது. அவருடைய 
இரண்டாவது நாவல்‌ இந்த தரராஸ்‌ புல்பா. இந்நாவலைப்‌ 
பற்றிப்‌ பிரபல ஆங்கில விமர்சகரான ஜான்கர்னஸ்‌ பின்‌ 
வருமாறு குறிப்பிடுகிறார்‌: 


இந்த மகத்தான நாவலை 18838-42-க்கு இடைப்பட்ட 
காலத்தில கோகோல்‌ எழுதினார்‌. இதற்கு முன்பே அவர்‌ 
ஒரு நாவல்‌ எழுதியிருந்தார்‌. ஆயினும்‌ இந்த நாவல்தான்‌ 
அவரை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது. தூங்கி 
விழுந்து கொண்டிருந்த பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டின்‌ 
இலக்கியத்திற்குச்‌ சவால்‌ விட்டதுபோல்‌ தோன்றியது. 


4 


இந்நாவல்‌. “ஹோமரின்‌ ஓடெஸேயைப்‌ படித்துவிட்டு 
அதை அடியொற்றி எழுதப்பட்டது இந்காவல்‌' என்று 
சிலர்‌ கூறுகிறார்கள்‌. ஆனால்‌ ““தாராஸ்‌ புல்பா” வெளி 
வந்த பிறகுதான்‌ ஓடெஸே ருஷ்ய மொழியில்‌ மொழி 
பெயர்க்கப்பட்ட தென்பதை இவர்கள்‌ கவனிக்கவிலலை- 
ஒடெஸேயின்‌ சாயலும்‌, ஹோமரின்‌ வேகமும்‌ இந்நாவலில்‌ 
பிரதிபலித்தால்‌ அது கோகோலின்‌ மேதையைத்தான 
வெளிப்படுத்துகிறது. 


சிறந்த ஆங்கில விமர்சகர்‌ கூறியிருப்பதற்குப்‌ பிறகு 
கான்‌ சொல்வதற்கு ஒன்றுமில்லை. 


போலந்தின்‌ ஆட்சியாளர்களை எதிர்த்துக்‌ கோஸக்கு 
. கள்‌ தங்கள்‌ சுதந்தரத்தையும்‌, மத உரிமையையும்‌ காப்‌ 
யாற்றிக கொள்வதற்காகத்‌ தொடுத்த பல போராட்டங்‌ 
களைப்‌ பின்னணியாகக்‌ கொண்டது இந்‌ நாவல்‌. இதை 
மொழிபெயர்க்கும்போது சில சொற்களை அப்படியே 
உபயோகித்திருக்கிறேன்‌. ““சபோரோஷியர்‌”, “செட்ச்‌'', 
“குரன்‌” ஆகிய சொற்கள்‌, கோஸக்குகளின்‌ பிரதேசத்‌ 
தில்‌ மட்டும்‌ உபயோகிக்கப்படும்‌ சொற்கள்‌. அந்தச்‌ 
சொற்களுக்கு அடிக்குறிப்புகள்‌ அங்கங்கே கொடுத்‌ 
திருக்கிறேன்‌. 

இந்த மகத்தான நாவலை மொழிபெயர்க்கக்‌ டைத்த 
சந்தர்ப்பத்தை ஒரு பெரும்‌ பாக்கியமாகவே கருதுகிறேன்‌. 
இந்தப்‌ பாக்கியத்தை எனக்களித்த ஸ்டார்‌ பிரசுரத்‌ 
தாருக்கு என்‌ நன்‌ றி. 


திருவல்லிக்கேணி 
51-19-1956 ரங்க. துரைவேலன்‌ 


ஆப்த எரவாடா என்கை 
ப 


ர ப பவை 
ர்‌ இரக ew 
LO EATENEN 







மூரராஸ்‌ புல்பர 


“எங்கே இப்படிக்‌ கொஞ்சம்‌ திரும்படா மகனே, 
பார்ப்போம்‌, இந்த ஆடையும்‌ விரோதமான இந்தப்‌ 
பா திரியின்‌ நீண்ட கோட்டும்‌, இது என்ன உடுப்பு! இந்த 
ஆடையோடு உங்களைப்‌ பார்த்தால்‌ அசல்‌ (சோளக்‌ 
கொல்லை பொம்மை' மாதிரியே இருக்கிறீர்கள்‌. நீங்கள்‌ 
படித்த கல்லூரியில்‌ எல்லோரும்‌ இப்படித்தான்‌ ஆடை 
அணிவதா?'” 

லவ்‌ ஈகரத்துக்‌ கல்லூரியில்‌ தங்கள்‌ படிப்பை 
முடித்து வீடு திரும்பி இருக்கும்‌ தன்‌ இரு பிள்ளைகளை 
இப்படித்தான்‌ வரவேற்றான்‌ இழட்டு புல்பா. 


அவனுடைய இரண்டு பிள்ளைகளும்‌ அப்போதுதான்‌ 
குதிரையை விட்டுக்‌ கீழே இறங்கினர்‌. இருவரும்‌ “கொழு 
கொழு' என்று வளர்ந்திருந்தனர்‌. கல்லுரி மாணவர்‌ 
களுக்கே உரிய்‌ ஒருவிதக்‌ கூச்சத்தோடு காணப்பட்டனர்‌. 
துடிதுடிப்பு நிறைந்து ஆரோக்யமும்‌ அழகும்‌ பிர திபலிக்‌ 
கும்‌ அவர்களின்‌ க்ஷவரக்கத்தியே படாத இளம்‌ முகங்‌ 
களில்‌ அப்போதுதான்‌ ஆண்மையின்‌ ஆரம்பப்‌ பொலிவு 
படர ஆரம்பித்திருந்தது. தம்‌ தந்தையின்‌ இந்த விரோத 
மான வரவேற்பு அவர்களைக்‌ குழப்பிவிட்டது. ஒன்றும்‌ 
தோன்றாமல்‌ அப்படியே தங்கள்‌ தலைகளைக்‌ கவிழ்த்துக்‌ 
கொண்டு தரையையே பார்த்துக்கொண்‌ டிருந்தனர்‌. 

“இன்னும்‌ கொஞ்சநேரம்‌ அப்படியே நில்லுங்கள்‌” 
என்று கூறிவிட்டு புல்பா, அவர்களை இப்படியும்‌ அப்‌ 
படியுமாகத திருப்பித்‌ திருப்பிப்‌ பார்த்தான்‌. 


6 தாராஸ்‌ 


“அடேயப்பா--இந்தக்‌ கோட்டென்ன இவ்வளவு 
ரீளமிருக்கிறதே. அதுவும்‌ எவ்வளவு அழகு ! உலகம்‌ 
இதுவரை இதைப்போன்ற கோட்டைக்‌ கண்டே இருக 
காது. இந்த நீண்ட அங்கியோடு, யாராவது ஒருவன 
ஓடினால்‌, கீழே விழாமல இருப்பானா? வாலும்‌ தோலு 
மாகத்‌ தொங்கும்‌ இந்த அங்கியோடு கால்கள்‌ சிக்கிக்‌ 
கொண்டு நிச்சயம்‌ ழே விழுந்துவிடுவான்‌”” என்றான. 


எங்களைப்‌ பார்த்து இப்படிக்‌ கேலியாகச்‌ சிரிக்காதீர்‌ 
கள்‌ அப்பா, இரிக்காதீர்கள்‌,” என்று கடைசியில்‌ மூத்த 
வன்‌ கூறினான்‌. 

“ஏன்‌? சிரித்தால்‌ என்னவாம்‌, உன்‌ கெளரவம்‌ 
குறைந்து விடுகிறதோ?” 

“இப்படிச்‌ சிரித்தால்‌ நீங்கள்‌ என்‌ தநதை என்பதை 
யும்‌ பாராமல்‌ அடித்துவிடுவேன்‌!” 

இதைக்‌ கேட்ட புல்பா சற்றுப்‌ பின்வாங்கினான்‌. 
“என்ன! உன்‌ சொந்தத்‌ தந்தையையே, அடித்துவிடு 
வாயா? அட பேய்ப்பயலேச்‌' 


“நீங்கள்‌ என்‌ தந்தையாய்‌ இருந்தால்‌ என்ன? என்னை 
அவமானப்‌ படுத்தும்‌ யாரையும்‌ நான்‌ சும்மா விடமாட்‌ 
டேன.” 

“எப்படி. அடிப்பாய்‌, உன்‌ முஷ்டியினாலா?'' 

“ப்படி வேண்டுமானாலும்‌ சரி.” 

“சரி முஷ்டியினாலேயே சண்டை போடுவோம்‌. 
நீ எவ்வளவு பலசாலி என்பதை உன முஷ்டியிஞலேயே 
பார்த்‌ துவீடுகிறேன்‌” என்று கூறிக்கொண்டே, தன சட்‌ 
டையை மடித்து விட்டுக்கொண்டான்‌. 


தந்தையும்‌ மகனும்‌, 8ீண்ட காட்களுக்குப்‌ பிறகு 
சந்தித்துச்‌ சக்தோஷத்தோடு அளவளாவுவதறழற்குப்‌ பதில்‌, 
ஒருவரை ஒருவர்‌ குத்திக்கொண்டு சண்டையீட ஆரம்பித்‌ 
தனர்‌. மாறி மாறி இருவரும்‌ மார்பிலும்‌ விலாவிலும்‌ 
குத்திக்கொண்டனர்‌. பிறகு சற்று விலகி, முறைத்துப்‌ 
பார்த்துக்கொண்டே பாய்நீது தாககிக்கொண்டனர்‌. 


புலபா 8 


“இது என்ன அநியாயம்‌, நல்லவர்களே, இதைக்‌ 
கொஞ்சம்‌ பாருங்கள்‌. இந்தக்‌ கிழட்டு மனிதனைப்‌ பாருங்‌ 
கள்‌. நிசசயமாக இந்த மனுஷனுககுப புத்தி கடுமாறித 
தான போய்விட்ட த” என்று அந்தப்‌ பிளளைகளின 
அருமைத்‌ தாய்‌ இந்தக்‌ காட்சியைக கண்டு கதறினாள்‌. 
வெளுத்த முகமும்‌, ஓல்லியான உருவழுமுள்ள அந்தத்‌ 
தாய்‌ இன்னும்‌ தன்‌ கண்மணிகளைச்‌ சோத்து அணைத்‌ த 
முகமன்‌ கூறககூட.. முடியாமல, வாசலிலேயே கின்று 
கொண்டிருந்தாள்‌. “ஒரு வருஷத்திற்குப்‌ பிறகு குழந்தை 
கள்‌ வீட்டிற்கு வந்திருக்கின்றன. இந்த மனுஷன என 
னடாவென்றால்‌, அவர்களோடு சண்டைக்குப்‌ ன்‌ 
ருனே, நிச்சயம்‌ பயித்தியம்தான்‌ பிடித்துவிட்டது” 
ருள்‌ அந்தத்‌ தாய்‌. 

இதற்குள்‌ புல்பா தன்‌ சட்டையைத்‌ தட்டிவிட்டுக்‌ 
கொண்டே “பரவாயில்லையே, அவன்‌ நனறுகச்‌ சண்டை 
செய்கிறானே; இவ்வளவு நன்றாகச்‌ சண்டை செய்யக்‌ 
கூடியவன்‌ என்று தெரிந்திருந்தால்‌, கான்‌ அவனோடு 
சண்டைக்கே போய்‌ இருக்கமாட்டேன்‌. இவன்‌ ஒரு நலல 
*கோஸக்காக மாறுவான்‌! சரி மகனே, உனக்கு கான்‌ 
நல்வரவு கூறுகிறேன்‌, எங்கே இப்போது உன்‌ தந்தைக்கு 
ஒரு முத்தம்‌ கொடு” என்றான. உடனே இருவரும்‌, ஒரு 
வரை ஒருவர்‌ சேர்த்து அணைத்துக்கொண்டு முத்தமிட 
ஆரம்பித்துவிட்டனர்‌. “இதுதான்‌ சரி மகனே, நீ எனல்‌ 
குக கொடுத்தாயே, அதைப்போல எல்லோரையுமே 


* அன்னியப்‌ படையெடுப்புகளுக்கு அஞ்சித்‌ தென்ருஷ்யா 
வின்‌ பல பாகங்களிலிருந்து கிளம்பி உக்ரேனில்‌ வந்து குடி 
யேறியவர்கள்‌. முதன்‌ முதலில்‌ 14-ம்‌ நூற்றாண்டின்‌ ஆரம்பத்‌ ' 
தில்‌ இவர்கள்‌ அனைவரும்‌ தங்களுக்குப்‌ பொதுவான எதிரிகளை 
எதிர்க்கக்‌ கூடி, பிறகு ஒரு தனிச சமுதாயமாக விட்டனர்‌. 
சுதந்தரமான மனப்போக்கு, முரட்டுச்‌ சுபாவம்‌, எந்தச்‌ சக்திக்‌ 
கும்‌ தலை வணங்காத பெருமிதம்‌, களங்கமற்ற உள்ளம்‌ இவை 
கள்‌ இந்தக்‌ கோஸக்குகளின்‌ குணப்போக்கு. இவர்கள்‌ 
அனைவரும்‌ ஒரு வகுப்பாகச்‌ சேர்ந்து தங்களுக்குள்‌ ஒற்றுமை 
யுடன்‌ வாழ்ந்து பல இன்னல்களை எதிர்த்துத்‌ தகர்த்தவர்கள்‌. 
காலம்‌ செல்லச்‌ செல்ல இவர்கள்‌ பிற மங்கோலிய, 
தார்த்தாரிய இனங்களுடன்‌ கலந்து மாறிவிட்டனர்‌. 


8 தாராஸ்‌ 


தாக்கு, எவருக்கும்‌ விட்டுககொடுககாதே. ஆனால்‌ உன்‌ 
னுடைய அடைகள்‌ என்னவோ வேடிக்கையாகவே 
தோன்றுகின்றன. இது என்ன கயிறு தொங்குகி றதே?'' 
என்று சொல்லிவிட்டு, ஓதுங்கி நிற்கும்‌ தன்‌ இளைய 
மகனைக்‌ கண்டு, “ஏண்டா மோஞ்சான்‌, நீயேன்‌ உன்‌ 
கரங்களைத்‌ தொங்க விட்டுக்கொண்டு அங்கு சும்மா 
நிற்றொய்‌! கியும்‌ உன்‌ தகப்பனுக்கு ஏதேனும்‌ பூசை 
கொடுப்பதுதானே?” என்று கேட்டான்‌. 

தன்‌ இளைய மகனை அணேத்‌.துக்கொண் டிருந்த அந்தத்‌ 
தாய்‌ இதைக்‌ கேட்டதும்‌, “போதுமே, இதைக்‌ தவிர,வேறு 
என்ன உங்களுக்குத்‌ தெரியும்‌, குழந்தைகள்‌ தந்தையுடன்‌ 
சண்டையிடுவதை எங்கேனும்‌ கேள்விப்பட்டிருக்கிறீர்‌ 
களா? இதைவிட வேறு நல்லது எதுவும்‌ இல்லையா? அவன்‌ 
பாவம்‌ குழந்தை, அவ்வளவு அரம்‌ வந்த களைப்பு...... வ்‌ 
அந்தக குழந்தைக்கு வயது இருபதுக்கு மேலிருக்கும்‌, 
ஆறடி உயரம்‌ வளாந்திருந்தான்‌--**ஏகதேனும்‌ சாப்பிட்டுச்‌ 
சிறிது இளைப்பாற விடாமல்‌ இப்படியேன்‌ அவனை வம்‌ 
புக்கு இழுக்கிறீர்கள்‌” என்றாள்‌. 

“ஹோ! நீ வெறும்‌ பாலேடுதானோ!” என்றான்‌ புல்பா. 
பிறகு, “மகனே உன்‌ அம்மா சொல்வதைக்‌ கேட்காதே. 
அவள்‌ சாதாரணப்‌ பெண்‌. ஒன்றும்‌ தெரியாதவள்‌. உன்‌ 
வாழ்க்கை முழுவதிலும்‌ சிறு குழந்தையாகவே இருந்து 
விடப்‌ போகிறாயா, எனன? இதோபார்‌ இறந்த வெளி, ஒரு 
நல்ல குதிரை, இதைப்‌ போன்ற வாழ்ககைதான்‌ நீ வாழ 
வேண்டும்‌! இதோ இந்த வாளைப்‌ பார்‌--இதுதான்‌ உன்‌ 
தாய்‌! உன தலைககுள்ளே சேர்த்துக்‌ கட்டி வைத்திருக்க 
றுர்களே அந்தக கலலூரிக்காரர்கள்‌-—அது வெறும்‌ 
குப்பை. புத்தகங்களும்‌, தத்துவங்களும்‌, இன்னும்‌ என்‌ 
னெனனவோ இழவுகள-தூ£!!” தக்‌ இங்கு புல்பா கூறிய 
வார்த்தையை நாம்‌ எழுத முடியாது. “அடுத்த வாரமே 
உங்களைச்‌ *சபோரோஷிக்கு அனுப்பப்‌ போகிறேன்‌. 


.... *கோலக்குகள்‌ நிரர்தரமாகவாழ்ம்த பிரதேசம்‌, டெனிப்பர்‌ 
மதியைச்‌ சார்ந்த (சா) நீர்வீழ்ச்சியை (போரஷி) ஓட்டிய பிர 
தேசம்‌. சபோரோஷியர்‌ என்பதும்‌ சபோரோஷிய கோஸக்‌ 
குகள்‌ என்பதும்‌ இந்தக்‌ கோஸக்குகளையே குறிக்கும்‌, 


புல்பா 9 


உங்களுக்குத்‌ தேவையான கல்வியை நீங்கள்‌ அங்குதான்‌ 
க நிக முடியும்‌. அதுதான்‌ உங்களுக்குரிய பள்ளி, அங்கு 
தான்‌ உங்களுக்கு அறிவும்‌ வளரும்‌'' என்றான்‌. 


“னன்ன; அவர்கள்‌ ஒரு வாரம்தான்‌ இங்கு தங்குவார்‌ 
களா?” என்று, கண்ணீர்‌ மல்கும்‌ கண்களுடன்‌, கவலை 
தோய்ந்த குரலில்‌ கேட்டாள்‌ அத்த வயோதிகத்‌ தாய்‌: 
“பாவம்‌ பிள்ளைகள்‌ வீட்டி ற்குவட்து கன்றாகக்கூட இளைப்‌ 
பாற முடியவில்லை. என்‌ கண்மணிகளை நான்‌ என்‌ ஆசை. 
இர, கண்ணாறக்‌ காணக்கூட முடியவில்லை” என்றாள்‌. 


“ஏ கஇழமே, உன்‌ ஓலத்தை நிறுத்து! கோஸக்கின்‌ 
வாழ்வு பெண்ணோடு வாழ்வதற்காக ஏற்பட்டதல்ல. 
உனக்கென்ன, இவர்களை உன்‌ பாவாடைக்குள்‌ அடைதீ 
அக கொண்டு, கோழி தன்‌ முட்டைகளை அடை காப்பது 
போல, வைத்துக்கொள்ள வேண்டும்‌ என்று விரும்புகிறாய்‌. 
சரி சரிபோ, போய்‌ வீட்டிலுள்ள எல்லா உணவு வகை 
களையும்‌ எடுத்து வை. உன்னுடைய பணியாரம்‌, தேன்‌ 
அடை, கசகசா மிட்டாய்‌ இவைகளை வைக்துவிடாகே. 
அவைகள்‌ எங்களுக்கு வேண்டாம்‌. ஒரு முழுச்‌ செம்மறி 
ஆட்டையோ வெள்ளாட்டையோ கொண்டுவா. அதோடு 
ஙிறைய “ஓட்கா' கொண்டுவா. அதில்‌ உன்னுடைய திராட்‌ 
சைகளையும்‌, பிற குப்பைகளையும்‌ போட்டுக்‌ கொண்டு 
வராதே. நலல நுறை தளும்பும்‌, போதை தரும்‌ மின்னு 
கின்‌ ற “ஓட்கா” கொண்டுவா!” என்றான்‌ புல்பா. 


தன்‌ பிள்ளைகளை வீட்டின்‌ அழகிய அறைக்குள்‌ 
அழைத்துச்‌ செனழுன்‌. அப்போது அறையை அலங்‌ 
கரித்துக்‌ கொண்டிருந்த சிவப்பு *ரெக்லேஸ்‌' அணிகச்திருக்த 
இரு பணிப்‌ பெண்கள்‌ இவர்களைக்‌ கண்டதும்‌ அலறிப்‌ 
புடைத்துக்‌ கொண்டு ஓடிவிட்டனர்‌. எல்லோரிடமும்‌ 
மிகக்‌ கண்டிப்பாய்‌ இருக்கும்‌ தம்‌ சிறிய எஜமானர்களைக 
கண்டுதான்‌ அப்படி ஒடி.விட்டார்களோ, அல்லது ஆண 
களைக கண்ட உடன்‌, அலறிப்‌ புடைத்துக்‌ கொண்டும்‌ 
“கிரீச்‌' என்று சத்தமிட்டுக்‌ கொண்டும்‌ ஓடவேண்டும்‌ 
எனற பெண்களின்‌ பழக்கத்திற்காகவேதான்‌ ஓடினார்‌ 
களோ என்னவோ தெரியவில்லை. அப்படி ஓடிவிட்டுப்‌ 


10 தாராஸ்‌ 


பிறகு நாணம்‌ மிகுந்த முகங்களைத்‌ தங்கள்‌ அடையால்‌ 
மூடி. மறைத்துக்‌ கொள்வதுதான்‌ பெண்கள்‌ வழக்கமாகி 
விட்டது. அந்த அறை அந்தக்‌ காலத்துப்‌ பாணியில்‌ 
அலங்கரிக்கப்‌ பட்டிருந்தது. போப்பாண்டவரின்‌ அதி 
காரத்திற்குள்‌ கிரேக்க மாதா கோவில்களைக்‌ கொண்டு 
வந்ததை எதிர்த்து உகரேன்‌ தன்முதல்‌ போரைத்‌ 
தொடுத்திருந்த காலம்‌ அது. போரும்‌ பூசலும்‌ 
நிறைந்க அந்தக்‌ கொடிய காலத்தில்‌, சாதாரண இராம 
மக்கள்‌ சூழ்ந்திருக்க, “பண்டுரா' என்ற வாத்தியத்தின்‌ 
இனனிசைக்‌ கேற்ப, பார்வை யற்ற கிழட்டுப்‌ பாடகர்கள்‌ 
பாடிய காலம்‌ அது. அந்தக்‌ காலம்‌ இப்போது வெறும்‌ 
நாட்டுக்‌ கதைகளிலேயும்‌, பாடல்களிலேயும்தான்‌ தேங்‌ 
கக்‌ கிடக்கிறது. அந்தப்‌ பாடல்களை இப்போது யாரும்‌ 
பாடுவதுகூட இல்லை. 


அந்த அறையின்‌ சுவர்களும்‌ கூரையும்‌, பலவிதமான 
வர்ணக்‌ களிமண்ணால்‌ அழகாகக்‌ காரையூசப்பட்டிருந்தன.. 
சுவரெங்கும்‌ வாட்கள்‌, சாட்டைகள்‌, பறவை பிடிக்கும்‌ 
வலைகள்‌, மீன்‌ வலைகள்‌, துப்பாக்கெள்‌, வெள்ளிப்‌ பிடிக 
ளிட்ட கடிவாளத்‌ துண்டுகள்‌, கயிறுகள்‌ இன்னோரன்ன 
பிற மாட்டப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அந்த 
அறையிலிருத ஜன்னல்கள்‌ யிகச்‌ சிறியவை. அவை 
கனில அமைந்திருந்த மங்கிய கண்ணாடிப்‌ பலகணிகள., 
இப்போதெல்லாம்‌ பழைய மாதாகோவில்களில்தான்‌ காண 
முடியும்‌. வெளியே பார்க்க வேண்டுமென்றால்‌ அந்த வட்ட 
வ.உவமான கண்ணாடிப்‌ பலகணியைத்‌ தள்ளிவிட்டுத்தான்‌ 
பார்க்கமுடியும்‌. ஜன்னலும்‌ சுவரும்‌ சிவப்புநிற விளிம்புக 
ளால்‌ அமைந்திருந்தன. அந்த அறையின்‌ மூலைகளில்‌, 
தண்ணீர்‌ நிறைக்த கூஜாக்களும்‌, பச்சை, ஊதா நிறக்‌ 
கண்ணாடிக்‌ குப்பிகளும்‌, வெள்ளியாலான இண்ணிகளும்‌, 
்‌ பல தேசத்து வேலைப்பாடுகள்‌ நிறைந்த கோப்பைகளும்‌ 
நிறைந்திருந்தன. இவைகள்‌ எல்லாம்‌ புல்பாவின்‌ கரங்க 
ளுக்குப்‌ பலவிதமான முறைகளில்‌ வந்து சேர்ந்தவை. பல 
சாமான்கள்‌, மூன்று நான்கு முறை கைமாறியவை. இவை: 
யெல்லாம்‌ துணிவு மிக்க அந்தக்‌ காலங்களில்‌ மிகவும்‌ 
சகஜம்‌. அநத அறையைச்சு ற்றி ஓரு மரப்பெஞ்சு அமைக்‌ 


புல்பா 11 


இருந்தது. அதன்‌ ஈடுவில்‌ ஒரு பெரிய மேஜையும்‌, இரும்‌ 
பாலான கணப்பு ஒன்றும்‌, அதைச்சுற்றி அமைந்த 
பலவித கண்ணாடி வரிசைகளும்‌ இருந்தன. இவை யெல்‌ 
லாம்‌ இந்த இரு பிள்ளைகளுக்கும்‌ நன்கு தெரிந்தவைகள்‌ 
தான்‌. ஆண்டுதோறும்‌ அந்த இருவரும்‌ தங்கள்‌ விடு 
முறைக்கு நடந்து வந்து இங்கு தங்கி இருந்தவர்கள்‌ தான்‌. 
ஆம்‌, அவர்கள்‌ அப்போதெல்லாம்‌ நடந்துதான்‌ வந்தார்கள்‌. 
அப்போதெல்லாம்‌ அவர்களுக்குச்‌ சொந்தமான குதிரை 
கள்‌ இடையாது. மேலும்‌ இளம்‌ கல்லூரி மாணவர்களை க 
குதிரைமீது சவாரி செய்ய விடுவது அந்தக்‌ காலத்தில்‌ 
பழக்கம்‌ கிடையாது. ஆகவே, அவர்கள்‌ தங்கள்‌ முடிகளை 
வளர்த்து வருவார்கள்‌. அதுதான்‌ ஆண்மை அடைந்து 
விட்டோம்‌ என்பதற்கு அடையாளம்‌. கைகள்‌ உள்ள 
எந்தக்‌ கோஸக்குக்கும்‌ இதைப்‌ பிடித்திழுக்க உரிமை 
யுண்டு. புல்பா தன்‌ பிள்ளைகள்‌ படிப்பை முடித்ததும்‌ 
தான்‌, தன்‌ லாயத்திலிருந்து ஒரு ஜோடி குதிரைகளை 
அனுப்பி இருந்தான்‌. 

தன்‌ பிள்ளைகளின்‌ வரவைக்‌ கொண்டாடுவதற்‌ 
காகப்‌ புல்பா தனது ரெஜிமென்டின்‌ எல்லா ஆபீஸர்‌ 
களையும்‌, பிறரையும்‌ தன்‌ வீட்டிற்கு அழைத்திருந்தான்‌. 
அப்போது வீட்டிலிருந்த இரண்டு ஆபீஸர்கள்‌ தனது 
பழைய தோழன்‌ டிமிட்ரிடோவ்காக்‌ என்பவனுடன்‌ 
வருவதைக்‌ கண்டதும்‌ புல்பா தன்‌ இரு பிள்ளைகளையும்‌ 
அவர்களுக்குப்‌ பெருமையோடு அறிமுகப்‌ படுத்தினான்‌. 
பாருங்கள்‌ என்‌ அருமைப்‌ பிள்ளைகளை” என்று கூறிக்‌ 
கொண்டான்‌: “அவர்களை நான்‌ வெகு சீக்கிரமே 
சபோரோஷிக்கு அனுப்ப நினைத்திருககிறேன்‌” என்றான்‌. 
இதைக்‌ கேட்ட மற்ற விருந்தினர்கள்‌ புல்பாவையும்‌ 
அவனது இரண்டு பிள்ளைகளையும்‌ வாழ்த்தி, அதுதான்‌ 
சரி என்று ஊக்குவித்தனர்‌. மேலும்‌ சபோரோஷியைப்‌ 
போன்ற நல்ல பள்ளி இகைப்போன்‌ ம இளைஞர்களுக்கு 
வேறெங்கும்‌ கிடையாது என்றும்‌ தங்கள்‌ அபிப்பிராயத்‌ 
தைக கூறினர்‌. 

“சகோதர ஆபீஸர்களே, உங்களுக்குப்‌ பிடித்தமான 
இடங்களில்‌ அமருங்கள்‌. பிள்ளைகளே இப்போது நாம்‌ 


12 தாராஸ்‌ 


சிறிது ஓட்கா பருகுவோம்‌'' என்று விருக்தை ஆரம்பித்து 
வைத்தான்‌ புல்பா. பிறகு “கடவுளின்‌ கருணை நம்‌ அனைவ 
ருக்கும்‌ இருக்குமாக! உன்னுடைய நல்‌ வாழ்விற்காக 
ஸ்டாப்‌, இதோ உன்னுடைய ஈல்‌ வாழ்விற்காக ஆன்ற” 
என்று வாழ்த்திவிட்டு மதுவைப்‌ பருக ஆரம்பித்தான. 
“ஆண்டவன உங்களுக்குப்‌ போரில்‌ மல்ல அதிர்ஷ்டத்தைக்‌ 
கொடுக்க வேண்டும்‌. நம்பிக்கை யற்றவர்களை, துருக்கி 
யரை, தார்த்தாரியர்களை, நமது நம்பிக்கைக்கு எதிராக 
மாறினால்‌ போலக்துக்‌ காரர்களையும்‌ போரில்‌ வெல்ல 
உங்களுக்குச்‌ சக்தி பெருக வேண்டும்‌. சரி உங்கள்‌ கோப்‌ 
பைகளை எடுத்துக்‌ கொள்ளுங்கள்‌; ஏன்‌ ஓட்கா ருசியாக 
இல்லையா? அமாம்‌, லத்தின்‌ மொழியில்‌ ஓட்கா வுக்கு 
என்ன பெயர்‌? ஓ, லத்தினிய மொழிக்காரர்கள்‌ 
முட்டாள்கள்‌ போலிருக்கிறது; உலகத்தில்‌ ஓட்கா என 
ஒன்று இருப்பதையே அறியார்கள்‌ போலிருக்கிறது. 
லத்தீன்‌ மொழியில்‌ கவிதை எழுதியவன்‌ பெயரென்ன! 
நான்‌ அதிகமாகப்‌ படித்தவன்‌ இல்லை, ஆகவே சந்தேகமாய்‌ 
இருக்கிறது--ஹொரேஸ்‌ என்பவன்‌ தானே ?” 


புல்பாவின்‌ மூத்த மகன்‌ ஒஸ்டாப்‌ இதைக்‌ கேட்டுத்‌ 
தனக்குத்தானே, “*இந்தக்‌ கிழட்டு காய்க்கு எல்லாம்‌ 
தெரிந்தும்‌, தெரியாததுபோல்‌ பாவனை செய்வதைப்‌ பார்‌, 
அவன்‌ குணமே இப்படித்தான்‌?” என்று நினைத்துக 
கொண்டான்‌. 


புல்பா பிறகு தன்‌ பிள்ளைகளைப்‌ பார்த்து “அங்கு 
கல்லூரியில்‌, உங்கள்‌ தலைமை குரு ஓட்காவின வாசனை 
யைக்கூட உங்களால்‌ நுகர முடியாமல்‌ தடுத்திருப்பாரே/ 
உண்மையைச்‌ சொல்லுங்கள்‌, அப்படி நீங்கள்‌ மீறி 
நடந்திருந்தால்‌, பச்சை மிளா றினால்‌, உங்கள்‌ முதுகையும்‌ 
உடம்பையும்‌ நன்றாகப்‌ பதம்‌ பார்த்திருப்பார்களே, 
இல்லையா? மேலும்‌, நீங்கள்‌ இன்னும்‌ சிறிது வயதான 
பிறகு, உங்கள்‌ தந்திரங்களைப்‌ பிரயோகித்தபோது, நன்கு 
கட்டி வைத்துக்கூட அடித்தார்கள்‌! இல்லையா? நாள்‌ 
என்றும்‌ கழமை என்றும்‌ பாராமல்கூட அடித்தார்கள்‌ 
இல்லையா?” 


புலபா ட்‌ 13 


'“நடந்தவைகளைப்‌ பற்றி இப்போது பேசிப்‌ பயன்‌ 
என்ன? நடந்த தென்னவோ தடந்து விட்டது? என்று 
ஒஸ்டாப்‌ அமைதியாகக்‌ கூறினான்‌. 


“இப்போது செய்யட்டுமே பார்ப்போம்‌, எவனாவது 
என்னை இப்போது திண்டிப்‌ பார்க்கட்டும்‌! ஒரு தார்த்தா 
ரியனைக்‌ கண்டால்கூட கான சும்மா இருக்கமாட்டேன்‌. 
ஒரு கோஸக்கின்‌ வாள்‌ எப்படிப்‌ பட்ட தென்பதைக 
காட்டுவேன்‌!'' என்றான்‌ ஆன்றி. 


“நன்றாய்ச்‌ சொன்னாய்‌ மகனே, நன்றாய்ச்‌ சொன்னாய்‌! 
மே லும்‌ இந்த நிலையில்‌, கான்‌ மட்டும்‌ இங்கிருந்துகொண்டு 
என்ன செய்யப்‌ போகிறேன்‌? ஆகவே, நானும்‌ நாளை உங்க 
ளோடு புறட்படப்‌ போகிறேன்‌. நான்‌ இங்கு இருந்து 
கொண்டு, கோதுமை விதைத்துக்‌ கொண்டும்‌, ஆடுகளை 
யும்‌ பன றிகளையும்‌ மேய்த்துக்‌ கொண்டும்‌, குடும்பஸ்தனைப்‌ 
போல, மனைவியின்‌ பாவாடையை அணிபவன்‌. அல்ல. 
அவளைப்‌ பிளேக்‌ வாரிக்கொண்டு போகட்டும்‌, எனக்கு 
அதெல்லாம்‌ ஒத்துக்கொள்ளாது; இப்போது யுத்தம்‌ 
இலலாவிட்டால்‌ என்ன? நானும்‌ கூட அங்கு வருவேன்‌; 
வந்து அங்கு சந்தோஷமாகக்‌ காலங்‌ கழிப்பேன்‌”' என்று 
புல்பா கூறினான்‌. மதுவின்‌ போதையால்‌, அவனுடைய 
நரம்புகள்‌ மேலும்‌ சூடேறின. போதையின்‌ உச்சத்தை 
அடைந்ததும்‌ புல்பா எழுத்து கின்றான்‌. கம்பீரமாக 
முகத்தை மாற்றிக்‌ கொண்டு, தரையைக்‌ காலால்‌ உதைத்‌ 
தான! பிறகு **நாம்‌ நாளைக்கே புறப்படுவோம்‌! எதற்காகத்‌ 
தள்ளிப்போட வேண்டும்‌? இங்கு நாம்‌ எந்த எதிரியையும்‌ 
பார்க்க முடியாது. இந்தக்‌ குடிசை நமக்கெதற்கு! இந்தச்‌ 
சாமான்கள்‌ எல்லாம்‌ நமக்குத்‌ தேவையில்லை. இந்தக்‌ 
குடங்கள்‌ தான்‌ நமக்கு ஏன்‌?” என்று கூறிக்‌ கொண்டே, 
அந்த அறையிலிருந்த குடங்கள்‌, தண்ணீர்க்‌ குப்பிகள்‌, 
எல்லாவற்றையும்‌ வாரித்‌ தரையில்‌ போட்டு உடைக்க 
ஆரம்பித்தான்‌. 


அந்தப்‌ பரிதாப துக்குரிய கிழவி, தன்‌ கணவனின்‌ 
குண த்தைப்பற்றி நன்கு அறிந்தவளாகையால்‌, கவலை 
கிறைந்த பார்வையோடு, பெஞ்சின்‌ மேலமர்ந்து கொண்டு 


14 தாராஸ்‌: 


அமைதியாகக்‌ கவனித்துக்‌ கொண்டிருந்தாள்‌. அவள்‌ 
ஒன்றுமே பேசவில்லை. ஆனால்‌ எதைக்‌ கேட்க இத்தனை 
நேரம்‌ அவள்‌ பயந்து கொண்டி.ருந்தாளோ, அந்தச்‌ செய்தி 
யைக்‌ கேட்டதும்‌, தன்‌ கண்ணீரை அவளால்‌ அடக்க 
முடியவில்லை. பிரிந்து போகப்‌ போகும்‌ தன்‌ இரு பிள்ளை 
களைக கவனித்தாள்‌. ஒன்றும்‌ செய்ய மூடியாத தன்‌ அச்‌ 
சத்தின்‌ வேகத்தால்‌ அவள்‌ கண்கள்‌ கலங்கின. ஆத்‌ 
தரத்தை அடக்க முடியாமல்‌ அவள்‌ தன்‌ உதகெளைக்கடித்‌ 
அக கொண்ட காட்சியை விவரிக்கவே முடியாது. 


புலபா பயங்கரமான மூர்க்கத்தனம்‌ படைத்தவன்‌ “' 
பதினைந்தாம்‌ நூற்றாண்டின்‌ பயங்கர நாட்களில்‌, ஐரோப்‌ 
பாவின்‌ காடோடிகளின்‌ இருப்பிடமாக இருந்த ஒரு மூலை 
யில்‌, தோன்‌ றிய கூட்டத்தினன்‌. அந்தச்‌ சமயத்தில்‌ ஆ 
காலத்திய தெற்கு ரஷ்யாவை ஆண்டுகொண்டிருந்த அரச 
குமாரர்கள்‌, எதிர்க்க முடியாத மங்கோலிய அழிவுக்காரர்‌ 
களின்‌ கொள்ளைப்‌ படையெடுப்புக்கு அஞ்சித்‌ தமது 
நாட்டைவிட்டு ஓடிவிட, அந்தப்‌ பிராக்இியத்து மக்கள்‌, மங்‌ 
கோலியாகளின்‌ படையெடுப்பால்‌ அழிக்துபோன, தமது 
வீடுவாசல்களின்‌ சாம்பலின்மேல்‌ மறுபடியும்‌ தங்கள்‌ 
வாழ்வை ஆரம்பிக்க வேண டி.யிருக்த து. நிரந்தரமாக ஆபத்‌. 
துச்சூமழ, பயங்கரமான எ இரிகளின்‌ மத்தியிலே வாழ்ந்து 
பழகிவிட்ட இவர்கள, ஆபத்தைச்‌ சற்றும்‌ பொருட்படுத்தா 
மல்‌ துணிவு கொண்டு விட்டனர்‌. எந்த விதமான துயரத்‌. 
தையும்‌ தைரியமாக எதிர்‌ நோக்கும்‌ மனவலிமை பெற்று, 
கடைசியில்‌, உலகத்தில்‌ பயம்‌ என ஒன்று இருப்பதையே 
மறக்துவிட்டார்கள்‌. இது பல நூற்றாண்டுகளாக அமைதி: 
யுடன்‌ வாழ்ந்திருந்த இவர்களுடைய உணர்ச்சிக்‌ இந்தப்‌ 
புது விதமான போராட்ட உணர்வுகளை த்‌ தட்டி யெழுப்பி 
கோஸக்‌ இனத்திற்கே மன உரத்தைத்‌ தந்து விட்டது... 
இதுதான்‌ கட்டுப்பாடுகளுக்கு. அடங்காத சுதந்திரமான 
ருஷ்ய குணச்சித்ரத்தின்‌ வார்ப்பு. ஆழமில்லாத துறைகளி 
லும்‌ நதிக்கரைகளிலும்‌, தோணிகளிலும்‌ இந்தக்‌ கூட்டம்‌ 
பரந்து கிடந்தது. இவர்களுடைய எண்ணிக்கையே ஒரு 
வருக்கும்‌ தெரியாமல்‌ போய்விட்டது. சுல்தான்‌ ஒருவன்‌. 
இந்தக்‌ கோஸக்குகளின்‌ தலைவனைப்‌ பார்த்து நீங்கள்‌ எவ்‌: 


புல்பா 1 


வளவு பேர்‌ இருப்பீர்கள்‌ என்று கேட்டபோது, தைரிய 
முடன்‌ அவன்‌ பெருமிதத்தோடு “யாருக்குத்‌ தெரியும்‌.? 
நாங்கள்‌ எல்லாப்‌ பரந்தவெளிகளி லும்‌ வியாபித்‌ இருக்கி 
றோம்‌. எந்தக்‌ குன்‌ றத்தின்‌ உச்சியிலும்‌ எங்களைக்‌ காண 
லாம்‌” என்று கூறினான்‌. எஃகிலிருந்து தீ ஐுவாலை 
பிறப்பது போல துரதிர்ஷ்ட வசமான பயங்கரச்‌ சூழ்‌ 
நிலையிலே வாழ நேர்ந்துவிட்ட இந்த மக்களின்‌ இதயத்தி 
லிருந்து பிறந்ததுதான்‌ குறிப்பிடத்‌ தகுந்த ருஷயனின்‌ 
சக்தி. பழைய பிரபுக்களின்‌ ஆதிபத்திய பிரதேசமாக, 
தங்களுக்குள்ளே பூசலிட்டுக்‌ கொண்டுதங்கள்‌ பிரதே 
சங்களை ஒருவருக்கொருவர்‌ பங்கிட்டுக்கொள்ளும்‌ குட்டிப்‌ 
பிரபுக்களின்‌ வேட்டைக்‌ காடாக, சமய சந்தாப்பவாதி 
கள்‌ நிறைந்த பூமியாக இருந்‌ இருக்கவேண்டிய இந்தப்‌ பிர 
கேசம்‌ இநத மக்களின்‌ வாழ்வு காரணமாக, பொது 
வாகப்‌ பிற சமயத்துக்‌ கொள்ளைக்காரர்களின்‌ மீது ஏற 
பட்ட வெறுப்பும்‌, ஆபத்தும்‌ ஒன்று சேர்ந்து தைரியமிகக 
கூட்டத்தின்‌ குடியிருப்பும்‌, போர்ப்பாசறைகளும்‌ நிறைந்த 
இடமாக மாறிவிட்டது. நாம்‌ சரித்திரத்தின்‌ மூலம்‌ 
தெரிந்துகொண்டபடி, இவர்களுடைய இடைவிடாத 
போராட்டமும்‌ துணிச்சல்‌ மிக்க உணர்வும்தான்‌, ஐரோப்‌ 
பாவை, அமிழ்த்துவிட யத்தனித்த பல மிருகதீதனமான 
படையெடுப்புகளிலிருந்து காப்பாற்றியது. போலந்தின்‌ 
அரசர்கள்‌, பலவீனமானவர்களான மிகதூரத்தில்‌ இருப்‌ 
பவர்களாக இருந்தும்‌ பயந்து ஓடிவிட்ட அரசகுமாரர்‌ 
களின்‌ பிடியில்‌ இருந்த, இந்தப்‌ பிரதேசங்களின்‌ சக்கர 
வர்த்துகளாக மாறினார்கள்‌. போர்க்குணமும்‌ விழிப்பான 
வாழ்வும்கொண்ட இந்தக்‌ கோஸக்குகளின்‌ தகுதியை நன்‌ 
குணர்நது தங்கள்‌ தேவைக்காக, அவர்களை மேலும்‌ 
ஊக்குவித்து அவர்களை முகஸ்துதி செய்து அவர்களுடைய 
போக்குகளை வளர்த்தனர்‌. இந்தப்‌ போலந்து சக்கரவர்த்தி 
களின்‌ ஆட்சியின்போது, இந்தக்‌ கோஸக்குகள்‌, தங்களுக்‌ 
குள்ளே ஒரு தலைவனைத்‌ தேர்ம்தெடுத்தார்கள்‌. இந்தத்‌ 
தலைவன்‌ , அவர்களுடைய குடியிருப்புகளை ரெஜிமெண்‌ 
டாகவும்‌, ராணுவ ஜில்லாக்களாகவும்‌ மாற்றிவிட்டான்‌. 
வெளிப்படையாகப்‌ பார்ப்பவர்களுக்கு ஒரு நிரந்தரமான 
ரர்ணுவம்‌ இருப்பதாகவே தெரியாது. ஆனால்‌, யுத்தம்‌ 


16 தாராஸ்‌ 


ஏற்பட்டுவிட்டால்‌ எட்டே நாட்களுக்குள்‌ ஒவ்வொருவ 
னும்‌ தன்‌ குதிரையுடன்‌, சிரசிலிருந்து கால்வரை ஆயுத 
பாணிகளாக மாறி, அரசன்‌ தரும்‌ ஒரு செட்டுக்காகப்‌ 
போராடத்‌ தயாராகி விடுவான்‌. இரண்டு வாரங்களுக்கு 
வற்புறுத்திச்‌ சேர்த்தாலும்‌ அமைய முடியாத பெரிய 
ராணுவமாக உடனே அமைந்துவிடும்‌. போராட்டம்‌ 
முடிந்ததும்‌, இந்தப்‌ படையின்‌ ஒவ்வொருவனும்‌, பழைய 
படி தனது ஙிலத்துக்கோ, டெனிப்பர்‌ துறைப்‌ படகு 
களுக்கோ, தான்‌ ஏற்கனவே செய்து கொண்டிருந்த 
விவசாயத்‌ தொழிலுக்கோ சென்றுவிடுவான்‌. பழைய 
படி, மீன பிடிப்பதோ, பீர்‌ பதனிடுவதோ, வியாபாரம்‌ 
செய்வதோ, தத்தம்‌ தொழிலில்‌ முனைந்து மறுபடியும்‌ 
ஒரு சுதந்திர கோஸக்காக மாறிவிடுவான்‌. இவர்களுடைய 
இந்த அபூர்வமான திறமையைக கண்டு நியாயமாகவே 
வெளிநாட்டினர்‌ வியந்தனர்‌. இந்தக்‌ கோஸக்குகளுக்குதி 
தெரியாத தொழிலே கிடையாது. *ஓய்ன்‌' தயாரித்தல, 
வண்டி செய்தல்‌, மாவரைத்தல்‌, கருமான்‌ வேலை, 
பூட்டுகள்‌ செய்தல்‌ இவை போன்ற பலவிதமான தொழில்‌ 
களையும்‌ நன்கு அறிந்தவர்கள்‌. இவற்றிற்கு மேலாக 
ருஷ்யர்கள்‌ மட்டுமே செய்யக்கூடிய முறையில்‌ குடிப்‌ 
பதும்‌, விருந்துண்‌ ணுதலும்‌, அடக்க முடியாத முறையில 
ஆடிப்பாடிக்‌ களிப்ப. தும்‌ இதைவிட இன்னும்‌ அதிக 
மாகக்கூட செய்வர்‌. பதிவு செய்யப்பட்ட கோஸக்குகள்‌ 
எப்போது அழைத்தாலும்‌ யுத்தத்திற்குப்‌ போகவேண்‌ 
டும்‌. இவர்களைத்‌ தவிர யுத்த சமயத்தில்‌, வேண்டிய 
அளவு, குதிரைப்‌ படையினரையும்‌ திரட்ட முடியும்‌. 
ஆள்‌ திரட்டுவோர்‌, இவர்களது, ஈகரங்கள்‌, கிராமங்கள்‌ 
இவற்றைச்‌ சுற்றிக்‌ கடைவீதிகளில்‌ நிற்கும்‌ மாட்டு 
வண்டியின்‌ மேல்‌ நின்றுகொண்டு, உரத்த குரலில்‌ 
“ஏ, பீர்‌ பதனிடுவோர்களே, ஓயின்‌ செய்வோர்‌ 
களே, உங்கள்‌ மது இறக்கும்‌ தொழிலைத்‌ தூர எறி 
யுங்கள்‌. உங்கள்‌ பருத்த சரீரத்தின்‌ இரத்தத்தை உ றிஞ்‌ 
சும்‌ ஈக்களுக்கு இடம்‌ தராதீர்கள்‌. உங்கள்‌ ராஜ 
கெளரவத்திற்குத்‌ தகுந்த பெருமையும்‌ புகழும்‌ உங்களுக்‌ 
குக்‌ காத்திருக்கிறது; வாருங்கள்‌! ஓ, உழவர்களே, உங்கள்‌ 
மஞ்சள்‌ நிறச்‌ செருப்புகள்‌ சேற்றில்‌ ஊற, ஏர்‌ ஓட்டும்‌, 


ப்லபா 17 


உங்கள்‌ தொழிலை விட்டொழியுங்கள்‌. ஏ, கோதுமை 
விதைப்போர்களே, ஆடுகளை மேய்ப்பவர்களே , பெண்கள்‌ 
பின்னே சென்று திரிவோர்களே, பெண்கள்‌ வலையில 
வீழ்ந்து, உங்கள்‌ வீரத்தையும்‌ சக்தியையும்‌ ஏன்‌ விரய 
மாக்குகி றீர்கள்‌, வீரமிக்க கோஸக்னெ பெருமை உங்க 
ளுக்குக்‌ காத்திருக்கிறது, களம்புங்கள்‌!'' எனறு கூவுவார்‌ 
கள்‌. 

அந்த வார்த்தைகள்‌ காய்ந்த மரத்தின மீது பட்ட 
அக்கினிச்‌ சிதல்கள்‌ போன்றவை. உழவன்‌ தன 
கலப்பையை உடைத்தெறிவான்‌; மது பதனிடடெகொண் 
டிருப்பவன்‌, தன்‌ மதுப்‌ பீப்பாய்களையும்‌, பானை களையும்‌ 
உடைத்தெறிவான்‌. பிற வியாபாரிகளும்‌ தொழிலாளர்‌ 
களும்‌ தங்கள்‌ தொழில்களை அப்படியே விட்டுவிட்டு, 
தங்கள்‌ உபகரணங்களை உடைத்துவிட்டுப்‌ புறப்பட்டு 
விடுவார்கள்‌. ஒவ்வொருவனும்‌ ஒரு குதிரையின்‌ மீது 
உடனே காட்சி அளிப்பான்‌. சுருங்கச்‌ சொனனால்‌, 
மகோன்னதமான தும்‌, மகத்தான துமான ருஷ்ய குணச்‌ 
சித்திரத்தின்‌. வெளியீடே இதுதான்‌. 


புல்பா மிகவும்‌ பழைய ராணுவத்தின்‌ மூலக்கர்னல்‌.. 
பிறக்கும்போதே, போராட்ட மனப்பான்மையும்‌ அடக்க 
முடியாத உணர்வும்‌ பொங்கப்‌ பிறந்தவன்‌. நேரடியாகப்‌: 
பேசும்‌ முரட்டுத்தனமான பொக்குக்குப்‌ பிரசித்த 
மானவன்‌. அந்தக்காலத்தில்‌ போலந்து நாட்டுப்‌ பழக்க 
வழக்கங்கள்‌, ரஷ்யப்‌ பிரபுத்துவத்தின்‌ மீது தன்‌ செல்‌ 
வாக்கைப்‌ பரவவிட்டிருந்தது. பல ரஷ்யப்‌ பிரபுக்கள்‌, 
போலக்து முறையைப்‌ பின்பற்றி, வேண்டாத டாம்பிக 
மும்‌, மகோன்னதமான வீடுகளையும்‌ வேலை ஆட்களையும்‌ 
வேட்டைக்காரர்களையும்‌ விருந்துகள்‌, தர்பார்கள்‌ இவை 
களையும்‌ அதிகமாகத்‌ தம்‌ நாட்டிலும்‌ பரப்ப முயன்றனர்‌. 
புல்பாவுக்கு இப்‌ போக்குப்‌ பிடிக்கவில்லை. கோஸக்கு, 
களில்‌ சாதாரண வாழ்வே அவனுக்குப்‌ பிடித்தமானது.. 
தனது தோழர்களில்‌ யாராவது இந்த *வார்ஸா கட்சி 
யைப்‌ பின்பற்றி நடக்க ஆரம்பித்தால்‌, புல்பா உடனே 


* போலம்தின்‌ தலைநகரம்‌. 


18 தாராஸ்‌ 


அவர்களைப்‌ போலந்து நாட்டுப்‌ பிரபுக்களின்‌ செல்வச்‌ 
சிறுவர்கள்‌ என்று உதறித்‌ தள்ளிவிட்டு விலகிவிடுவான்‌. 
இருஸ்‌ தவப்‌ பழம்‌ பிரிவில* பற றுக்கொண்ட அவன்‌ 
தளராத ஊககமுள்ளவன்‌. தான்‌ கொண்டுள்ள நம்பிக்கை 
யின்‌ சளைக்காத பாதுகாவலனாகத தன்னை நம்பினான்‌. 
குத்தகைக்காரர்களின்‌ தொந்தரவாலோ, அல்லது புதிய 
விநோதமான வரிச்சுமை தாங்கமாட்டாமலோ, எந்தக்‌ 
கிராமத்தவனாவது அவனிடம்‌ வந்து முறையிட்டால்‌, 
புல்பா தனது தோழர்கள்‌ சிலருடன்‌ அங்கு சென்று 
நீதியை நிலைநாட்டுவான. மூன்று சமயங்களில்தான்‌ 
வாளை எடுத்துப்‌ போர்‌ செய்யலாம்‌ என்ற ஒரு நியதியை 

ஏ ற்படுத்தனான்‌-கோஸக்‌ பெரியவர்களுக்கு மரியாதை 
காட்டாமல்‌ தங்கள்‌ தலையில்‌ குலலாயடன்‌, போலந்து 
தேச வரி வரூலிப்போர்‌ வந்து நிற்கும்‌ சமயம்‌; தன்‌ 
னுடைய சமய உணர்ச்சிகளுக்கு ஏற்ற பழக்க வழக்‌ 
கங்களை மாசுபடுத்தி இழிவு கற்பிக்கும்போது; கடைசி 
யாக, எ திரிகள்‌ முஸல்மான்களாகவோ துருக்யெராகவோ 
இருந்துவிட்டால; கிருஸ்தவ சமயத்தின்‌ பெருமைக்காக 
இவர்களை எப்போது வேண்டுமானாலும்‌ எந்தச்‌ சமயத்‌ 
திலும்‌. எதிர்த்துப்‌ போராடலாம்‌ என்பது அவனுடைய 
அசைக்க முடியாத நம்பிக்கை. 


நாளை *செட்சிக்குத்‌ தன்‌ மக்களை அழைத்துக்‌ 
கொண்டு போய்‌ “இதோ பாருங்கள்‌, எவ்வளவு அழகிய 
இளம்‌ பிள்ளைகளை கான அழைத்து வ£திருக்கிறேன்‌”' 
என்று போர்‌ பல கண்ட தன சகதோழர்களிடம்‌ 
இவர்களைப்‌ பெருமையோடு அறிமுகப்படுத் தும்‌ காட்சியை 
இப்போதே கற்பனை செய்து பூரித்துக்கொண்டான்‌. 
போரிலே அவர்கள்‌ காட்டும்‌ வீரச்செயல்களை அவன்‌ 
எப்படிக்‌ கண்டு பாராட்டப்போகிறான்‌ ; மதுகுடிக்கும்‌ 
போட்டியிலே- இந்தப்‌ பழக்கம்‌, வீரனின்‌ முக்கியமான 
செயல்களில்‌ ஒன்றென அவன கருதினான்‌-தன்‌ பிள்ளைகள்‌ 
காட்டப்போகும்‌ கெட்டிக்காரத்தனத்தைக்‌ கண்டு எப்படி 

* Orthadox Church. 


சஸ்‌. ரர்‌ கிராமம்‌ அல்லது நிரந்தரக்‌ 
, ருப்பு. 


பூல்பா 19 


அவன்‌ பெருமைப்படப்போகிறுன்‌; என்று இப்போதே 
மானசீகமாகக கற்பனை செய்துகொண்டான. முதலில 
தன்‌ பிள்ளைகளை மட்டுமே அனுப்பவதாகத்‌ தீர்மானிதீ 
இருந்தான்‌. ஆனால்‌ அவனுடைய மூர்ககத்தனமான மன 
வலிமைதான அவனையும்‌ கூடப்‌ போகும்படி தூண்‌ 
டியது. மேலும்‌ அவர்களுடைய புத்தம்‌ புதிய இளமை, 
உயர்ந்த அகிருதி, வனப்பு மிகுந்து பலம்‌ பொரும்‌ திய 
ஆண்மை, புல்பாவின போராட்ட எண்ணத்தில்‌ உணர்ச்சி 
களைத்‌ தூண்டிவிட்டன. ஆகவ அவ னும்‌ அவர்களோடு 
போகத்‌ தயாரானான்‌. மறுகாள்‌ பிரயாணத்திற்கு 
வேண்டிய ஏற்பாடுகளைக்‌ கவனிக்க ஆரம்பித்தான்‌. 
குதிரைகளைத்‌ தேர்ந்தெடுத்தான்‌! பிற பிரயாணத்‌ தள 
வாடங்கள்‌, தன்னோடு வரவேண்டிய வேலை ஆட்கள்‌ 
இவர்களைத்‌ தேர்ந்தெடுத்தான்‌. குதிரை லாயங்களுக்குள்‌ 
ளும்‌, பண்டகசாலைகளுக்குள்ளும்‌ அவனே சென்று பல 
வேலைகளைச்‌ செய்தான்‌; தன்னுடைய அதிகாரங்களை தீ 
தனது தோழனான டோங்காவுக்கு அளித்தான்‌; தான்‌ 
அழைத்த உடனே, தன்‌ செஜிமென்டை செட்சிக்குக 
கொண்டு வரவேண்டும்‌ என்றும்‌ கண்டிப்பான உத்திரவு 
பிறப்பித்தான்‌. அவன்‌ ஒன்றையுமே மறககவிலலை. 
மதுவின்‌ போதை இன்னும்‌ அவனைவிட்டு நீங்காமலிருட்‌ 
தாலும்‌, மதுவின்‌ போதை அவனது மூளையை இன்னும்‌ 
கிறங்கச்‌ செய்தாலும்‌, குதிரைகளுக்குதி தண்ணீர்‌ காட்டு 
வதிலிருந்து, அவைகளுக்கு வேண்டிய பெரிய கோதுமை 
களைச்‌ சேமிப்பதுவரை எல்லாவிதமான உத்திரவுகளையும்‌ 
கொடுத்தான்‌. இத்தனை வேலைகளுக்குப்‌ பிறகு களைப்பு 
மேலிட்டெ்‌ படுககச்‌ சென்றான்‌. 

“நல்லது பிள்ளைகளே, நாம்‌ இப்போது கொஞ்சம்‌ 
தூங்கலாம்‌. காளை, கடவுள்‌ ஈம்மை என்ன செய்ய விரும்பு 
கிராுரோ அதைச்‌ செய்வோம்‌; நீ ஒன்றும்‌ சிரமப்படத்‌ 
தேவையில்லை கிழட்டு மனைவியே, நாங்கள்‌ திறந்த வெளியி 
லேயே, படுத்துக்கொள்ளுகிறோம்‌” என்றான்‌. 

இரவ மெள்ளக்‌ கவிய ஆரம்பித்தது. ஆனால்‌ புல்பா 
எப்போதுமே சீக்ரெமாக உறங்கப்‌ போய்‌ விடுவான்‌. 
விரித்த ஒரு துப்பட்டியின்‌ மேல்‌ படுத்துக்கொண்டு, ஆட்‌ 
டுத்‌ கோலால்‌ செய்யப்பட்ட ஒரு நீளக்‌ கோட்டை எடுத்‌ 


0 காராஸ்‌ 


துத்‌ தன்‌ உடல்‌ முழுதும்‌ மூடிக்‌ கொண்டான்‌. அவன்‌ வீட்‌ 
டிலிருக்கும்போ து, சற்றுச்‌ சூடான இடமாகவே பார்த்‌ 
துப்‌ படுப்பான. இனறு, காற்றுக்‌ கொஞ்சம்‌ குளிரக்‌ திரு 
தது. படுத்த சிறிது நேரத்திற்கெல்லாம்‌ அவன்‌ குரட்டை 
விட ஆரம்பித்தான்‌. உடனே பிறரும்‌ அவனுடைய 
குரட்டையைப்‌ பின்பற்றினர்‌. அந்தத்‌ திறந்த வெளி 
முழுவதுமே, விநோதமான பல குரட்டை ஒலிகள்‌ 
கலந்து ஒலித்தன. எல்லோரையும்விட முதலில்‌ தூங்கி 
விட்டவன்‌ கரவல்காரன தான்‌. தனது இளம்‌ எஜ 
மானர்கள்‌ வந்த ஆனந்த விருந்தில்‌ கண்‌ தெரியாமல்‌ 
குடித்துவிட்டான்‌. 


பாவம்‌ அந்தக்‌ இழட்டுத்‌ தாய்‌ ஒருத்தி மட்டுமே அரங்‌ 
காமல்‌, அருகருகே படுத்துறங்கும்‌ தன இருபிள்ளைகளின்‌ 
தலைமாட்டருகே அமர்ந்துகொண்டு அவர்களுடைய 
கலைந்து கிடந்த கேசத்தைக கோதிவிட்டுக்‌ கொண்டும்‌, 
தன்‌ கண்ணீரால்‌ அவைகளை கனை தீதுக்கொண்டும்‌ விழித்‌ 
இருந்தாள்‌. அவள்‌ தன்‌ உள்ளம்‌, உணர்வு, ஆத்மா அத்‌ 
தனையையும்‌ தன்‌ கண்களில்‌ தேக்கி அவர்களைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தாள்‌. கான பெற்று வளர்த்த பிளளைகள்‌, 
தன மார்பகத்துட்‌ பாலருந்து வளர்ந்த பிள்ளைகள்‌, இத்தனை 
நாள்‌ ஆசைகள்‌ பல காட்டி வளர்த்த தன்‌ பிள்ளைகளைப்‌ 
பார்த்தாள்‌ இன்னும்‌ சில கண தேரம்தான்‌ பார்க்க 
முடியும-““என்‌ அருமைச்‌ செல்வங்களே! என்‌ கண்‌ 
மணிப்‌ பிள்ளைகளே? நாளை உங்களுக்கு என்ன கதி ஏற்‌ 
படப்‌ போகிறதோ? விதி உங்களுக்காக என்ன வைத்துக்‌ 
கொண்டு காத்திருக்கிறதோ!'' என்று அவள்‌ முணகி 
னான்‌. ஒரு காலத்தில்‌ அழகாயிருந்த அவள்‌ சுருங்கிய 
முகத்தில்‌ கண்ணீர்‌ பெருகி ஓட ஆரம்பித்தது. 


உள்ளபடியே அவள்‌ என்ன சுகத்தைக்‌ கண்டாள்‌? 
அந்தப்‌ பகுதியிலே ௨ வாழும்‌ எல்லாப்‌ பெண்களுமே இந்தத்‌ 
துயரமிக்க வாழ்க்கைதான்‌ வாழ்ந்து வந்தார்கள்‌. இளமை 
மின்‌ அடி துடிப்பு மிகுந்த அந்தச்‌ சில கணங்களில்தான்‌ 
அவள்‌ உள்ளபடியே உண்மையான இன்பத்தைக்‌ 
கண்டாள்‌. அதன்‌ பிறகு அவளுக்கென்று வந்து வாய்த்த 
அந்த முரட்டுக்‌ கணவன்‌, அவளைப்‌ புறக்கணித்‌ தவிட்டு, 


புலபா வப 


தன்‌ வாளிலும்‌, தோழர்களிடமும்‌, மதுப்‌ போட்டியிலும்‌ 
கவனம்‌ செலுத்த ஆரம்பித்துவிட்டான்‌. ஓரு வருஷப்‌ 
பிரிவுக்குப்‌ பிறகு இரண்டு மூன்று நாட்கள்‌ அவனைக்‌ 
காண்பாள்‌. அப்படி வ்திருக்கும்‌ அம்ச இரண்டு மூன்று 
நாள்‌ வாழ்க்கையும்‌ என்ன வாழ்க்கை! சேர்ந்து வாழ்ந்த 
அவர்களுடைய சொற்ப நாட்களில்‌ அவள்‌ பட்ட அவ 
மானங்களும்‌, சமயத்தில்‌ பெற்றஉதைகளும்‌ எத்தனையோ? 
ஏதோ சில சமயங்களில்‌ அவளுக்குக்‌ கிடைக்கும்‌ இன்ப 
மான சந்தர்ப்பங்களும்‌ இந்தக்‌ கொடுமைகளுக்கு இணையா 
காது. சபோரோஷியின்‌ கடுமையான போர்க்‌ கவர்ச்சிக்கு 
உட்பட்ட இக்தகோஸக வீரர்‌ வர்க்கத்தின்‌ கூட்டத்திலே 
அவள்‌ ஒரு விநோதமான பிராணி. இன்பங்‌ காணாத 
அவள து இளமைப்‌ பருவம்‌ வீணே கழிந்தது. அழகு 
மிக்க அவளது கனனக கதுப்புகளும்‌, மார்பகங்களும்‌, 

முத்தம்படாமலேயே, நிறங்‌ குனறி இளமையிலேயே 
சு ருங்கிவிட்டன. அவளுடைய உணர்ச்சிகள்‌, 

அவளுடைய காதல நினைவுகள்‌, ஒரு பெண்‌ 
ணுக்கு இயற்கையாக இருக்கவேண்டிய அசை அபிலா 
ஷைகள்‌ எல்லாம்‌ வேறு விதத்தில்‌ திரும்பின. ஒரு 
தாயின்‌ அன்பாகப்‌ பரிண பித்து. திறந்த வெளி யெங 
கும்‌ பறந்து திரியும்‌ ஒரு கடற்‌ பறவையைப்‌ போல அன்‌ 
பும்‌ உணர்வும்‌ பொங்க அவள்‌ தன்‌ பிள்ளைகளையே சுற்றிச்‌ 
சுற்றி வந்தாள்‌. தன்னுடைய அந்த அருமைக்‌ கண்மணி 
களை அவளிடமிருந்து அபகரித்துக கொண்டு போகும்‌ 
கேரம்‌ வந்துவிட்ட து. ஒருவேளை அவள்‌ தன்‌ பிள்ளைகளைப்‌ 
பார்ப்பது இதுதான்‌ கடைசிமுறையோ? யாருக்குத்‌ தெரி 
யூம்‌/...மூதல்‌ போர்க்களத்திலேயே, தன பிள்ளைகளின்‌ 
தலைகளை த தார்த்தாரியர்கள்‌ வெட்டி வீழ்த்திவிட்டால!... 
அவர்களுடைய உடல்கள்‌ கேட்பாரற்று எங்கு கிடக்கு 
மோ?...வல்லூறுகள்‌ ஒருவேளை அர்த உடல்களைக்‌ குத்திக்‌ 
கிளறிச்‌ சின்னாபின்னமாக்கி விடுமோ? ஐயோ அவர்‌ 
களுடைய ஒரு துளி ரத்தத்திற்குப்‌ பதிலாக உலகத்தில்‌ 
தனக்கென்று இருக்கும்‌ அனைத்தையும்‌ அவள்‌ கொடுத்து 
விடுவாளே-இப்படிப்பட்‌. ட துயரமிகக எண்ணங்களால்‌ 
உள்ளம்‌ கொ திக்க, விம்மி விம்மு, அழுதாள்‌. 
தவிர்க்க முடியாத ஆழ்ந்த தூக்கத்தால்‌ கண்களை மூடிக்‌ 

ன்‌ 


ஓஓ தாராஸ்‌ 


இடக்கும்‌ தன்னிரு பிள்ளைகளையே ஆதங்கத்தோடு 
கவனித்துக்‌ கொண்டிருந்தாள்‌. 

“ஒரு வேளை புல்பா குடிபோதையில்‌ இவவளவு சீக 
ரெம்‌--நாளையே--போகத்‌ தீர்மானித்திருப்பான்‌. உறங 
எழுந்ததும்‌ சில நாட்கள்‌ இந்தப்‌ பிரயாணத்தைத்‌ கள்ளிப்‌ 
போட்டாலும்‌ போடுவான்‌” என்று அந்தக கிழட்டுத்‌ தாய்‌ 
கனவு கண்டாள்‌. 

கொல்லைப்புற மெங்கும்‌ படுத்துறங்கி கொண் 
டிருந்த விவசாயிகளையும்‌, அந்தப்‌ பிரதேசத்தையும்‌, தன்‌ 
ஒளிக்‌ கதிர்களால்‌ ஓளி விளக்கேற்றிவிட்டு, விண்ணின்‌ 
உச்சியை எட்டிப்‌ பிடிப்பதுபோல்‌, தவழ்நீது கொண 
டிருந்தது மிலா. அந்தக்‌ கொல்லையைச்‌ சுற்றி அமைக 
இருந்த வேலியும்‌, புதர்களும்‌ உயர்ந்து வளர்ந்திருந்த 
அல றிச்‌ செடியின்‌ நிழல்களின்கீழ்‌ அமிழ்ந்து கடந்தன. 

அனால்‌ அந்தத்‌ தாய்‌ மட்டும்‌, தன பிள்ளைகளின்‌ 
பக்கத்திலேயே அமர்ந்துகொண்டு, தூங்கவேண்டுமே 
என்ற நினைப்பில்லாமல்‌, தன்‌ அருமைச்‌ செல்வங்களையே 
பார்த்துக்கொண்டிருந்தாள்‌. பொழுது விடிவதற்கான அறி 
குறிகள்‌ தென்படவே, இதுவரை அசை போட்டுக்கொண் 
டிருந்த குதிரைகள்‌, கீழே கொட்டிக கிடந்த புற்களின்‌ 
மேல்‌ படுத்துவிட்டன. அலறிச்‌ செடியின்‌ உச்சிகளெையில்‌ 
முதலில்‌ ஒரு சிறு சலனம்‌ ஏற்பட்டு, பிறகு படிப்படியாக 
ஓவ்வொரு களையாக அசைந்து, தாழ்ந்திருக்கும்‌ கிளைகள்‌ 
அசைந்தாடத்‌ தொடங்க: பொழுது விடிந்தும்‌ அவள்‌ 
இவ்வளவுகேரம்‌ விழித்‌ திருந்த களைப்புச்‌ சிறிதும்‌ தோன்றா 
மல்‌, இரவு இன்னும்‌ வளராதா என்று மநினைத்துக்‌ 
கொண்டு இருந்தாள்‌. அந்தத்‌ இறந்த வெளியின்‌ எங்கோ 
ஒரு மூலையிலிருந்து ஒரு குதிரையின்‌ கனைக்கும்‌ சப்தம்‌ 
கேட்டது. கிழ்‌ கடலின்‌ வானத்தைத்‌ தன்‌ செநறகிறத்‌ 
தால்‌ முலாம்‌ பூசிவிட்டு, கடலிலிருந்து குதித்தெழுந்து 
கொண்டிருந்தான்‌ ஆதவன்‌. 

விழித்துக்கொண்ட புலபா அலறிப்‌ படைத்துக்‌ 
கொண்டு எழுந்தான்‌. முன்னிரவு அவன்‌ கொடுத்திருந்த 
உத்திரவுகள்‌ எல்லாம்‌ அவனுக்கு இன்னும்‌ நன்றாக நினை 
விலிருந்தன. 


புல்பா ய 


“நரம்‌ துங்கினது போதும்‌, எழுந்திருங்கள்‌ பிள்ளை 
களே! டேய்‌...குதிரைகளுக்குத்‌ தண்ணீர்‌ காட்டு; எங்கே 
என்‌ கிழட்டு மனைவி!”--தன்‌ மனைவியை அவன்‌ அப்படித்‌ 
தான்‌ கூப்பிடுவது வழக்கம்‌--**சீககிரம்‌, எங்களுக்கு ஏதே 
னும்‌ சாப்பிடக்‌ கொண்டுவா. நாங்கள்‌ போகவேண்டிய 
பாதை எங்கள்முன்‌ நீண்டு கடக்கிறது” எனறான்‌. 


அந்தப்‌ பரிதாபத்துக்குரிய காய்‌, தன்‌ கடை நம்பிக்‌ 
கையும்‌ தகர்ந்து விடவே, வேறுவழரியின றி, கவலையால்‌ 
குன்‌ றிப்போன உள்ளத்தோடு உள்ளே சென்று, அவர்‌ 
களுக்கு வேண்டிய உணவு வகைகளைத்‌ தயாரிக்க ஆரம்‌ 
பித்தாள்‌. புல்பா அங்கிருப்பவா அனைவருக்கும்‌ பலவித 
மான உத்திரவுகளைப்‌ பிறப்பித்துக்‌ கொண்டிருக்தான்‌. 
தானே குதிரை லாயத்திற்குச்‌ சென்று தன பிள்ளை 
களுக்கு வேண்டிய மூ குதிரைகளையும்‌ பிற சாமான்களையும்‌ 
கல்லூரி மாணவர்களாய்‌ இருந்த அந்தச்‌ 
சிறுவர்கள்‌ இருவரும்‌ உடனே உருமாறிவிட்டனர்‌. அவர்‌ 
கள்‌ கால்களிலிருந்த பழைய சேறு படிந்த ஜோடுகளை 
மாற்றி வெள்ளிப்‌ பாதமிட்ட சிவப்புஙி! ற, மோராக்கோ 
ஜோடுகள்‌ அணிந்திருந்தனர்‌. அவர்கள்‌ அணிந்திருந்த 
கால்சட்டைகள்‌ கருங்கடலைப்போன்‌, ற அவவளவு அகலம்‌; 
அதில இரு ஆயிரம்‌ மடிப்புகளும்‌, தொங்கும்‌ பைகளும்‌ 
தைக்கப்பட்டிருந்தன. அந்தக்‌ காலசராயின்‌ இரண்டு 
பக்கங்களிலும்‌ தங்க நிற வார்கள்‌ தொங்க, அந்த வார்‌ 
களில்‌ பலவித விநோதமான அலங்கார குஞ்சங்களும்‌, 
கொங்கணிகளும்‌ மாட்டப்பட்டிருந்தன. அவர்கள்‌ அணிந்‌ 
திருந்த கோஸக்‌ சட்டை கொழுத்து விட்டெரியும்‌ நெருப்‌ 
பின்‌ சிவப்பு நிறத்தாலானது. மார்பருகே அழுத்தமாக 
அமைந்திருந்த உறைகளில்‌, துருக்கி தேசத்து “பிஸ்டல்‌ 
கள்‌' இரண்டு துருத்திககொண்டிருக்தன. இடுப்பருகி 
லிருந்து தொங்க விடப்பட்ட வாட்கள்‌ அவர்கள்‌ கால்‌ 
வரை நீண்டிருந்தன. சூரியனது வெப்பத்தால்‌ கணியாமல்‌ 
வெள்ளை வெளேரென்ற அழகிய ஆரோககியமுள்ள முகங்‌ 
களில்‌ சிறு கொத்தாக வளாந்திருந்த கருப்புமிற மீசை 
எடுப்பாக அமைந்திருந்தது. கருப்புநிற ஆட்டு ரோமத்‌ 
தோலினால்‌ செய்யப்பட்ட. குலலாயின்‌ உச்சியில்‌ தங்கநிறக்‌ 


54 தாராஸ்‌ 


கதிர்கள்‌ அமைத்‌ இருந்தனர்‌. அந்தக்‌ குல்லாயுடன்‌ அவர்‌ 
கள்‌ பார்ப்பதற்கு மிக அழகாக விளங்கினர்‌. பாவம்‌ 
அந்தத்‌ தாய்‌! இவ்வளவு கொள்ளை வனப்போடு விளங்கிய 
தன்னிரு பிள்ளைகளைக்‌ கண்டதும்‌ அவளால்‌ ஒன்றுமே 
பேச முடியவில்லை. கண்ணீர்‌ சோர அவள்‌ அப்படியே 
அசந்து நின்றுவிட்டாள்‌. 


“நல்லது, நாம்‌ புறப்பட வேண்டியதுதான்‌, வீணே 
நம்‌ காலத்தை இங்கு கழிக்கவேண்டாம்‌” என்றான்‌ 
புல்பா: “அனால்‌ புறப்படுவதற்கு முன்பு, நம்‌ கிருஸ்தவ 
வழக்கப்படி, சற்று நேரம்‌ தழ உட்கார்ந்துவிட்டுப்‌ 
போகலாம்‌” என்றான்‌. 


இதுவரை மரியாதைக்காக நின்று கொண்டிருந்த 
வேலை யாட்கள்‌ உட்பட அனைவரும்‌ ழே அமர்ந்தனர்‌. 


“உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து விடு, 
அவர்கள்‌ ஈம்‌ கிருஸ்தவ மதத்தின்‌ புனிதத்‌ தன்மையைக்‌ 
காப்பாற்றும்‌ போரிலே, தங்கள்‌ பரம்பரை வீரத்திற்கு, 
இழுககின்‌ றி வீரமாகப்‌ போராட வேண்டும்‌ என்று கடவு 
ளிடம்‌ பிரார்த்திக்‌ கொள்‌; அப்படிச்‌ செய்யத்‌ தவறினால்‌, 
தங்களைப்பற்றிய சாயல்‌ சிறிதுகூட. இல்லாமல்‌ அங்கேயே 
அமிர்து போகவேண்டும்‌ என்றும்‌ கேட்டுக்கொள்‌” என்‌ 
மரூன்‌ புலபா. ப 

பிறகு தன்‌ பிள்ளைகளைப்‌ பார்த்து “உங்கள்‌ தாயார்‌ 
அருகே செல்லுங்கள்‌, பிள்ளைகளே. ஒரு தாயின்‌ ஆசி 
தான எந்த மனிதனையும்‌, கடலிலும்‌, நிலத்திலும்‌ காப்‌ 
பாற்றும்‌ சக்தி கொண்டது”? என்றான்‌. 


எல்லாத்‌ தாய்களையும்போல, மிகவும்‌ மெலிர்‌திருந்க 
அவள்‌, தன்னிரு குழந்தைகளையும்‌ சேோத்தணேத்‌ துக்‌ 
கொண்டு அவர்கள்‌ கழுத்துக்கள்‌ அருகே விம்மி விம்மி 
அமுது கொண்டே, 

ஆண்டவனின்‌ தாய்தான்‌...... உங்களைக்‌ காப்பாற்ற 
வேண்டும்‌... உங்கள்‌ தாயை மறந்து விடாதிர்கள்‌... 
நீங்கள்‌ எங்கிருந்தாலும்‌ உங்களப்‌ பற்றிய சே தியை 


புலபா 122) 


எனக்குச்‌ சொல்லி அனுப்புங்கள்‌...'' அதற்குமேல்‌ அவ 
ளால்‌ ஒன்றும்‌ பேச முடியவில்லை. 


“நல்லது மக்களே, காம்‌ இனிப்‌ புறப்படுவோம்‌' என 
முன்‌ புல்பா. 


சேணமிடப்பட்ட குதிரைகள்‌ வாசலில காத்‌ இருக 
தன. புல்பா தனது குதிரையினமேல்‌ தாவி எறி அமர்கு 
தான. ஆஜானுபாகுவான அவனது கனத்தைச்‌ சமாளிக்க 
முடியாமல்‌, அந்தக்‌ குதிரை ஒருகணம்‌ திணறித்‌ 
அடுமாறியது. 


தன்‌' பிள்ளைகள்கூடக்‌ குதிரைமேல்‌ ஏறி அமர்ந்து 
விட்டதைக்‌ கண்ட அந்தத்‌ தாய்‌, ஓரளவுக்குச்‌ சாந்தமான 
முகச்‌ சாயலைக்‌ கொண்ட தன்‌ இளைய மகனை நோக்கி ஒழி, 
அவனது கரத்திலிருக்த குதிரைக்‌ கச்சத்தைப்‌ பறித்துவிட்‌ 
டுச்‌ சேணத்தின்மேல்‌ தன்‌ தலையைச்‌ சாய்த்துக்கொண்டு 
அவனைப்‌ போகவிடாமல்‌ நிராசையோடு கூடிய கன்‌ கண 
களால்‌ அவனையே பார்‌ த்‌.துக்கொண் டிருந்தாள்‌. இரண்டு 
பருத்த கோஸக்குகள்‌, அவளை மெதுவாகப்‌ பிடித்துக்‌ 
கொண்டுபோய்‌ வீட்டில்‌ விட்டார்கள்‌. அந்தக்‌ கோஸக்கு 
கள்‌ வெளியே சென்றதும்‌, மறுபடியும்‌ அந்தத்‌ தாய்‌, தன்‌ 
வயதுக்கு மீறிய சகதியோடு, ஒரு முரட்டு ஆட்டைப்‌ 
போல “சரேலென” வெளியே ஓடிவந்து அப்போதுதான்‌ 
வெளி வாசலைக்‌ கடநதுகொண்டி ருந்த குதிரைகளில்‌ 
ஒன்றை மிகப்‌ பலத்தோடு பிடித்து நிறுத்தி, தன்‌ பிள்ளை 
களுள்‌ ஓருவனை அடக்க முடியாத ஆசை வெறியினால்‌ 
தாவி அணைத்துக்‌ கொண்டாள்‌. மறுபடியும்‌ அவளைப்‌ 
பிடித்து வந்து உள்ளே விட்டார்கள்‌. அந்த இரண்டு 
இளம்‌ கோஸக்குகளும்‌ தாங்க முடியாத கவலையோடு, தன்‌ 
தநதைககுப்‌ பயந்து, கரை பு.ரண்டுவரும்‌ கண்ணீரை 
அடக்கிக்கொண்டே சென்றனர்‌. புல்பாவைக்கூட இந்த 
நிகழ்ச்சி சிறிது அசைத்துவிட்ட து. ஆனால்‌ அவன்‌ தன்‌ 
உணர்சசிகளை வெளியே காட்டிக்‌ கொள்ளவில்லை. 
அன்று. குளிர்‌ சற்று அதிகமாக இருந்தது. அந்த மைதா 
னத்துப்‌ புல்வெளி எங்கும்‌ ஒருவித அழுத்தமான ஈரம்‌ 
பரவி இருந்தது. பறவைகள்‌ கூடத்‌ தங்கள்‌ பழக்கமான 


60 தாராஸ்‌ 


இசையை மறந்து நடு நடுங்கும்‌ குரலில்‌ பாடிக்கொண்‌ 
டி. ௬5 தன. அந்த இரண்டு இளம்‌ கோஸக்குகளும்‌ கொஞ்ச 
தூரம்‌ வந்த பிறகு, தங்கள்‌ கிராமத்தைத்‌ திரும்பிப்‌ 
பார்த்தனர்‌. அவர்களுடைய கிராமம்‌, பூமிக்கடியில்‌ 
புகைந்து விட்ட தபோலத்‌ தோன்றியது. 

அவர்களுடைய வீட்டின்‌ புகை போக்கிகளும்‌, அவர்‌ 
கள்சிறுவயதில்‌ ஏ றி விளையாடிய அந்த மரத்தின்‌ மேலகிளை 
களும்‌ தவிர வேறு ஒன்றையும்‌ அவர்களால்‌ பார்க்க முடிய 
வில்லை. அந்த மரத்தின்‌ மிது சிறுவயதில்‌, முயல்களைப்‌ 
போல எப்படி யெல்லாம்‌ ஏறி ஓடியாடிக்‌ களித்திருப்பார்‌ 
கள்‌! அதன்‌ பிற்கு அந்த, துரத்தில்‌ தெரியும்‌ நிலங்களைத்‌ 
தான்‌ பார்க்க முடிக்தது-அந்த நிலங்களை நினைத்ததும்‌ 
சென்று போன, தங்களுடைய இளமைக்‌ கால நிகழ்ச்சி 
கள்‌ மனத்திரையில்‌ தெரிக்தன. சின்னஞ்‌ சிறுவயதில்‌, 
அந்தப்‌ பனி தூங்கும்‌ புற்றரை மீது விழுந்து புரண்டதி 
விருந்து, இருவரும்‌ தங்கள்‌ பருவ வயதில்‌, அந்த வயல்‌ 
களின்‌ பக்கமாகத்‌ தம்‌ சின்னஞ்சிறு கால்களுடன்‌ துறிகு 
மாகத்‌ துள்ளித்‌ திரியும்‌, கருமைகிறப்‌ Cl அண்டை 
விவசாயக்‌ கன்னிப்‌ பெண்களைக்‌ காணக்‌ காத்திருந்த பல 
நினைவுகள்‌ வரை அவர்களைச்‌ சிதரவதை செய்தன. இப்‌ 
போது தங்கள்‌ வீட்டகெ கிணற்றுக்கு மேலே அமைத்‌ 
திருந்த அந்த வளர்கதிருந்த மூங்கில்‌ கம்பும்‌ அதன்‌ உச்‌ 
யில்‌ கட்டி இருந்த ஒரு வண்டியின்‌ ஒற்றைச்‌ சக்கரமும்‌ 
மட்டுமே, வானத்தை ஓட்டியதுபோலக்‌ காட்சி அளித்தது. 
அதற்கும்‌ அப்பால்‌ தெரிந்த திறந்த வெளி மேடாக 
நிமிர்ந்து, ஒரு மலையைப்போல எல்லாவற்றையும்‌ மறைத்‌ 
அுக்கொண்டி ருந்தது. 

அவர்கள்‌ இப்போது தங்கள்‌ இளமையை, தங்கள்‌ 
அன்‌ புக்குப்‌ பாதீதிரமான எல்லோரையும்‌, எல்லாவற்றை 
யும்‌ விட்டு விட்டு, மானசீகமாக விடை பெற்றுக்‌ 
கொண்டனர்‌. 


a 


அந்த மூன்று குதிரை வீரர்களும்‌ மெளனமாகச்‌ 
சென்றுகொண்டி ருந்தனர்‌. வயோதிக புல்பா தனது 


புல்பா கட்‌ 


சென்று போன பழைய நாட்களை நினைவு படுத்‌ திக்கொண்‌ 
டான. அவன்‌ முன்னே இளமைக்காலச்‌ சம்பவங்கள்‌ ஓன்‌ 
மன்‌ பின்‌ ஒன்றாக நடைபோட்டன-ஒவ்வொருகோஸககும்‌ 
நிரந்தரமாகவே இளமையோடு இருக்கவேண்டும்‌ என்று 
நினைக்கின்‌ ற அளவுக்கு--இன்பம்‌ பயக்கும்‌ அந்தப்‌ பழைய 
சம்பவச்‌ சுழற்சிகள்‌ நிறைந்த இளமைப்‌ பருவத்தை 
நினைத்தான்‌. தான்‌ போகும்‌ அந்த செட்சில, தன்னோடு 
தோளோடு தோள்‌ நின்று போர்‌ பல செய்த தன்‌ பழைய 
தோழர்களில்‌ எத்தனைபோ இனறு உயிரோடு இருப்பார்‌ 
கள்‌ என்று. நினை த்துப்‌ பார்த்தான்‌. யார்‌ யாரைத்தான்‌ 
அங்கு பார்க்க முடியும்‌, யார்‌ யாரைப்‌ பார்கக முடியாதோ 
என்று யோசித்துப்‌ பார்த்தான்‌. இப்படி நினைத்ததும்‌ 
அவன து பார்வையை மங்கச்‌ செய்யும்‌ ஒரு கண்ணீர்த்துளி 
அவன்‌ கண்களில்‌ துளிர்த்தது. அவனுடைய நரைத்த தலை 
அவனை அறியாமலேயே கீழே தாழ்ந்தது. 


அவனுடைய பிள்ளைகள்‌ வேறு பலவ றை, றப்‌ பற்றிச்‌ 
சிந்தித்துக்‌ கொண்டிருந்தனர்‌. ஆனால்‌ அதற்கு முன்னே 
அவர்களைப்‌ பற்றிச்‌ சில விவரங்களை இங்கே குறிப்பிட 
வேண்டும்‌. அவர்களுக்குப்‌ பன்னிரண்டு வய இருக்கும்‌ 
போது தீவ்‌ ஈகரத்திலிருக்கும்‌ கல்லூரியில்‌ சேர்த்தான்‌ 
புல்பா. அந்தக்‌ காலத்தில்‌ வசதியான அந்தஸ்‌ திலிருக்கும்‌ 
அனை வரும்‌ தம்‌ பிள்ளைகளுக்காக கல்வி கற்பிப்பது தங்கள்‌ 
கடமை என்று நினைத்தனர்‌. படித்த பிறகு அந்தப்பிள்ளை 
கள்‌ அவற்றை மறந்துவிட்டாலும்‌ அதைப்பற்றி அவர்கள்‌ 
கவலைப்படுவது இல்லை. அந்தக்‌ கல்லூரியில்‌ சேர்ந்த ஆரம்‌ 
பத்தில்‌, அவர்கள்‌ கட்டுப்பாடில்லாமல்‌ வளர்க்கப்பட்‌ 
ட.ருந்ததரல்‌, அடக்கமில்லாமல்‌ முரட்டுத்தனமாக இருக 
தனர்‌. ஆனால்‌ அந்தக்‌ கலலூரியிலே3ய சிறிதுகாலம்‌ 
பழகிய பிறகு, எல்லாக்‌ கல்லூரி மாணவர்களைப்‌ போல, 
ஒழுங்காகவும்‌ ஓரளவு நாகரிகமான மென்மையும்‌ 
அடைந்து, ஒரே மாதிரியாக எல்லாக்‌ கல்லூரி மாணவர்‌ 
களும்‌ தோன்றினர்‌. மூத்தவனான ஓஸ்டாப்‌, முதல்‌ வருஷம்‌ 
முழுவதும்‌ கலலூரியைவிட்டு ஓடிப்போவ இலேயே கழித்‌ 
தான்‌: அவனைப்‌ பிடித்து வந்து து சிறிதுகூடக்‌ கருணையில்லா 
மல்‌ உதைத்துப்‌ படிக்கவைத்தனர்‌. அவன கான்குமுறை 


029) தாராஸ்‌ 


தன பாலபாடப்‌ புத்தகத்தைப்‌ பூமியில குழி தோண்டிப்‌ 
புதைத்துவிட்டான்‌. நான்கு முலை றயும்‌, அவனுக்‌ கு 
மிருகத்தனமாக உதைகள்‌ கொடுத்துப்‌ புதுப்‌ புத்தகங்கள்‌ 
வாங்கிக்‌ கொடுத்தனர்‌. ஐந்தாவது முறையும்‌ அவன்‌ 
அப்படியே அந்தப்‌ புத்தகத்தையும்‌ புதைத்திருப்பான்‌. 
ஆனால புலபா அவன்‌ இப்படியே செய்து கொண்டி ரு 
தால்‌, இருபது வருடங்களுக்கு வெளிவர முடியாத ஒரு 
கிருஸ்தவ மடத்தில்‌ அவனை ஆரம்பப்‌ பாதிரியாகச்‌ 
சேர்த்துவிடுவதாகப்‌ பயமுறுத்தி வைத்தான்‌. மேலும்‌ 
அந்தக கல்லூரியில்‌ கற்பிக்கும்‌ பலவிதமான கலைகளையும்‌ 
அவன கற்றுக்‌ கொள்ளாவிட்டால்‌, சபோரோஷியைக்‌ 
கண்ணால்கூடக காணமுடியாது என்று கண்டிப்பாகக்‌ கூறி 
இருந்தான்‌. அப்போது அந்தக கல்வியைப்‌ பற்றி அவ்‌ 
வளவு சிலாகித்துக்‌ கூறிய அதே புலபாதான்‌ நாம்‌ முன்னே 
பார்த்ததுபோல அந்தக்‌ கல்வியைப்‌ பற்றி அவ்வளவு 
கேவலமாகக கேலி செய்தான்‌. அந்தக கல்வியைப்‌ பற்றிக்‌ 
கொஞ்சங்கூட அக்கரை எடுத்துக்கொள்ள வேண்டாம்‌ 
ஏன்று தன்‌ பிள்ளைகளுக்கு வேறு உபதேசம்‌ செய்தான்‌. 
ஆனால்‌ அதன்‌ பிறகு ஐஸ்டாப்‌ தனது சாரமற்ற புத்தகங்‌ 
களில்‌ தன்‌ கவனத்தைச்‌ செலுத்தி, நன்றாகப்‌ படித்து, 
கலலூரியின்‌, கெட்டிக்காரப்‌ பிள்ளைகளை நெருங்கி 
விட்டான்‌. 


அந்தக்‌ காலத்திய கலவிமுறை, வாழ்க்கைக்கு முற்றி 
லும்‌ புறம்பான வகையில்‌ அமைந்திருந்தது. அவர்களுக்‌ 
குத தர்க்க சாஸ்திரம்‌; சான்றோர்களின்‌ உன்னதமான 
நீதிக கதைகள்‌; இலக்கண இலக்கியங்கள்‌; அலங்காரக்‌ 
காவியங்கள்‌ இவைகள்தான்‌ கற்றுக்கொடுக்கப்பட்டன. 
இவைகளனை ததும்‌ காலத்துக்கு ஒவவாத வெறும்‌ எட்டுச்‌ 
சுரக்காய்‌ போல, ஒரு பயனையும்‌ படிப்பவர்களுக்கு அளிப்‌ 
பதில்லை. இந்தக்‌ கலைகளைச்‌ சொல்லிக்‌ கொடுக்கும்‌ ஆசிரி 
யர்களும்‌ கால மாற்றத்திற்குத்‌ தக்கபடி. தங்களை மாற்றிக்‌ 
கொள்ளாமல்‌, சொல்லுககும்‌ செயலுக்கும்‌ மாறுபட்‌ 
டிருந்தார்கள்‌. அனால்‌ குடியரசுக்‌ கோட்பாடுகள்‌ நிறைந்த 
அந்தக கல்லூரியில்‌ படிக்கும்‌ அழகு [டிக்க இளம்‌ பிள்ளை 
களின்‌ கூட்டம்‌, கல்வித்‌ துறைக்கு அப்பாற்பட்ட வேறு 


புல்பா 1212. 


பல செயல்களில்‌ ஈடுபடாமல்‌ இருக்கவில்லை. அன்பில்லாப்‌ 
பராமரிப்பு, திரும்பத்‌ திரும்பப்‌ பட்டினி போட்டுத்‌ 
தண்டனை அளித்தல்‌ இவைபோன்ற சூழ்நிலையில்‌ வளர்ந்த 
தாலும்‌, அவர்களுடைய இயற்கையான பருவகால 
உணர்வுகளும்‌ சேர்ந்து, துணிகரமிக்க, ஒருவித முரட்டுத்‌ 
தனமான மனப்போக்கு உடையவர்களாக இந்த மாணவர 
களை மாற்றி விட்டது. இந்தக்‌ குண சித்திரத்‌ தின 
பிரதிபலிப்பே பின்னால்‌ சபோரோஷியில்‌ நாம்‌ காண்பது: 
பி மிக்க இந்தக்‌ கல்லூரி மாணவர்கள்‌ இவ்‌ நகர 
வீஇகளிலே சுற்றுவது அந்த நகர ' வாசிகளுக்கு 
ஒரு பெரிய தொல்லையாக இருந்தது. கடை களுக்குக்‌ 
காய்கறிகள்‌ கொண்டு செல்லும்‌ பெண்கள்‌, தங்கள்‌ 
பச்சைப்‌ பட்டாணி, பச்சைக்‌ காய்கள்‌, பிறவற்றைக்‌ 
கடைக்குக்‌ கொண்டு போகும்போது இந்த மாணவர்களைக்‌ 
சுண்டு விட்டால்‌, தாய்ப்‌ பருந்து தன்‌ குஞ்சுகளைக்‌ காப்‌ 
பாற்றுவதுபோலக்‌ கூடைகளைத்‌ கங்கள்‌ கரங்களால்‌ 
மூடிக்‌ காப்பா ற்றுவார்கள்‌. இந்த மாணவர்களைக்‌ கண்‌ 
காணீப்பதற்கென்றே ஒரு காவற்காரன்‌ அமைக்கப்பட 
டி ருந்தான்‌. ஆனால்‌ அவனுக்கிருந்த ஆழமான கால்ச்‌ 
சட்டைகளில்‌, அந்தக்‌ கூடைக்காரிகளின, காய்கறிகள்‌ 
அனைத்தையுமே அடக்கிவீடும்‌ அவவளவு பெரிய பைகள்‌! 


இந்தக்‌ கல்லூரி மாணவர்கள்‌ உலகமே தனியானது. 
சமுதாயத்தில்‌ உயர்க்த நிலையிலிருக்கும்‌ கூட்டங்களில்‌ 
இவர்களைச்‌ சேர்ப்பதில்லை. அந்தக்‌ கால சமூக அந்தஸ்‌ 
தில்‌ உயர்ந்த ஸ்தானத்தை அடைம்திருந்தவர்களில்‌ 
பெரும்பாலோர்‌ ருஷ்யப்‌ பிரபுக்களும்‌ போலந்தியப்‌ பிரபு 
களும்தான்‌ அதிகம்‌. அந்தக்‌ கல்லூரியின்‌ போஷகர்களில்‌ 
ஒருவரான வேவோட்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்த ஆதம்‌ 
கெய்சல்‌ அவர்களே, இந்த மாணவர்களைச்‌ சமூகத்‌ திலிருந்து 
விலக்கி வைத்து மிகவும்‌ விழிப்பாகக்‌ கவனித்துக்கொள்ள 
வேண்டும்‌ என்று கண்டிப்பான உத்திரவு கொடுத்திருக 
தார்‌. ஆனால்‌ கடைசியில்‌ கண்டிக்கும்‌ உத்திரவுக்குச சிறிது 
கூட. அவசியம்‌ இருக்கவில்லை. ஏனென்றால்‌, அந்தக்‌ 
கல்லூரித்‌ தலைவரும்‌, ஆசிரியர்களாக இருக்கும்‌ பாதிரி 
களும்‌, தங்களிடம்‌ இருக்கும்‌ சவுக்கையும்‌, பிரம்பையும்‌ 


90 தாராஸ்‌ 


அவர்கள்மீது நன்றாக உபயோகித்தார்கள்‌. பிற சமயங்க 
ளில்‌ அவர்களின்‌ உத்திரவுக்குமேல்‌ அக்கல்லூரியிலிருக்கும்‌ 
பிறகுட்டி. ஆசிரியர்களும்‌ காவற்காராகளும்‌ கொடுககனை்‌ ற 
அடிகளை வாங்கிக்‌ கொண்டு பல வாரங்களுக்கு அடிபட்ட 
இடங்களை த்‌ தடவிவிட்டுக கொள்வார்கள்‌. சிலருக்கு 
இந்த உதைகளும்‌ அடிகளும்‌, காரமான மிளகோடு கூடிய 
“ஓட்கா' பருகிய காரத்தைவிடக்‌ கொஞ்சம்‌ உரப்பாக 
இருககும்‌. வேறு சிலர்‌ இந்த உதைகளைத்‌ தாங்கமாட்டா 
மல, சமயமும்‌ சந்தர்ப்பமும்‌ ன்‌ செய்தால்‌, சபோ 
ரோஷிக்கு ஓடி விடுவார்கள்‌. 


ஒஸ்டாப்‌ புல்பா, தர்க்க சாஸ்திரத்திலும்‌, மதச்‌ 
சார்பான பாடங்களிலும்‌ தன கவனத்தை எல்லாம்‌ 
ஊன்றிப்‌ படித்துவந்தாலும்‌, இந்த உதைகளினின்‌் றும்‌ 
அவனும்‌ தப்பித்தது கிடையாது. ஆகவே இதைப்போன்ற 
முரட்டுத்தனமான பராமரிப்பு அவனுடைய மனப்போக்‌ 
கைக கெட்டிப்படுத்தி, கோஸகீகுகளுகீகே உரிய அந்த 
முரட்டு சுபாவத்தைக்‌ கொடுத்துவிட்டது. ஓஸ்டாப்‌ தன்‌ 
சக மாணவத்‌ தோழர்கள்‌ மத்தியிலே நல்ல செல்வாக்குப்‌ 
பெற்றிருந்தான்‌. பொதுத்‌ தோட்டங்களில்‌ கொள்ளை 
யடிக்கும்‌ குழுவுக்குத்‌ தலைவனாக எப்போதும்‌ போகமாட்‌ 
டான்‌. ஆனால்‌ அவர்களுடைய பிற வம்புச்‌ செயல்கள்‌ 
செய்யும்‌ கூட்டத்தில்‌ முதல்வனாகச்‌ சென்று ஒத்துழைப்‌ 
பான்‌. அப்படிச்‌ செய்யும்போது அகப்பட்டுக்‌ கொண்‌ 
டால, எத்தகைய பயங்கரமான தண்டனை அளிக்கப்பட்‌ 
டாலும்‌ தன்‌ தோழர்களை மட்டும்‌ ஏந்தககாரணம்‌ பற்றியும்‌. 
காட்டிக்‌ கொடுக்க மாட்டான்‌. தவறான செயல்களைச்‌ 
செய்யத்‌ தூண்டும்‌ தன்‌ பலவீன த்திற்கு அவன்‌ அவவளவு 
சுலபமாக விட்டுக்‌ கொடுப்பதில்லை. சண்டை செய்வது! 
லும்‌ ம துப்‌ போட்டியில்‌ கலநதுகொள்வதிலும்‌ மட்டும்‌ 
அவனுக்குச்‌ சற்றுப்‌ பிரியம்‌ அதிகம்‌. பிற இச்சைகளுக்கு 
அவன்‌ வநது கொடுப்ப தில்லை. தன்னுடைய சக வய 
அடைய மாணவர்கள்‌ மத்தியிலே இந்தக்‌ குணத்தால்‌ 
அவன்‌ குறிப்பிடத்‌ தகுந்தவனாக விளங்கினான்‌. அவன்‌ 
காலத்தில்‌ அவனைப்‌ போன்ற _இருவன்‌ எவ்வளவு கருண 
உளளவனாக விளங்க முடியுமோ, அவ்வளவு கருணை 


பூல்பா 97 


யுள்ளவனாக இருந்தான்‌. அவனுடைய பரிதாபத்துக்குரிய 
தாயின்‌ கண்ணீர்‌ அவன்‌ மனத்தை உண்மையிலேயே நிலை 
குலைய௪ செய்து விட்டது. இப்போது அந்த ஒரு எண்‌ 
ணமே அவனைச்‌ சிந்திக்க வைத்துத்‌ தலையைத்‌ துயரத்‌ 
அடன குனிய வைத்துவிட்டது. 


அவனுடைய இளய சகோதர னுடைய உணர்ச்சிசள்‌, 
வேறு விதமானவை. மிகவும்‌ சுவைமிக்கதும்‌, பக்குவ 
மானதுமான எண்ணங்கள்‌. அவன்‌ படிக்கும்போது 
விரும்பியே, யாருடைய வற்புறுத்தலும்‌ தேவை யின்‌ றியே 
படித்தான்‌. படிப்பிலும்‌ எதுவும்‌ அதிகமான சிரமமோ 
அவனைப்‌ போன்றவர்கள்‌ காட்ட வேண்டிய கடினமான 
சிக்தனேயோ இன்றிப்‌ படித்தான்‌. தன்னுடைய அண்ணனை 
விட இவனுக்குக்‌ கற்பனை உணர்ச்சிகள்‌ அதிகம்‌. துணிவு 
பிக்க பல வம்பு வழக்குகளின்‌ தலைவனாக அவன்‌ விளங்கி 
னான்‌. மேலும்‌ அர்தச்‌ சமயங்களில்‌ சிக்கிக்‌ கொண்டால்‌ 
அவனுடைய சாதுர்யமான பேச்சுக்களையும்‌ தச்திரமான 
செயல்களையும்‌ உபயேரஇத்து அடிபடாமலே தப்பித்துக்‌ 
கொள்வான்‌. ஆனால்‌ அதைப்போன்ற சந்தர்ப்பங்களில்‌, 
ஓஸ்டாப்‌ தந்திரமான பொய்க்‌ காரணங்களைக்‌ கூறித்‌ 
தப்பித்துக்கொள்வதைக்‌ கோழைத்தனம்‌ என்று உதறி 
விட்டு அவர்களுடைய கருணையை வேண்டிக்‌ கேட்பதை 
வெறுத்து, தன்‌ சட்டையைக்‌ கழற்றி விட்டுத்‌ தன்‌ உடம்‌ 
பைக்‌ காட்டுவான்‌, அது எந்தத்‌ தண்டனையா யிருந்தாலும்‌ 
சரி என்று. அஆன்றிக்குக்கூட வீரச்‌ செயல்கள்‌ பல புரிய 
வேண்டும்‌ என்ற அவா இருந்தாலும்‌, அவன்‌ உள்ளத்‌ 
திலே வேறு பல எண்ணங்களுக்கும்‌ இடம்‌ இருந்துது. 
அவனுக்குப்‌ பதினெட்டு வயது கடந்ததும்‌, காதல்‌ எண்‌ 
ணங்களால்‌ அவன்‌ உள்ளம்‌ ஏங்க ஆரம்பித்தது. அதன்‌ 
பிறகு அவன்‌ ஆசைக்‌ கனவுகளில்‌ அடிக்கடி, பெண்கள்‌ 
தோன்ற ஆரம்பித்தனர்‌. தத்துவ விசாரணை பற்றிய 
பிரசங்கங்கள்‌ பல கேட்டுக்‌ கொண்டிருக்கும்‌ அதே 
நேர த திலேயே புத்தம்‌ பு திய கருமை படர்ந்த 
கண்களை உடைய பல அழகான பெண்கள்‌ அவன கண்‌ 
களுக்கு முன்னே நர்த்தனமாடுவதுபோலத்‌ தோன்றும்‌. 
அவன்‌ மனத்‌ திரையிலே எப்போது பார்த்தாலும்‌, ஒருத்தி 


ப] தாராஸ்‌ 


யின உறுதியான மின்னுனெற மார்பகங்கள்‌ துள்ளுவது 
போலவும்‌, அவளுடைய தோள்ப்பட்டை வரை திறந்து 
மெல்லிய தன்‌ இரு கரங்களைக்‌ காட்டுவதுபோலவும்‌, தனு 
கன்னிப்‌ பருவ எழிலோடு கூடிய அங்கங்கள்‌ முழுவதும்‌ 
ஆடைக்குள்‌ மறைந்‌ திருந்தா லும்‌ இவன்‌ கண்களுக்கு அந்தக்‌ 
காட்சி காமவெறி ஊட்டுவது போலவும்‌, பல உணர்ச்சி 
களோடு அவன்‌ தோன்றுவான்‌. தனது இளமை கொதந்தளிக்‌ 
கும்‌ உள்ளத்திலே தோன்றுகிற இந்த இச்சையை அவன்‌ 
தன்‌ சகாக்களுகுத்‌ தெரியாதபடி பார்த்துக்‌ கொண்டான்‌. 
எனென்றால்‌ அந்தக்‌ காலத்தில்‌ இந்த வயதுடைய ஒரு 
இளம்‌ கோஸக்‌, யுத்தத்திற்குச்‌ செல்லுமுன்பே, இதைப்‌ 
போன்று பெண்களைப்பற்றியும்‌ அவளது ஆசையைப்பற்ஜி 
யும்‌ எழும்‌ எண்ணங்களுக்கு இடம்‌ கொடுப்பது தவறாகக்‌ 
கொள்ளப்பட்டது. அவனுடைய கல்லூரியின்‌ கடை சி வரு 
ஷத்தில்‌, முன்போல, வம்பு செய்து துணிச்சலாகப்‌ பிறர்‌ 
பொருளைக்‌ கவறாடச்‌ செல்லும்‌ கூட்டத்தில்சேராமலேயே 
இருந்தான. அதற்குப்‌ பதிலாகக்‌ வ்‌ நகரத்து மூலை 
முடுக்குகளில்‌ உள்ள தெருக்களில்‌ அலைந்து திரிந்து 
வந்தான்‌. அந்தத்‌ தெருக்களில்‌ அவன்‌ கண்ட தாழ்ந்த 
கூரையை உடைய சிறு வீடுகள்‌ செர்ரித்‌ தோட்டத்தின்‌ 
ஆழத்திலே அமைக்கப்பட்டவை போன்று அவன்‌ உள்‌ 
ளதீதிலே அசை வெறி தூண்டச்‌ செய்தன. பிர! க்கள்‌ 
குடியிருக்கும்‌ பகுதியான பழைய €வ்‌ ஈகர எல்லைகளுக்‌ 
குள்‌ கூட அவன்‌ பல சமயங்களில்‌ அலைந்து திரிர்திருக்‌ 
கிறான்‌. அங்கு, உக்ரேனிய, போலந்து தேசத்துப்‌ பிரபுக்‌ 
கள்‌ பலர்‌, மிகவும்‌ நேர்த்தியான வீடுகளை அமைத்துக்‌ 
கொண்டு வாழ்ந்திருந்தனர்‌. 


அந்த வீதியிலே இவன்‌ ஒரு காள்‌, ஆச்சரியத்தால்‌ 
வியந்து போய்‌, வாயைத்‌ திறந்துகொண்டு நின்‌ றிருந்த சம 
யம்‌, அந்தப்‌ பாதை வழியாகச்‌ சென்றுகொண்டி ருந்த ஒரு 
போலந்து தேசத்துப்‌ பிரபுவின்‌ கோச்‌ வண்டி அவன்‌ 
மேலேயே ஏ றிவீடுவது போல அவ்வளவு அருகில்‌ பாய்கீ 
தோடியது. அநத வண்டி யோட்டி, சரியான சமயமாகப்‌ 
பார்த்துச்‌ தன்சாட்டையால்‌ இவனை ஒருஇழுப்பு இழுத்து 
விடடான. அடிபட்ட அந்தக்‌ கல்லூரி . இளைஞனுக்குக்‌ 


புல்பா 3 


கோபம்‌ பொத்துக்கொண்டு வந்து விட்டது. உடனே 
பாய்ந்து சென்று ஓடி அந்தக்‌ கோச்‌ வண்டியின்‌ சககரங்‌ 
களில்‌ ஒன்றைத்‌ தன்‌ பலம்‌ பாருந்திய கரங்களால்‌ பிடித்‌. 
துக்‌ கடைசியில்‌ வண்டியையே கிறுத்திவிட்டான்‌. அந்த்‌. 
வண்டிக்காரன்‌ தன்னை அடிக்கத்தான்‌ வருகிறான என்று 
நினைத்து, தன்‌ சாட்டையால்‌ அந்தக குதிரைகளைத்‌ தட்டி, 
வண்டியை மிக வேகமாக ஓட்டினான்‌. நலல வேளையாக. 
ஆன்‌ றி தன்‌ கைகளை அந்தச்‌ சக்கரத்தினின்றும்‌, எடுத்து 
விட்டான்‌. வண்டி புறப்படவும்‌, அவன அப்படியே 
கீழே கவிழ்ந்த வண்ணம்‌ வீழ்ந்தான. மண்ணில்‌ வீழ்ம்‌ 
ததும்‌ அவன்‌ அருகே இன்னிசை ஒலிக்கும்‌ கேலிச்‌ சிரிப்‌ 
பின்‌ ஒலி கேட்டது. ஆன்றி எழுந்து சுற்றிப்‌ பார்த்தான்‌. 
அவனுக்கு நேர்‌ எதிரே ஓரு ஜன்னலருகே நின றுகொண் 
ட ருந்த ஒரு அழகுத்‌ தெய்வம்‌-அவன்‌ இதுவரை எங்குமே 
காணாத அவ்வளவு கருமையான கண்களும்‌, பனீயைப்‌ 
போன்ற வெண்மையான முகத்தில ஓரளவு செம்மைப்‌ 
பொலிவும்‌ குடிகொண்ட ஒருத தி-சிரிதீதுக கொண்டிரும்‌ 
தாள்‌. அவளுடைய சிரிப்பு அடங்கவே இல்லை; இன்னும்‌ 
அதிகமாகச்‌ சிரித்தாள்‌. அதச்‌ சிரிப்பு அவள்‌ அழகை 
மேலும்‌ அதிகமாக்கிக்‌ காட்டிற்று. அவன்‌ தன்னை 
மறந்து அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டான்‌. அவ 
ளை யே ஊன்றிப்‌ பார்த்துக்கொண்டு, எங்கோ நினைவாய்‌, 
தன்‌ புறங்‌ கைகளால்‌, முகத்தைத்‌ துடைத்துக்‌ கொண் 
டான்‌. அது அவன்‌ முகத்தை மேலும்‌ அழுக்காக்கிற்று. 
யார்‌ இந்த அழகு மங்கை? இந்தப்‌ பெண்ண¥ே€ப்பற்றிய: 
உண்மையை அறிந்துகொள்ள வேண்டுமென்று அங்கே 
“பண்டுரா” வாசித்துக்கொண்டிருந்த ஒருவனைச்‌ சுற்றிச்‌ 
சூழ்ந்திருந்த வேலைக்காரர்களை அணுகிக்‌ கேட்டான்‌. 
அந்த வேலைக்காரர்கள்‌ பளபளக்கும்‌ நேர்த்தியான பதக்‌ 
கங்களை அணிந்திருந்தனர்‌. ஆன்றியின்‌ நிலையைக்‌ கண்டு 
அவர்கள்‌ இறித்துவிட்டு ஒன்றுமே சொல்லாமல்‌ போய்‌ 
விட்டனர்‌. கடைசியில்‌ ஒரு வழியாக அவள்‌ கோவ்னோ 
வைச்‌ சேர்ந்த வேவோட்டின மகள்‌ என்றும்‌ அந்த 
ஊரைச்‌ சுற்றிப்‌ பார்க்க வந்திருப்பதாகவும்‌ அறிந்தான்‌. 


வில தாராஸ்‌ 


அதற்கடுத்தநாள்‌ இரவு, கவ்‌ ஈகரக்கல்‌ லூரி மாணவர்‌ 
களுக்கே உள்ள தைரியத்துடன்‌, சந்தடி செய்யாமல்‌ அந்த 
வீட்டின்‌ வேலியைக்‌ கடந்து தோட்டக்‌ அக்குள்‌ அழைந்து, 
கிளைகள்‌ பல நிறைந்து அந்த வீட்டின்‌ உச்சிக்‌ கூரையெல்‌ 
லாம்‌ படர்ந்திருந்த ஒரு மரத்தின்‌ மீதேறி, வீட்டின்‌ 
கூரையை அடைந்து, அங்கிருந்த புகை போக்கி வழியாக 
நேரே அந்த அழகிய மங்கை இருக்கும்‌ அறையிலேயே 
சென்று குதித்தான்‌. அப்போது அவள்‌ ஒரு மெழுகு வத்‌ 
தியின்‌ முன்‌ அமர்ந்துகொண்டு தன்‌ விலையுயர்க்த காதணி 
களை அவிழ்த்துக்‌ கொண்டிருந்தாள்‌. திடீரென்று தன்‌ 
முன்னே ஒரு அன்னியன்‌ வந்து நின்றதைக்‌ கண்டதும்‌ 
ஒன்றுமே பேசமுடியாமல்‌ இண றிப்போய்‌ விட்டாள்‌. 
தன்முன்‌ நின்ற அவன்‌, கண்களைத்‌ தாழ்த்திக்‌ 
கொண்டு தலையைக்‌ கவிழ்த்துக்கொண்டு நிற்பதையும்‌, 
ஒன்றுமே செய்ய முடியாமல்‌ மெளனமாக நிற்பதையும்‌ 
கண்டாள்‌. அவனை நன்றாகப்‌ பார்த்ததும்‌, நேற்றுத்‌ தன்‌ 
கண்முன்னே அவன்‌ வண்டியிலிருந்து கழே விழுந்தவன்‌ 
என்பதைக்‌ கண்டு கொண்டாள்‌. உடனே அவளுக்கு 
மீண்டும்‌ அந்த நிகழ்ச்சி சிரிப்பை வரவழைத்து விட்டது. 
தன்னாலான மட்டும்‌ உரக்கச்‌ சிரித்தாள்‌. வெகு நேரம்‌ 
அவள்‌ அவனைப்‌ பார்த்துச்‌ சிரித்தாள்‌. ஆன்றியும்‌ அப்படி. 
ஒன்றும்‌ பயங்கரமான தோற்றம்‌ உடையவனல்ல- மிக 
வும்‌ அழகானவன்‌ அந்த அழயெ மங்கை பிற போலந்து 
தேசத்துப்‌ பெண்களைப்‌ போலவே இருந்தாள்‌. ஆனால்‌, 
அழகு மிகுந்த நிரமலமான கூர்மையான அவள து கண்கள்‌ 
மட்டும்‌ அவனை ஏறிட்டுப்‌ பார்ப்பதும்‌, எவ்வளவு நேரம்‌ 
அப்படிப்‌ பார்க்க முடியுமோ அவ்வளவு நேரம்‌ பார்த்துக்‌ 
கொண்டுமிருந்தன. அம்தக்‌ கல்லூரி மாணவன்‌ ஏதும்‌ 
செய்வதறியாமல அப்படியே கட்டிப்‌ போடப்பட்டவன்‌ 
போல அசந்து நிற்க, அந்தப்‌ பெண்‌, மிகவும்‌ குறும்புத்‌ 
தனமான தைரியத்துடன்‌ அவன்‌ அருகே வந்தாள்‌. தன்‌ 
காதணியை எடுத்து அவனது உதடுகள்‌ மேல்‌ வைத்தாள்‌. 
தனது முடியலங்காரத்திற்குரிய கிரீடத்தை அவன்‌ தலை 
யில சூடினாள்‌; தஙக நிறப்‌ பூக்களால்‌ அலங்கரிக்கப்பட்ட, 
மஸ்லின்‌ உள்ளாடையை அவன்‌ மேல்‌ போர்தீதினாள்‌; 
அவனுக்குப்‌ பலவிதமான ஆடைகள்‌ அணிவித்து ஆயிர 


புல்பா 115] 


விதமான வேடிக்கை விளையாட்கெள்‌ விளையாடினாள்‌. 
இந்தச்‌ செய்கைகளிலெல்லாம்‌ மயக்கம்‌ தரும்‌ போலந்துப்‌ 
பெண்களுக்கு உரிய குழந்தை உள்ளத்துடன்‌ செய்தாள்‌. 
இந்தச்‌ செயல்கள்‌ அவனை மேலும்‌ குழப்பிவிடடன. 
திறந்த வாய்‌ மூடாமல்‌, அவன்‌ ஒன்றும்‌ செய்வதறியாமல்‌ 
அவளுடைய மின்னுகின்ற கண்களையே பார்த்துக்கொண் 
(ருந்தான்‌. அறைக்‌ கதவின்மேல்‌ கேட்ட சப்தம்‌ அவனை 
விழித்துக்கொள்ளச்‌ செய்தது. அவனைக்‌ கட்டிலின்‌ கழே 
மறைக்துகொள்ளச்‌ செய்தாள்‌; பிறகு ஆபத்து நீங்கிய 
தும்‌, ஒரு தார்த்தாரிய வேலைக்காரியை அழைத்து அவனை 
ஜாக்கிரதையாக வேலி அருகே கொண்டுபோய்‌ வீட்டு 
விட்டு வரும்படி கூறினாள்‌. ஆனால்‌ நமது கலலுரரி மாண 
வன்‌ வந்ததுபோல அவ்வளவு சுகமாகத்‌ திரும்பிப்‌ போய்‌ 
விட முடியவில்லை. வேலியைத்‌ தாண்டும்போது விழித்துக்‌ 
கொண்ட காவற்காரன்‌, அவன்‌ கால்களை நன்றாகப்‌ பதம்‌ 
பார்த்து விட்டான்‌. அரவம்‌ கேட்டு விழித்துககொண்ட 
மற்ற வேலைக்காரர்களும்‌ அவனை விரட்டிக்‌ கொண்டு 
போய்‌ அவன்‌: ஓடும்வரை நன்றாக அடித்து விட்டனர்‌. 
இந்த நிகழ்ச்சிக்குப்‌ பிறகு, அந்தக்‌ குட்டி ராஜகுமாரன்‌ 
வேவோடின்‌ குடும்பத்தார்‌ இருக்கும்‌ பக்கமே தலைகாட்டுவ 
தென்றால்‌ அவனுக்குப்‌ பயமாகிவிட்டது. அதன்‌ பிறகு 
ஒரு சமயம்‌ போலந்திய ரோமன்‌ கத்தோலிக்க மாதா 
கோவிலில்‌ அவளைச்‌ சந்தித்தான்‌. இவனைக்‌ கண்டு அவள்‌ 
ஒரு இன்பப்‌ புன்னகை பூத்தாள்‌. சில நாட்களுக்குப்‌ 
பிறகு அவர்கள்‌ அந்த வீட்டை விட்டுப்‌ புறப்பட்டு விட்‌ 
டனர்‌. அந்தக்‌ கருமை படாந்க கண்ணழகிக்குப்‌ பதிலாக 
அதே வீட்டில ஏதோ ஒரு அகோர ரூபிணியை ஒரு காள்‌ 
கண்டான்‌. 

ஆன்‌ றியின்‌ எண்ணங்கள்‌ இந்த முறையில்‌ அலைபாய, 
இந்தனை மனத்தினனாய்த்‌ தன்‌ தலையைத்‌ தொங்கவிட்டுக்‌ 
கொண்டே குதிரையின்‌ தலையையே ஊன்‌ றிக்‌ கவனித்துக்‌ 
கொண்டிருக்தான்‌. 


இப்போது அவர்கள்‌ அந்தப்‌ புல்‌ நிறைந்த மைதானத்‌ 
திற்குள்‌ நுழைந்து முனனேறிக கொண்டிருந்தனர்‌. 
மிகவும்‌ உயரமாக வளர்ந்திருந்த புற்கள்‌ அவர்களை வாரி 


96 காராஸ 


அமிழ்த்துவிட்டது போல்‌ தெரிந்தது. அவர்களைச்‌ சுற்றி 
வளர்ந்திருந்த புற்கள்‌ அவர்களை மறைத்துவிட்டன. 
இப்போது அவர்களுடைய கோஸக்‌ தொப்பிகள்‌ மாத்‌ 
இரமே தெரிந்தன. 


சிந்தனையிலிருந்து அப்போதுதான்‌ விடுபட்ட 
புல்பா தன்‌ பிள்ளைகளைப்‌ பார்த்து ஏன்‌ இப்படி 
மெளனமாக வருகிறீர்கள்‌? உங்களைப்‌ பார்த்தால்‌ அசல்‌ 
மெளனப்‌ பாதிரிகளைப்‌ போலிருக்கிறது. உங்கள்‌ சிந்தனை 
களைத்‌ தூர எறியுங்கள்‌, உங்கள்‌ புகைபிடிக்கும்‌ சுங்கான்‌ 
கனை எடுத்துக்‌ கொளுத்துங்கள்‌, குதிரையையும்‌ தட்டி 
விடுங்கள்‌, பறவைகளை விட வேகமாகச்‌ செல்வோம்‌” 
என்றான. 


அவர்கள்‌ தங்கள்‌ குதிரைகளைத்‌ தட்டிவிட்டு அதன்‌ 
கழுத்தோடு சாய்ந்து படுத்துக்கொண்டு வேகமாக விரைந 
தனர்‌. இப்போது அவர்களுடைய தொப்பிகள்‌ கூடத்‌ 
தெரியவில்லை. குதிரைகள்‌ ஒடியதினால்‌, புற றரையில்‌ 
அழுந்திய தடம்‌ மட்டுமே தெரிந்தது. 


சூரியன்‌ தன்‌ பொன்‌ கிரணங்களை அந்த மைதான 
மெங்கும்‌ பரப்பிவிட்டு மிக வேகமாக உச்சி வானத்தை 
நோக்கிக்‌ கிளம்பினான்‌. இதுவரை அழுது வடிந்துகொண் 
டிருந்த எல்லாமே ஒரு கவர்ச்சியான உயிர்‌ பெற்றுக்‌ 
காட்சி யளித்தன. அவர்களுடைய உள்ளங்கள்‌ கூடத்‌ 
தெம்பு பெற்றுப்‌ பறவைகளைப்‌ போல உல்லாசமாகக்‌ கவி 
பாட ஆரம்பித்தன. 


அந்தத்‌ திறந்தவெளி, போகப்‌ போக விரிந்து 
கொண்டே போயிற்று. இப்போது நோல்ரோஸ்யா 
என்று அழைக்கப்படும்‌ கருங்கடலை ஒட்டிய அந்தப்‌ 
பிராந்தியம்‌ அப்போது ஒரே பசும்புற்றரையாகக்‌ திட 
தது. அளக்க முடியாத அவ்வளவு விஸ்தீரணமுள்ள 
அந்தப்‌ புல வெளியில காட்டுப்புதர்‌ களையப்படாமல்‌ 
இடந்தது. குதிரைகள்‌ மட்டுமே இந்தப்‌ புற்காட்டுக்குள்‌ 
நுழைந்திருக்கினறன. இயற்கையின்‌ படைப்பிலே இதை 
விட அழகானது வேறெதுவுமில்லை. லட்சக்கணக்கான 
பூக்கள்‌ மிதக்கும்‌ ஒரு பசுமைபடர்ந்த தங்கக்‌ கடல்‌ போல்‌ 


புலபா 82 


அந்தப்‌ பிரதேசம்‌ காட்ச தந்தது. மெலலிய உயரமான 
தண்டுகளிலிருந்து பச்சை, ஊதா நிறத்‌ தானியப்‌ பூக்கள்‌ 
தங்கள்‌ மலார்ச்சியைத தெரிவித்துக்‌ கொண்டிருக்‌ 
தன. கொத்துக்‌ கொத்தாக மலர்‌ குவிந்திருக்கும்‌ இதன்‌ 
மத்தியிலே. எங்கிருந்தோ ஒரு. கோதுமைக்‌ க இரும்‌ 
காட்சி தந்தது. இந்த மலர்த்‌ தண்டுகளின்‌ நடுவே 
கவுதாரிகள்‌ தங்கள்‌ கழுத்துக்களை வெளியே நீட்டிக்‌ 
கொண்டு நடமாடி ச்கொண்டிருந்தன. மேலே வானத்‌ 
திலே ஆயிர விதமான பறவைகள்‌ கீதங்கள்‌ முழங 
கிக்கொண்டி.ருந்தன. வானத்தின்‌ உச்சியிலே இரண்டு 
இறக்கைகளையும்‌ அப்படியே அசையாமல்‌ விரித்துக 
கொண்டு, கீழே இதப்‌ புற்றரையையே கவனித்‌ துக 
கொண்டிருந்தன சில பருந்துகள்‌. காட்டு வாத்துகளின்‌ 
சப்தம்‌ வேறு எங்கோ இருக்கின்ற மற்றொரு ஏரியின்‌ 
பக்கத்திலிருந்து எதிரொலித்தது. இந்தப்‌ புதரிலிருந்து 
கிளம்பிய ஒரு கழுகு தனது இறக்கைகளை அளவெடுத்தது 
போல அடித்துக்கொண்டு “ஜிவ' என்று மேலே பறந்து 
சூரியனின்‌ நீல பிற ஒனிக்‌ கதிர்களில்‌ ஆன தமாக நீராடி 
விட்டு இன்னும்‌ மேலே பறந்தது. பார்ப்பவர்‌ கண்‌ 
களுக்கு ஒரு சிறு புள்ளி போலக காட்சியளிக்கும்‌ அவ்‌ 
வளவு தூரம்‌ பறந்துவிட்டது. ஓ! இறந்த வெளியே 
நீதான்‌ எவ்வளவு அழகாய்‌ வீளங்குகின்றாய்‌! 


நமது பிரயாணிகள்‌ தங்கள்‌ சாப்பாட்டுக்காகச்‌ லை 
ஙநீமிஷங்கள்‌ ஒரிடத்தில்‌ தங்குவார்கள்‌. அவர்களோடு 
துணைக்கு வருகின்ற பத்து வேலையாட்கள்‌ 'ஓடகா” 
இருக்கும்‌ மரப்பீப்பாய்களை த்‌ திறந்து வைப்பார்கள்‌. சில 
துண்டு ரொட்டிகளையோ அல்லது கோதுமையால்‌ செய்‌ 
யப்பட்ட பிஸ்கோத்துகளையோ சாப்பிட்டுவிட்டு, ஒர 
ஒரு கோப்பை மதுவை மட்டும்‌ அருந்துவார்கள்‌. இதச்‌ 
சமயங்களில்‌, பிச்சைப்பழத்‌ தின்‌ தோலதான அவர்‌ 
களுக்குக்‌ கோப்பைகளாக உதவும்‌. பிரயாண து திலிருக்கும்‌ 
போது யாரும்‌ அதிகமாகக்‌ குடிக்கக்‌ கூடாது என்பது 
புலபாவின்‌ யோசனை. அதன்‌ பிறகு தங்கள்‌ பிரயாணத்‌ 
தைத்‌ தொடர்ந்தனர்‌. மாலை வந்ததும்‌, -அந்தத்‌ இறந்த 
வெளி, ஒரே ஜோதி மயமாக, காட்சியே வேறு விதமாக 

2 


36 காராஸ்‌ 


இருக்கும்‌. பல்வித வண்ணங்கள்‌ சேர்ந்த அந்தப்‌ புல்‌ 
வெளி, மாலைக கதிரவனின்‌, பலவித மந்தகாசமான ஒளிச்‌ 
சேர்க்கை பட்டுக்‌ கணத்திற்குக்‌ கணம்‌ அது காட்டும்‌ 
விந்தைகளை நாம்‌ நேரே பார்க்கும்படி தூண்டும்‌. அங்கு 
காணப்படும்‌ ஓவ்வொரு மலரும்‌, ஓவ்வொரு செடியும்‌ 
அந்த மாலை வேளையின்‌ மஞ்சள்‌ நிற வர்ணம்‌ பூசிக்‌ 
கொண்டு, ஒருவீத மனோகரமான மகரந்தம்‌ வீசக்‌ காட்சி 
தரும்‌. இந்த மணம்‌ அந்தப்‌ புல்‌ வெளி எங்கும்‌ பரவி 
மனத்திற்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும்‌. கற்றை கற்றை 
யாய்‌ உலவிவரும்‌ மேகக்கூட்டத்தின்‌, நீல நிறத்தின்‌ 
மேலே, யாரோ ஒரு பிரம்மாண்டமான தூரிகையினால்‌ 
செந்கிறத்‌ தங்கக்குழம்பை அள்ளிப்‌ பூசியது போல்‌, நிற 
பா ஹ்றிககொண்டிருந்தது. அந்த மேகக்‌ கற்றையின்‌ 
முனைகளிலே, வெள்ளை வெளேரென்ற பஞ்சு போல சில 
மேக அணுக்கள்‌ சிதறிப்‌ பறந்து திரிந்துகொண்டி.ருந்தன. 
மாலை கேரத்தில்‌, கடல்‌ காற்றுப்‌ போல அமைதியான 
ஒரு மெனகா ற்று அந்தப்‌ புல்லின்‌ நுனியைக்கூட அசைய 
விடாமல்‌ மெல்லத்‌ தவழ்ந்துகொண்டிருந்த து. பகலெல்லாம்‌ 
இசைத்துக்கொண்டிருந்த கானத்தின்‌ சுருதி மாறி புதிய 
கீதம்‌ அந்த வெளியெங்கும்‌ பரவியது. காட்டுப்‌ பறவை 
கள்‌ சில, தங்கள்‌ கூடுகளை விட்டு வெளியே வந்து 
தங்கள்‌ கீதங்களை முழக்கின. வெட்டுக்கிளிகளின்‌ 
கோஷ்டி. கானம்‌ அந்த வெளியெங்கும்‌ எதிரொலி செய்‌ 
தது. எங்கோ ஒரு மூலையில்‌ இருக்கும்‌ ஏரியிலிருந்து 
ஒரு அன்னத்தின்‌ குரல, வானத்திலெழுந்து ஒலித்துக்‌ 
கொணடிருக்குது. 


நமது பிரயாணிகள்‌, இரவு வந்ததும்‌ அந்தத்‌ திறந்த 
வெளியிலேயே, ஏதாவது நல்ல இடமாகப்‌ பார்த்துத்‌ 
தங்குவார்கள்‌. வேலைக்காரர்கள்‌ நெருப்பை உண்டாக்கி, 
அதன்‌ மேல்‌ சில கம்பிகளைக்‌ கட்டித்‌ தங்கள்‌ உணவு 
வகைகளை த்‌ தயார்‌ செய்தனர்‌. இரவு போஜனம்‌ முடிக 
ததும்‌ விவசாயிகள்‌ தங்கள்‌ உடல்களை நீட்டி அந்த 
வெளியிலேயே படுத்துவிட்டார்கள்‌. தங்கள்‌ குதிரை 
களை மேயவிட்டுவிட்டார்கள்‌. அங்கு வியாபித்‌ 
திருக்கும்‌ பலவிதமான பூச்சிகள்‌ போடும்‌ சப்தம்‌ அவர்‌ 


யுல்பா 99 


களுடைய காதுகளில்‌ ரீங்காரமிட்டுக்கொண்டே இருந்‌ 
தன. வானத்து நட்சத்திரங்கள்‌ அவர்களையே பார்த்துக்‌ 
கொண்டிருந்தன. அமைதியாக வீசும்‌ காற்றில்‌, காட்டுப்‌ 
பூச்சிகளின்‌ பலவித கானங்கள்‌ நிறைந்து இவர்களுடைய 
காதுகளை நிரப்பின. அந்த இன்பகரமான தீத மயக்கத்‌ 
திலேயே தங்களை மறந்து அவர்கள்‌ தூங்கிவீடுவார்கள்‌. 
துரங்குகன்‌ றவர்களில்‌ யாரேனும்‌ ஒருவன்‌ விழித்‌ 
தெழுகது அடத வெளியில்‌ இன்பகரமான காட்சியைப்‌ 
பார்த்தால்‌, அந்தப்‌ பட்டுமெத்தை விரித்தது போன்ற 
வெளியைத்‌ தொடும்‌ வானத்தின்‌ இருண்ட மேகத்தை 
ஒட்டி எங்கோ பறந்து செல்லும்‌ அன்னங்களின்‌ நிழல்‌ 
களும்‌ அவைகளின்‌ வெண்மை நிற இறக்கைகளும்‌, சமயா 
சமயத்தில்‌ வெள்ளி நிற ஜோதி யடிப்பது போலவும்‌ 
இருளின்‌ கருமை படர்க்கு, ஏதோ ஒரு சிவப்பு 
நிறக கைத்‌ துண்டுகள்‌ ஆகாயத்தில்‌ பறப்பதுபோலவும்‌ 
தெரியும்‌. 
இவர்கள்‌ ஒருவித சம்பவமுமின றி மூன்னேறிக்‌ 
கொண்டே இருந்தனர்‌. வழி யெங்கும்‌ ஒரு மரத்தைக்‌ 
கூடக காண முடியவில்லை. எங்கும்‌ அதே முடிவில்லாத 
புல்வெளி: டெனிப்பர்‌ நதியை ஓட்டி இருக்கும்‌ காடுகளை 
மட்டும்‌ சமயத்தில சற்றுச்‌ சந்தேகத்தோடு கவனித்‌ 
தார்கள்‌. ஐரே ஒரு சமயம்‌, தூரத்தில செரிக்த ஒரு 
காட்டைக்‌ காட்டித்‌ தன்‌ பிள்ளைகளை அழைத்து அதோ 
பாருங்கள்‌ ஒரு தாரத்தாரியன்‌ குதிரை மேல போகிறான்‌. 
உங்களால்‌ அவனை முன்னேறிப்‌ பிடிக்க முடியுமா 
பாருங்கள்‌; அனால்‌ என்‌ குதிரையைவிட அவனுடைய 
குதிரை (மிகவும்‌ வேகமாகப்‌ போகும்‌; வேண்டாம்‌.'' 
என்றான்‌. அந்தத்‌ தாா£ததாரியன இவர்களைக்‌ கவனித்‌ 
தான்‌. ஆனால்‌ பதின்மூன்று பேர்களாக இருக்கும்‌ இவர்‌ 
களைக கண்டதும்‌ அவன மறைநதுவிட்டான்‌. எனினும்‌ 
புல்பா, தன்‌ பாதையை மாற்றி டெனிப்பர்‌ ஈதியில்‌ கலக்‌ 
கும்‌ சாட்டார்கா எனற சிறு கதியில்‌ குதிரைகளோடு 
நீந்திச்‌ சென்று அக்கரை அடைந்து எதிரிகளுக்குத்‌ தாம்‌ 
போகும்‌ பாதையின்‌ அடையாளம்‌ தெரியாமல்‌ செய்துவிட்‌ 
டான. ஒருவேளை அவர்கள்‌ மறைக்திருந்து பாதையில்‌ 
மடகடவிட்டால்‌ என்ன செய்வதென்ற பயம்‌. 


40 தார்ாஸ்‌ 


மூன்று நாட்களுக்குப்‌ பிறகு அவர்கள்‌ சேரவேண்‌ 
டிய இடத்திற்கு அருகே வந்துவிட்டனர்‌. காற்று மிகவும்‌ 
குளிர்ந்திருந்தது. ஆகவே டெனிப்பர்‌ ஈதிவெகு சமீபத்தில்‌ 
தான்‌ இருக்கிறது என்று உணர்ந்துகொண்டனர்‌. 
அவர்கள்‌ நடக்க நடக்க, காற்று இன்னும்‌ குளிர்ந்திருடீ 
தது. கடைசியில்‌ பரந்த நிலத்தை வளைத்துக்கொண்டு, 
கடலைப்போல்‌ குழுறிககொண்டு டெனிப்பர்‌ நதி புரண்டு 
ஓடுவதைக்‌ கண்டனர்‌. மிக விஸ்தீரணமுள்ள அதனுள்‌ 
பல சிறு தீவுகள்‌ மண்டிக்‌ கிடந்தன. ஆனால்‌ அந்த நதி 
அவைகளையும்‌ மீறி இன்னும்‌ பரந்து பாய்ந்து ஒடிக்‌ 
கொண்டிருந்தது. அந்த நதிக்‌ கரையில்‌ அவர்கள்‌ வந்து 
நின்று குதிரைகளிலிருது இறங்கி ஒரு படகில்‌ எறி, 
மூன்று மணி நேரத்திற்குப்‌ பிறகு கோர்ட்டிட்ஸா எனற 
தீவின்‌ கரையில வந்து இறங்கினர்‌. அந்த நாடோடிக்‌ 
குடி யிருப்பு அப்போது அங்குதான்‌ அமைநதிருக்த து. 


அங்கு படகுக்காரர்களுடன்‌ ஒரு கூட்டம்‌ வாதாடிக 
கொண்டிருந்த து. நமது கோஸக்குகள்‌ தங்கள்‌ குதிரைச்‌ 
சேணத்துத்‌ “தங்குவாரை்‌ இறுககினர்‌; புல்பா தனது 
பெல்டுகளை அழுத்திக்‌ கட்டினான்‌. கம்பீரமான தோற்‌ 
றத்துடன்‌ புலபா தன்‌ மீசைகளை உருவிக்கொண்டிருந்‌ 
தான்‌. அவனுடைய பிள்ளை களும்‌, ஆசையோடு அங்கு 
என்ன நடக்கிறதென்று ஆர்வத்தோடு காத்திரும்தனர்‌. 
சிறிது நேரம்‌ அங்கே நின்றுவிட்டு அவர்கள்‌ இன்னும்‌ 
கொஞ்ச தூரம்‌ கடந்து அரை மைல தூர த்‌ இதிலிருக்கும்‌ 
ஒரு சிறு கிராமத்தை அடைந்தனர்‌. அந்தக கிராமத்துத்‌ 
குள்‌ நுழைந்ததும்‌, காது செவிடுபடுவதுபோல ஒரே சப்‌ 
தம்‌ கேட்ட து: இருபது முப்பது கொல்லுப்பட்டரைகளில்‌ 
ஐம்பது கொல்லர்கள்‌ தங்கள்‌ சுத்திகளால்‌ அங்கு 
ஏதோ அடித்துச்‌ சரிப்படுத்திக கொண்டி ருந்தனர்‌. 
தெருக்களை ஒட்டிய சிறு தாழ்வாரத்தில்‌ குதிரைகளை த்‌ 
தேய்க்கும்‌ வேலைக்காரர்கள்‌ பலர்‌ தங்கள்‌ பலம்‌ பொருந்‌ 
திய தரங்களில்‌, மாட்டுத்‌ தோலை வைத்துப்‌ பிசைந்து 
அதை மெதுவாக்கிக்கொண்டிருந்தனர்‌.- தொழிலாளர்கள்‌ 
அம்பாரமாகக்‌ கொட்டிக்‌ கிடக்கும்‌ இரும்பு எஃகுத்‌ துண்‌ 
டங்கள்‌ அருகே அமர்கதுகொண்டிருந்தனர்‌. அதன்‌ 


புல்பா 41 


அருகே துப்பாக்கி மருந்து செய்யும்‌ உபகரணங்களும்‌ 
கடந்தன. ஒரு அர்மீனியன்‌ தன்‌ விலையுயர்ந்த கைத்‌ 
துண்டை மேலே மாட்டிவிட்டுத்‌ தன்‌ வேலையைச்‌ செய்து 
கொண்டிருந்தான்‌. அங்கொரு தார்த்தாரியன்‌ கொத்திய 

மாமிசத்‌ அண்டை நெருப்பிலிட்டு வாட்டிக்கொண்டிரு£ 
கான்‌. ஒரு யூதன்‌ தன்‌ தலையை வெளியே நீட்டிக 
கொண்டு பீப்பாயிலிருநது மதுவை எடுத்து ஊறுருக 
கொண்டிருந்தான்‌. ஆனால்‌ இவர்கள்பார்த்த முதல்‌ ஆசாமி 
ஒரு சபோரோஷிய கோஸக்‌. அவன்‌ நட்ட நடுத்‌ தெரு 
வில்‌, கால்களையும்‌ கரங்களையும்‌ அகலப்‌ பரப்பிக்கொண்டு 
நிம்மதியாகத்‌ தூங்கிக்கொண்‌ டிருந்தான்‌. புல்பாவினால்‌ 
கின்று இந்தக்‌ காட்சியைக காணாமல்‌ இருக்க முடி.யவிலலை. 


“ஏன்ன அழகான காட்சி, எனன அண்மையான 
தோற்றம்‌ இவனுக்கு'' என்று வியந்தான்‌. 


உண்மையிலேயே அங்கு படுதீதிருந்தவனின உருவம்‌ 
ஒரு வீரமிக்க பலசாலியின துதான்‌. அங்கு படுத்திருந்த 
கோஸக்‌ தன்‌ சர்வாங்கமும்‌ நன்கு நிலத்தில்‌ பட நீட்டிக்‌ 
கொண்டு ஒரு சிங்கத்தைப்‌ போலப்‌ படுத்திருந்தான்‌. அவ 
னது கற்றைத்‌ தலை மயிர்‌ அவனது தலைக்குப்‌ பின்னே 
தள்ள ட்பட்டி ருந்தது. அந்தப்‌ பாதையின்‌ பெரும்‌ 
பாகத்தை அவனது உடல்‌ அடைத்துக்கொண்டது. விலை 
யுயர்ந்த துணிகளால்‌ ஆன கால்சட்டைகளில்‌, தார 
படிந்து கடந்தது. 

இந்தக்‌ கோஸக்கைத்‌ தன ஆசை தீரப்‌ எக்‌ 
புல்பா, ஒரு சிறிய வீ தியினுள்‌ துழைந்தான்‌. அமத வீதி 
யில்‌,பல இனத்தைச்‌ சேர்ந்தவர்களும்‌, வியாபாரிகளும்‌, 
தொழிலாளர்களுமாக நி ை றந்து காணப்பட்டனர்‌. அந 
தக இராமமே, ஒரு சிறு சந்தையைப்‌ போலக்‌ காட்சி 
தந்தது. உள்ளபடியே இந்தச்‌ சிறு கிராமம்தான்‌ அந்தக்‌ 
குடி மீருப்பிலிருந்தவர்‌களுககு உணவும்‌ அடையும்‌ தர 
உதவியது. சுடுவதும்‌, மதுப்‌ போட்டியில்‌ ஈடுபடுவதுமாக 
இருக்கும்‌ இந்தக்‌ கோஸககுகளுக்கு வேறு வழி இலலை. 


அந்தச்‌ சிறு இராமத்தைக்‌ கடந்து இன்னும்‌ சிறிது 
தூரம்‌ சென்றதும்‌, பல கோஸககுகளின்‌ வீடுகள்‌ அங்கு 


46 தாராஸ்‌: 


சிதறிக்கிடந்தன. இந்த வீடுகளின்‌ கூரைகள்‌, புற்பற்றை 
யால ஆனது. சில வீடுகள்‌ தார்த்தாரிய முறையிலும்‌ 
அமைந்திருந்தன. ஆனால்‌ அந்தக கிராமத்தில த 
போன்ற வீடுகள்‌ இங்கு ஒன்றுகூடக இடையாது. சில வீ டு 
களைச்‌ சுற்றிப்‌ பிரங்கிகள்‌ நிறுத்தப்பட்டிருக்தன, தா ழ்க்‌ 
திருந்த கொத்தளம்‌ ஒனறு யாருடைய காவலுமின றி 
அங்கு கலனாகிக்‌ கிடந்தது. அங்கு பாதையில நடந்து: 
கொண்டிருந்த கோஸக்குகள்‌, தங்கள்‌ புகை பிடிக்கும்‌ 
சுங்கான்களை வாயில வைத்துக்கொண்டே இவர்களை 
ஒருவித சலனமும்‌ இன றிப்‌ பார்த்துவிட்டுப்‌ போய்க்‌ 
கொண்டே இருந்தனர்‌. புல்பாவும்‌ அவனது பிள்ளைக 
ரூம்‌ இவர்களைக்‌ காணும்போதெல்லரம்‌ மரியாதைக்காக 
“என்ன செளக்கெமா?' என்று கேட்பார்கள்‌. அவர்களும்‌ 
மரியாதைக்குப்‌ பதிலளித்துவிட்டுச்‌ சென்‌ அவிடுவார்கள்‌ . 
அந்த இடமெங்கும்‌ பலவித மானவர்கள்‌ கும்பல்‌ கும்ப 
லாகக்‌ கூடி நின்றுகொண்டிருந்தனர்‌. யுத்தங்களில்‌ புடம்‌ 
போட்டுப்‌ பல தொல்லைகளை வெற்றி கண்ட அவர்கள்‌ 
முகங்கள்‌ எலஃகுபோலத்‌ தோன்றின. இதுதான்‌ 
செட்ச்‌. உக்ரேன்‌ எங்கும்‌ பரவி இருக்கும்‌ கோஸக்‌ வீரத்‌. 
திற்கும்‌, சுதந்திர உணர்விற்கும்‌ பிறப்பிடம்‌. 


நமது பிரயாணிகள்‌, அங்கு வழக்கமாகக்‌ கோஸக 
ஆலோசனைக்குழு கூடும்‌ ஒரு பெரிய மைதானத்திற்குள்‌ 
நுழைந்தனர்‌. ஒரு சபோரோஷியன்‌, கவி ழ்க்கப்பட்டிருந்த. 
ஒரு பீப்பாயின்‌ மேல்‌ அமர்ந்துகொண்டு, தன சட்டை 
யைக கழற்றி, ௮ திலிருந்த கிழிசல்களை தீ தைத்துக்கொண் 
டிருந்தான்‌; அவர்கள்‌ இன்னும்‌ கொஞ்ச தூரம்‌ சென்‌ ற: 
தும்‌, ஒரு இளம்‌ கோஸக்‌, ஆட, பலர்‌ பாட்டுப்‌ பாடிக்‌. 
கொண்டு வர, ஒரு கும்பல்‌ இவர்களைச்‌ சு றறிககொண் 
டது. அந்த நடனமிடும்‌ சிறுவன்‌ தன்‌ கைகளையும்‌ கால்‌ 
களையும்‌ சர்வ அனாவசியமாகச்‌ சுழ இறியும்‌ வளைத்தும்‌ 
ஆடிக்கொண் டி.ருந்தான. அவன்‌ கலையில்‌ ஒரு. 
ஓரத்தில்‌ குல்லாய்‌ ஒன்று சரிந்து தொங்கிக்‌ கொண்‌ 
டிருந்த து. இசைபாடும்‌ தன தோழர்களைப்‌ பார்த்து: 
இன்னும்‌ சற்று வேகமாகப்‌ பாடுங்கள்‌ என்று கேட்டுக்‌ 
கொண்டே இருந்தான்‌ அந்தச்‌ சிறுவன்‌. அங்கிருந்த மற்‌: 


புலபா 48 


றொரு இளம்‌ கோஸக்கான போமா என்பவனிடம்‌ 
வருகின்ற எல்லோருக்கும்‌ ஒரு கோப்பை மதுவை ஊற்றிக்‌ 
கொடுக்கும்படி கூறினான்‌. அந்தச்‌ சிறுவனும்‌ அனை 
வருக்கும்‌, நிறைய மதுவை ஊற்றிக்‌ கொடுத்தான்‌. 
இன்னும்‌ வயதான நானகு கோஸக்குகள்‌ தங்கள்‌ பலம்‌ 
பொருந்திய கால்களால்‌, பூமியை அழுத்தி உதைத்‌ 
துக்‌ கொண்டும்‌, திடீரென்று முன்னே பாய்க்தும்‌, 
சடாரென்று கழே உட்கார்ந்து பின்னே ஓடியும்‌ 
நடன மிட்டுக்கொண்‌் டிருந்தனர்‌. அவர்கள்‌ கால்களில்‌ 
அணிந்திருந்த வெள்ளிப்‌ பூணிட்ட ஜோடுகளில்‌ 
ஏற்பட்ட விதவிதமான நாட்டிய தாளங்களின்‌ ஓசை 
யினால்‌ அந்தப்‌ பிராந்தியமே அதிருவதுபோல்‌ இருந்தது. 
இந்தக்‌ கூட்டத்திலே எல்லோரையும்விடச்‌ சற்று அதிக 
மாகச்‌ சப்த மிட்டுககொண்டும்‌, ஆடிப்‌ பாடிக்கொண்டும்‌ 
ஒருவன்‌ இருந்தான்‌. அவன உடம்பில்‌ சட்டை கிடை 
யாது. ஆனால்‌ ஆட்டுத்‌ தோலால்‌ செய்யப்பட்ட ஒரு 
கோட்டை மட்டும்‌ அணிந்திருந்தான்‌. அவனுடைய 
அடர்ந்த தலைமயிர்‌ அனாயாசமாக ஆடிக்கொண் டிருந்தது. 
வியர்வை அவன்‌ உடலெங்கும்‌ முத்து முத்தாகக்‌ கொட்டிக்‌ 


கொண்டிருந்தது. புல்பா இதைப்‌ பார்த்து, 


“அந்தக்‌ கோட்டை அவிழ்த்து எறிர்துவிடு, உனக்‌ 
குத்தான்‌ அப்படி. வியர்க்கிறதே'” என்றான்‌. 


“எனனால. முடியாது” என்று அந்தச்‌ சபோரோஷியன்‌ 
பதிலுக்குக்‌ கத்‌ தினான. 
“ஏன?' 


““ஏனனால்‌ முடியாது, அது என்‌ வழக்கம்‌. நான்‌ 
எதையாவது கழற்றுவதா யிருந்தால்‌, என்னுடைய 
“ஓட்கா'வுக்காகத்தான்‌ கழட்டுவேன்‌.'' 


அவன்‌ சொன்னது போலவே, அவன்‌ வசம்‌ 
நலல சட்டையோ, குல்லாயோ, பூ வேலைப்பாடுகள்‌ 
நிறைந்த கைக்குட்டைகளோ--ஏதுவும்‌ இல்லை. எல்லாம்‌ 
அவன்‌ சொன்னதைப்போல்‌ வழக்கமான இடத்திற்குப்‌ 
போய்விட்டன. 


44 தாராஸ்‌ 


இந்த நடனக்‌ கூட்டத்தில்‌ ஜனங்கள்‌ அதிகமாகிக்‌ 
கொண்டே இருந்தனர்‌. அங்கு பாடப்படும்‌ பாட்டின்‌ 
தலை கிரங்க வைக்கும்‌ இசை, மனத்தைக்‌ கிளறி ஒரு 
வீத வெறியைக்‌ கிளப்பிவிடும்‌ நடனம்‌ இவற்றில்‌ 
சேராமலிருக்க யாராலும்‌ முடியாது. உலகத்திலேயே 
இதைப்‌ போன்ற ஒரு வெறி உணர்ச்சி மிக்க சுதந்துர 
நடனத்தை எங்கும்‌ காணமுடியாது. இந்த மகத்தான 
நடனத்தைக்‌ கண்டுபிடித்தவாகள்‌ அதறகிட்ட பெயர்‌ 
*(காஷ்ஸோ.க. 


“நான்‌ குதிரைமேல்‌ இலலாமல்‌ இருந்தால்‌ இந்த 
நடனத்தில்‌ கானும்‌ பங்கெடுத்துக்கொண் டிருப்பேன்‌”' 
என்றான புல்பா. 

பல போர்களிலே வீரமிக்க செயல்கள்‌ புரிந்து, 
அந்தச்‌ செட்சில்‌ உள்ளவர்களால்‌, மரியாதையாகவும்‌ 
கெளரவமாகவும்‌ மதிக்கப்படும்‌ பல வயது முதிர்ந்த 
தற தடப்‌ அந்தக கூட்டத்தில்‌ தென்பட்டனர்‌. 
நரைத்த தலையை உடைய அவர்கள்‌, பலமுறை தலைவாக 
ளாகக்‌ தேர்ந்தெடுக்கப்பட்‌ டிருக்கின்றனர்‌. புல்பா 
அவர்களில்‌ பலரைத்‌ தெரிந்துகொண்டான்‌. அதன்‌ 
பிறகு ஓஸ்டாப்பும்‌, அன்றியும்‌ அவர்களோடு தம்‌ 
தந்தை பேசுவதையும்‌, அதற்கு அவர்கள்‌ பதில்‌ சொல்‌ 
வதையும்தான்‌ கேட்டுக்கொண்‌் டிருந்தனர்‌. “ஓ, நீயா 
பெகரிஷ்டா, வணக்கம்‌ கோஹஷோலோம்‌;...... கடவுள்‌ 
உன்னை எங்கிருந்து கொண்டுவந்து சேர்த்தார்‌ புல்பா; 
நீ எப்படி இங்கு வந்தாய்‌ டோலோட்டோ; நீயா சிடி 
யாகா; எப்படி இருக்கிறாய்‌ குஷ்டி/ உன்னை நான்‌ திரும்‌ 
பப்‌ பார்க்கக்‌ கூடும்‌ என்றே மினைக்கவில்லை ரெடுமன்‌:”” 
என்று புலபாவோடு பலர்‌ பேசவும்‌ குசலம்‌ விசாரிக்கவும்‌, 
ஒருவரை ஒருவர்‌ சேர்த்துப்‌ பிடித்துககொண்டு முத்த 
மிட்டுக்‌ கொள்ளவும்‌ ஆரம்பித்தனர்‌. கிழக்கு ருஷ்யாவி 
லிருந்து வந்திருக்கும்‌ களம்‌ பல கண்ட வீரர்களைப்‌ பற்றி 
யும்‌, தன்னோடு போரிட்ட தோழர்களைப்‌ பற்றியும்‌ பல 
விவரங்களை கீ கேட்டான்‌ புல்பா. மேலும்‌ புல்பா குறிப்‌ 
பாக :**காஷ்யன்‌ என்னவானான்‌? போரோடவ்கா எங்கே? 
கோலோப்பியருக்கு என்ன நேர்ந்தது? பிட்ஸிஸோக்‌ 


புல்பா 42 


எப்படி இருக்கிறான்‌ ?”' என்று பலரைப்‌ பற்றிக்‌ கேட்ட 
தற்கு அவனுக்குக்‌ திடைத்த பதில்‌ இதுதான்‌ : போரோ 
டவ்காவைத்‌ தூக்கிலிட்டு விட்டார்கள்‌; கோலோப்பி 
யாவை கிஸிகிர்மென்‌ என்ற இடத்தில உயிரோடு நெருப்பி 
லிட்டு விட்டார்கள்‌; பிட்ஸிஸோகின்‌ முண்டத்தை உப்பி 
லிட்டு ஒரு ஜாடியில கானஸ்டானடி நோபிளுக்கு அனுப்பி 
விட்டார்கள்‌. இந்த விவரங்களைக்‌ கேட்ட புல்பா கவலை 
தோய்ந்த முகத்துடன்‌, “அனால்‌ அவர்கள்‌ அனைவரும்‌ 
நல்ல கோஸக்குகள்‌'' என்று கூறினான்‌. 


3 


அந்தச்‌ செட்ல புல்பாவும்‌ அவன து இரண்டு 
பிள்ளைகளும்‌ மூன்று வாரங்களைக கழித்து விட்டனர்‌. 
ஓஸ்டாப்பும்‌ அன்றியும்‌ அங்கு ராணுவப்‌ படிப்பில்‌ அதிக 
மாக ஈடுபடவில்லை. அங்கிருந்‌ தவர்‌ களும்‌ தங்கள்‌ 
நேரத்தை ராணுவ வேலைகளில்‌ ஈடுபட்டு வீணாகக்‌ 
கழிக்க விரும்பவில்லை. அங்கிருக்கும்‌ யவர்கள்‌ அனை வரும்‌ 
நேரடியான யுத்தங்களில்‌ ஈடுபட்டு யுத்த தந்திரங்களை 
அங்கேயே கற்றுக கொண்டவாகள்‌. போர்களுக்கும்‌ 
அங்கொன்றும்‌ குறைச்சலில்லை. யுத்த காலங்கள்போக, 
மற்றக்‌ காலங்களில்‌ போர்ப்‌ பழக்கங்களில்‌ ஈடுபட்டு 
அவதிப்பட அவர்கள்‌ விரும்புவதில்லை. போர்ப்‌ பழக்கம்‌ 
அற்று விடாமலிருக்க எப்போதாவது சிறிதுநேரம்‌ குறி 
பார்த்துச்‌ சுட்டும்‌, வேகமாகக்‌ குதிரைகள்‌ மீது சவாரி 
செய்தும்‌ பழகுவார்கள்‌. மீதி நேரங்களைக கேளிக்கை 
களில்‌ கழிப்பார்கள்‌-—தங்கு தடையிலலாத அவர்கள்‌ 
சக்திக்கு எடுத்துக்‌ காட்டே இந்தக்‌ கேளிக்கைகள்‌ தான. 


அந்தப்‌ பிரதேசம்‌ ஏப்போதும்‌ திருவிழா நாட்களைப்‌ 
போலவே காட்சியளிக்கும்‌. சதா காலமும்‌ சப்தமும்‌ கேளிக 
கைகளும்‌ நிறைந்து எப்போது ஆரம்பித்தது என்றும்‌ 
எப்போது முடியும்‌ என்றும்‌ சொல்ல முடியாதபடி ஒரே 
ஆட்டமும்‌ பாட்டமுமாக இருக்கும்‌. சிலர்‌ மட்டும, 
தங்கள்‌ க்ளு ஈடுபட்டு இருப்பார்கள்‌ மற்ற 
வர்கள்‌,. விடிந்ததிலிருந்து இருட்டும்வரை, குடிக்கும்‌ 


40) தாராஸ்‌ 


போட்டியில்‌ ஈடுபட்‌ டிருப்பார்கள்‌. தங்களுக்கு வசதி: 
இருந்தால்‌ தங்கள்‌ பைகளில்‌ உள்ள கடைசிக்‌ காசு செல: 
வாகும்‌ வரை குடிக்கும்‌ போட்டியில்‌ அமிழ்ந்து கிடப்‌ 
பார்கள்‌. தங்களை மறந்த உற்சாகத்தோடு இப்படி இவர்‌ 
கள்‌ குடித்துக்‌ களிப்பதிலே ஒரு முக்கியமான அம்சமும்‌. 
இங்கு குறிப்பிடத்‌ தகுந்தது. இந்தக்‌ கூட்டத்தார்‌ தங்கள்‌ 
கவலைகளை மறக்கக்‌ குடித்துவிட்டு ஆடுகின்ற குடி 
காரர்கள்‌ அல்ல. அடக்கமற்ற அவர்களுடைய கேளிக்‌ 
கைகளில்‌ தங்களை மறந்து சந்துஷ்டி அனுபவிக்கும்‌. 
குணத்தைத்தான்‌ இது வெளிப்படுத்துறது. இங்கு வரு 
கின்ற ஓவ்வொருவனும்‌, தனது பழைய கால நினைவுகளை 
அறவே மறந்துவிட்டு, நடந்து போனவற்றைப்‌ பற்றிச்‌ 
சிறிதுகூடக்‌ கவலைப்படாமல்‌-அவர்கள்‌ பாஷையில்‌ சொல்‌ 
வதென்றால்‌--தங்கள்‌ பழைய நிகழ்ச்சிகளின்‌ முகத்தில்‌ 
காறி உமிழ்ந்துவிட்டுத்‌ தம்மை மறந்த லயத்தில்‌ ஒன்‌ றிக்‌. 
கேளிக்கைகளில்‌ அமிழ்ந்து விடுவார்கள்‌. அவர்களுக்‌. 
கென்று சனியாக ஒரு வீடோ வாசலோ இல்லாமல்‌, தம 
சுதந்திர உள்ளத்தில்‌ தோன்றுகின்ற இயற்கையான 
இன்ப எழுச்சிகளுக்கு ஈடுகொடுத்து அமர்க்களமாய்‌: 
இனபம்‌ அனுபவிப்பார்கள்‌. இதனால்தான்‌ அவர்களிடம்‌ 
அந்த இரும்பு நெஞ்சமும்‌, துணிச்சலான மனப்‌ போக்கும்‌ 
பெருகி வளர்ந்தது. இந்தக்‌ குணங்கள்‌ வேறு எந்தச்‌ சூழ்‌: 
நிலையில்‌ இருந்தாலும்‌ வளராதல்லவா? இந்தச்‌ சபோரோ 
ஷியர்களின்‌ வாய்மூலம்‌ வெளிப்பட்ட பலவிதமான கதை 
களையும்‌, செய்திகளையும்‌ கேட்டால்‌, யாரும்‌ சந்தோஷத்‌ 
துடன்‌ மனம்‌ விட்டுச்‌ சிரிக்காமலிருக்க முடியாது. மனத்‌ 
திண்மை உள்ள சபோரோஷியனால்‌ கூட, தன்‌ சக இயனை த்‌ 
தையும்‌ உபயோகித்துத்‌ தடுத்துப்‌ பார்த்தாலும்‌ தன்‌ மீசை 
யாவது அசைநதுவிடும்படி. சிரித்துவிடுவான்‌. பிற பகுதி 
ருஷ்ய சகோதரர்களிட மிருந்து இன்னும்கூட வேறுபடுத்‌. 
திக்‌ காட்டும்‌ அந்த நீண்ட.மீசைகளை த்‌ தெற்கு ரஷ்யர்கள்‌ 
வளர்த்திருப்பார்கள்‌. கேளிஃகையும்‌, குடிபோதை நிறைந்‌ 
தவர்களாயு மிருநீதாலும்‌, அவர்கள்‌ கவலையால்‌ ஒன்று 
சேர்ந்த நெல்லிக்காய்‌ மூட்டைகள்‌ அல்ல. ஓரே வகுப்பில்‌ 
படித்த மாணவர்களைப்போன்ற ஓற்றுமை நிறைந்தவர்கள்‌. 
ஆனால்‌, தங்கள்‌ ஆசிரியாகள்‌ காட்டும்‌ பாதையில்‌ முன்‌ 


புல்பா 41 


னேருமல்‌, அவர்‌ கூறுகின்ற அர்த்தமற்ற வெறும்‌ அலங்‌ 
காரச்‌ சொற்களைக்‌ கேட்டு ஈடக்காமல்‌, தங்கள்‌ குதிரை 
களில்‌ ஏறி அமர்ந்து கொண்டு, பள்ளிகளில்‌ பந்தாடும்‌ 
மைதானங்களுக்குப்‌ போவதற்குப்‌ பதிலாகக்‌ காவலற்ற 
எல்லைகளைக்‌ கடந்து ஒரு தார்த்தாரியனோ, அல்லது 
பச்சை நிறத்‌ தலைப்பாகை அணிந்த துருககியனோ தலைகாட 
டும்‌ இடத்தை நோக்கிச்‌ சென்று போரிட்டு வெற்றியுடன்‌ 
திரும்புவார்கள்‌. மேலும்‌ பலவந்தமான வற்புறுத்த 
லுக்கு அடிபணிந்து ஒற்றுமையோடிருக்கும்‌ பள்ளி 
வாழ்க்கை போல அல்லாமல, தாங்களாகவே தங்கள்‌ 
வீடு வாசல்‌, தாய்‌ தந்தையர்களை விட்டு விலகித்‌ தங்கள்‌ 
கழுதீதுக்களைச்‌ சுற்றிய தூக்குக்‌ கயிற்றுக்கும்‌ பயப்படா 
மல்‌, அந்தப்‌ பயங்கரத்தி லிருந்தும்‌ தப்பித்துக்‌ கொண்டு 
வாழ்ூன்‌ றவர்கள்‌. தங்கள்‌ வாழ்வை ஒரே கேளிக்கை 
மிகுந்த இன்ப உலகமாககிக கொண்டு தங்களிடம்‌ ஒரு 
சல்லி கூடச்‌ சேமித்துக்‌ கொள்ளாமல்‌, தங்கள்‌ பரம்பரை 
வழக்கப்படி. கடைசிச்‌ சல்லி உள்ளவரை சந்தோஷத்தோ 
டருக்துவிட்டு நிம்மதியாகக காலங்கழிப்பவர்கள்‌; தங்கள 
பைகளில்‌ ஒரு சல்லி இருந்தாலும்‌ அதைப்‌ பெரி 
தாக மதிப்பவர்கள்‌; அவர்களுடைய பைகளைத்‌ திறந்து 
தலை கீழாகக்‌ கவிழ்த்தா லும்‌-யூதர்களின்‌ *கைத்திற'னால்‌-- 
ஒரு சல்லியும்‌ இரா து. கல்லூரியின்‌ கட்டுத்திட்டங்களுக்கு 
ஈடுகொடுக்க முடியாமல்‌, அங்கிருந்து ஒரு சிறு வார்த்தை 
யைக்‌ கூட மறந்தும்‌ ஞாபகத்தில்‌ பதித்துக்‌ கொண்டு 
வராதவர்கள்‌ அவர்கள்‌; ஆனால்‌ இவர்கள்‌ மத்தியில்‌ கூட, 
"ரோமானியக்‌ குடியரசு பற்றியும்‌, ஹோரஸைப்‌ பற ஜியும்‌ 
ஹிஸிரோவைப்‌ பற்றியும்‌ அறிந்தவர்கள்‌ பலர்‌ 
இருக்கின்றனர்‌. போலந்து அரசனிள படைகளில்‌ 
சேர்ந்து பல போர்களில்‌ தங்கள்‌ வீரத்தைக்‌ காட்டிப்‌ 
பெருமைப்‌ பட்டவர்கள்‌ பலர்‌ இருந்தனர்‌. இவர்களுக்கு 
நாம்‌ எங்கே சண்டை செய்கிறோம்‌ என்பதுபற்றிக்‌ 
கவலை இலலை. எப்படியாவ து எங்காவது போரில்‌ 
ஈடுபட வேண்டும்‌ என்பது இவர்கள்‌ கொள்கை. போரில்‌ 
ஈடுபடாதவன்‌ ஒரு கெளரவமான ஆண்‌ பிள்ளையின்‌ 
தன்மை பெற்றவன்‌ அல்ல என்பதும்‌ இவர்கள்‌ சித்தாக்‌ 
தம்‌. தாங்களும்‌ இந்தச்‌ செட்சில்‌ பங்கெடுத்துக்கொண்டு 


30 தாராஸ்‌ 


போர்ச்‌ செயல்களில்‌ ஈடுபட்டோம்‌ என்று வெறும்‌ ஓட்‌ 
டைப்‌ பெருமையடித்துக்‌ கொள்ள வருபவர்களும்‌ உணடு. 
இங்கில்லா தவர்கள்‌ வேறு எங்கும்‌ இலலை. யுத்தப்‌ பிரியா 
கள்‌; சொற்பத்‌ தொகை உள்ளவர்கள்‌; தஙகள்‌ ஆடை 
களைக்கூட விற்றுவிட்டப்‌ போரிட விரும்புபவர்கள்‌ 
முதலியவர்‌களைக்கொண்ட விரோதமான குடியரசு. இவர்‌ 
களே அந்தச்‌ சகாப்தத்தின்‌ குழந்தைகள்‌. இந்தக்‌ கூட்‌ 
டத்தில்‌ சேர முடியாதவர்கள்‌ ஒரே ஒரு பகுதியினர்‌ தான்‌. 
பெண்கள்‌ பின்னால்‌ சுற்றுபவர்களே அவர்கள்‌. ஏனென்‌ 
ரல்‌ இந்தப்‌ பகுதியின்‌ கிராமத்தைக்‌ கூட எட்டிப்‌ பார்க்க 
அஞ்சினர்‌ பெண்கள்‌. 


தங்களை யார்‌ எவர்‌ என்று விசாரிக்கப்படாத ஜனத்‌ 
திரள்‌ ஒன்று நேரே அந்தக்‌ கூட்டத்தின்‌ தலைவனிடம்‌ 
சென்று தங்கள்‌ எண்ண த்தை வெளியிடுவதையும்‌, பிறகு 
தங்கள்‌ வீட்டுக்குத்‌ திரும்பிப்‌ போவதுபோலத்‌ திரும்பு 
வதையும்‌ கண்டு ஓஸ்டாப்பும்‌ ஆன்றியும்‌ அச்சரியப்‌ 
பட்டனர்‌. புதிதாகச்‌ சேர விரும்புபவர்கள்‌ கோஷிவோய்‌ 
என்ற அந்தக கூட்டத்தின்‌ தலைவன்‌ மூன்‌ சென்று 
நின றனர்‌. 

“இளைஞனே, வருக, நீ கிருஸ்‌ துவிடம்‌ நம்பிக்கை 
வைத்திருக்கிறாயா?”' என்று _தன்முன்வர்து, நின்றவர்‌ 
களைப்‌ பார்த்துக்கேட்பான்‌ அந்தத்‌ தலைவன்‌. 


“நம்பிக்கை வைத்திருக்கிறேன்‌” என்று புதிதாக 
வந்தவன்‌ பதில்‌ கூறுவான்‌. 

“புனிதத்‌ திரு மூர்த்திகளையும்‌ ஈம்புகிறாயா?”' 

“நம்புகிறேன்‌...” 

“மாதா கோயிலுக்குத்‌ தவறாமல்‌ போகிறாயா?” 

“போகிறேன்‌” 

“நீ எப்படி வணங்குவாய்‌)”” 


புதிதாக வந்தவன்‌ கன்‌ கரங்களால்‌ சிலுவை அடை 
யாளத்தைச்‌ செய்து காட்டினான்‌. 


புலபா 49 


- “சரி, நீ விரும்பும்‌ எந்த விடுதியிலாவது தங்கிக 
கொள்‌”' என்று அந்தத்‌ தலைவன்‌ கூறிவிடுவான்‌, அந்தச்‌ 
செட்சில்‌ உள்ளவர்கள்‌ அவ்வளவு பேரும்‌ ஒரே கோவிலில்‌ 
பிரார்த்தனை செய்வார்கள்‌. அவசியம்‌ நேர்ந்தால்‌, தங்கள்‌ 
கடைசிச்‌ சொட்டு ரத்தத்தையும்‌ கொட்டி அம்மதத்தின்‌ 
புனிதத்‌ சன்மையைக்‌ காப்பாற்றத்‌ தயங்கமாட்டார்கள்‌. 
இவ்வளவு நம்பிக்கையுள்ள இவர்கள்‌, உபவாசங்களையோ 
பிற சம்பிரதாயங்களையோ பின்பற்றுவ தில்லை. இவர்கள்‌ 
மத்‌ தியிலே வாழ்ந்து கொண்டு வியாபாரம்‌ செய்யும்‌ 
துணிச்சல்‌, பண ஆசை பிடித்த அர்மீனியர்களுக்கும்‌ 
யூதர்களுக்கும்‌ தார்‌ தீதாரியர்களுக்கும்‌ மட்டுமே உண்டு. 
ஏனென்றால்‌, இந்தச்‌ சபோரோஷிய வாசிகள்‌, தங்களிடம்‌ 
பணம்‌ இருந்தால்‌ எவ்வளவு கொடுப்பதென்று யோசிக 
காமல்‌, பைக்குள்‌ கையை விட்டு எவவளவு வருறெதோ 
அவவளவையும்‌ அவரகள்‌ மூன்‌ வீசி எறிந்துவிடுவார்கள்‌. 
அனால்‌ இவர்களுடன்‌ வியாபாரம்‌ செய்கிறவர்கள்‌, வெஸீ 
வியஸ்‌ மலைச்சாரலில்‌ வசிப்பவர்கள்‌ போன்றவர்கள்‌, 
கையில்‌ உள்ள பணமனைத்தும்‌ செலவழிந்து விட்டால்‌, 
இந்த மூர்க்கர்கள்‌, அந்த வியாபாரிகளுடைய கடைகளை 
உடைத்து அங்கிருப்பவைகளில்‌ தங்களுக்குத்‌ தேவையான 
வற்றை இனாமாகவே எடுத்துக கொள்வார்கள்‌. 


அந்தச்‌ செட்சில்‌ அறுபது குரன்கள்‌* இருக்கின்‌ றன. 
ஒவ்வொன்றும்‌ ஒரு சுதந்திரக்‌ குடியரசு போன்றது. அங்‌ 
இருப்பவர்கள்‌ எவரும்‌ தஙகளுக்‌ கென்று தனியாக 
வீடோ சொத்தோ சேர்த்துக்‌ கொள்ள விரும்பியதே 
இல்லை. எலலாம்‌ அந்தக்‌ குரன்களின்‌ தலைவனிடமே இருக்‌ 
தன. கோதுமையிலிரு£து பிற உணவு வகைகள்‌ வரை, 
அடுப்பெரிக்கும்‌ விறகுகூட அவனிடம்‌ தான்‌ இருந்தன. 
இதற்காகவே அவனை பாட்கோ (தந்தை) என்றும்‌ 
அழைப்பது வழக்கம்‌. இவர்களுடைய உணவு, பணம்‌ கூட 
அவன்‌ வஏம்தான்‌ இருக்கும்‌. அந்தச்‌ செட்டில்‌ வசிப்பவர்‌ 


க வட்டவளை ப 





* குரன்‌ (மோ)-பலர்‌ ஜன்றாகச்‌ சேர்ந்து தங்கும்‌ கூட்டு 
விடுதி. இவ்வித விடுதிகளில்‌ வாழும்‌ குழுக்கள்‌ கூட்டாகச்‌ 
சேர்ந்தே போர்களிலும்‌ ஈடுபடும்‌. 


50 காராஸ்‌ 


கள்‌ தாங்கள்‌ சம்பாதிப்பதை எல்லாம்‌ அவனிடம்‌ 
கொடுத்துவிடுவார்கள்‌. இந்தக்‌ கூ ரன்களுக்டையே 
அடிக்கடி. பூசல்கள்‌ ஏற்படுவதும்‌ உண்டு. அந்த மா திரி 
சந்தாப்பங்களில்‌, வெகு ௪ிகஇரம்‌, வாய்ச்சண்டையை 
விட்டுவிட்டு, கைச்சண்டையில்‌ இறங்கவிடுவார்கள்‌. 
இருசாராரும்‌ மைதானத்தில்‌ இறங்கிப்‌ போரிட்டு, 
எந்தப்‌ பகுதியாவது வெற்றிபெற்றால்‌ தவிர, பூசலை 
நிறுத்தமாட்டார்கள்‌. அதன்‌ பிறகு எல்லோருமாகக்‌ கூடி, 
வழக்கமான மதுபானப்‌ போட்டியில்‌ கலந்துகொள்ளு 
வார்கள்‌. இதைப்போன்ற இளைஞர்‌ உள்ளத்தை ஈர்க்கும்‌ 
பல சுவையான சம்பவங்கள்‌ நிறைந்தவை இந்த செட்ச்‌. 


தங்களை மறந்து, வீட்டை, கல்லூரியை, தங்கள்‌ 
உள்ளங்களை இதுவரை பிடித்தாட்டிக்‌ கொண்டிருந்த 
சிந்தனைகளை எலலாம்‌ மறந்து சந்துஷ்டி தரும்‌ இந்தக்‌ 
கேளிக்கைக கடலில்‌ மனம லயித்து மூழ்கினர்‌ அந்த 
இளைஞர்கள்‌. இந்தப்‌ புதிய வாழ்க்கை அவர்களுக்கு 
மிகவும்‌ பிடித்துவிட்டது. கவலையற்ற அர்வத்தோடு 
இன்பம்‌ பொங்க இந்தக்‌ கூட்டத்தில்‌ கலந்துகொண்டனர்‌. 
அங்கு நிலவி வந்த சாதாரண ரநிவாகச்‌ சம்பிரதாயங்கள்‌ 
அவர்களுக்குப்‌ பிடித்துவிட்டன. ஆனால்‌ இவ்வளவு 
சுதந்திரக்‌ குடியரசாக இருந்தாலும்‌ அதன்‌ சட்ட திட்டங்‌ 
கள்‌ :நிகக்‌ கடுமையாய்‌ இருப்பதாக அவர்களுக்குப்‌ பட்‌ 
டன. இருட்டுக்‌ குற்றம்‌ சாட்டப்படுவது--௮ து எவ்வளவு 
சாதாரணமானதாக இருந்தாலும்‌ -கோஸகீ்‌ இனத்திற்கு 
மிகவும்‌ அகெளரவமாகக்‌ கருதப்பட்டது. அப்படிப்‌ 
பட்ட குற்றம்‌ செய்தவனைக்‌ கொஞ்சங்கூட இரக்கமில்‌ 
லாமல்‌, *அவமானக்‌ கம்பத்தில்‌ ' கட்டிவிட்டு, அவன்‌ 
அருகே ஒரு தடியை வைத்‌ துவிடுவார்கள்‌. அந்தப்பக்க 
மாகப்‌ போவோர்‌ அனைவரும்‌, அந்தத்‌ தடியால்‌ அவனை 
ஒரு அடியாவது அடிக்காமல்‌ போகக்கூடாது என்று 
வேறு நியதி இருந்தது. ஆகவே இந்தப்‌ பரிதாபத்துக 
குரியவன்‌ அந்தக கம்பத் திலேயே கட்டப்பட்டுத்‌ தடியடி 
களால்‌ துடிதுடித்துச்‌ சாகும்‌ வரை டெப்பான்‌, தான்‌ 
பட்ட கடனை த திருப்பிக்‌ கொடுக்காதவனை பீரங்கியின்‌ 
வாயில கட்டி வைத்துவிடுவார்கள்‌. அவனுடைய தோழா 


புல்பா 57 


கள்‌ யாராவது அவனுக்குப்‌ பதிலாக, பணயப்‌ பணம்‌ கட்‌ 
னால்‌ தவிர அவன்‌ விடுவிக்கப்படமாட்டான்‌. ஆன்‌ றிககு 
இந்தத்‌ தண்டனைகளைவிட, கொலைக்‌ குற்றத்துற்குத்‌ 
தரப்படும்‌ தண்டனைதான்‌ மிகக்‌ கொடுமை நிறைந்த 
தாகப்‌ பட்டது. கொலைக்குற்ற வாளியின்‌ கண்‌ 
ணெதிரிலேயே குழி தோண்டி, முதலில்‌ அவனை 
உயிரோடு உள்ளே தள்ளி அவன்மேல்‌ அவனால்‌ கொலை 
யுண்டவனின்‌ சவப்பெட்டியைத்‌ தளீளிக்‌ குழியை 
மூடிவிடுவார்கள்‌. இப்படிப்பட்ட கொடுமையான காட்சி 
யைக்‌ கண்ட அன்றிக்கு--அது நடந்து வெகுராட்களான 
பிறகுங்கூட-அந்தப்‌ பரிதாபத்துக்‌ குரியவனின்‌ பயங்கரக்‌ 
கொலையும்‌, அந்தச்‌ சவப்பெட்டியும்‌, அவன்‌ கனவில்‌ 
தோன றி, அவனை வாட்டியெடுத்தன. 


மிக விரைவில, இந்த இரு சகோதரர்களும்‌ மற்ற 
கோஸக்குகளுடன்‌ மிக ஒற்றுமையாய்‌ நடந்துகொள்ள 
ஆரம்பித்தனர்‌. தங்கள்‌ குரனைச்‌ சேர்ந்த தோழர்களுட 
னும்‌, சமயத்தில்‌ பிற குரனைச்‌ சேர்க்தவர்களுடனும்‌ 
சேர்கதுகொண்டு கணக்கற்ற மைல்கள்‌ வரை பரந்து 
கிடக்கும்‌ அந்தத்‌ திறந்த வெளியெங்கும்‌ சென்று பலவித 
மான பறவைகளையும்‌, மான்களையும்‌, ஆடுகளையும்‌ 
வேட்டையாடிக்கொண்டு வருவார்கள்‌. இது தவிர, 
ஏரிகள்‌, நதிகள்‌, சிற்றாறுகள்‌ என ஒவ்வொரு குரனுக்கும்‌ : 
ஒவ்வொன்று ஒதுக்கி விடப்பட்டிருககும்‌. அந்தந்த இடங்‌ 
களுக்குச்‌ சென்று தங்கள்‌ வலைகளை வீசித்‌ தங்களுக்குத்‌ 
தேவையான உணவு வகைகளைச்‌ சேமித்துக்‌ கொடுப்பார்‌ 
கள்‌. இதைப்போன்ற செயல்கள்‌ மூலம்‌, ஒரு உண்மை 
யான கோஸககின்‌ சக்தி வெளிப்படாவிட்டாலும்‌, 
எலலாத்துறைகளிலும்‌ அவர்கள்‌ காட்டிய கெட்டிக்காரத்‌ 
தனத்தா லும்‌, அவர்களுக்கிருக்கும்‌ அதிர்ஷடத்தாலும்‌, 
அங்கிருப்போர்‌ அனைவராலும்‌ கனகு மதிககப்பட்டனர்‌. 
அவர்கள்‌ இருவரும்‌ நல்ல தைரியமும்‌, குறி தவறாது சுடும்‌ 
அற்றலும்‌ பெற்றிருந்தனர்‌. டெனிப்பர்‌ நதியில்‌ எதிர்‌ 
ரீச்சுப்‌ போட்டு அக்கரையை அடைத்த வெற்றி ஒன்‌ 
றிற்காகவே அவர்களை கோஸக்குகள்‌ தங்கள்‌ மத்தி 
யிலே சேர்த்துக்கொண்டனர்‌. 


52 தாராஸ்‌ 


புல்பா அவர்களுக்கு இதைவிட வீரமிக்க பல துறை 
களை மனத்தில்‌ வைத்துக்கொண்டிருந்தான்‌. சோம்பேறித்‌ 
தனமான இத வாழ்க்கை அவன்‌ இயற்கைக்கு முற்றி 
லும்‌ மாறானது. அவன்‌ உண்மையான ரச்‌ செயல்களைக்‌ 
காட்டும்‌ சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தான. இந்தச்‌ செட்டு 
லிருபபவர்களை எப்படி, வீரப்‌ போராட்டத்திற்குத்‌ 
காண்ட முடியும்‌ என்று அவன்‌ யோசித்து வந்தான்‌. 
கடைசியில்‌ ஒருகாள்‌ அந்தத்‌ தலைவனைக்‌ கண்டு நேரடி 
யாகவே, 


““கோஷிவோய்‌, நம்மைப்போன்ற சபோரோஷி வாசி 
கள்‌ போர்‌ முனைக்குப்போக வேண்டியவர்கள்‌ அல்லவா, 
நாம்‌ வெகு நாட்களாகச்‌ சும்மா இருக்கிறோமே ?”' என்று 
கேட்டான்‌. 


அந்தக கோஷிவோய்‌, மிகச்‌ சாதாரணமாகத்‌ தன்‌ 
சுங்கானை வாயிலிருந்து எடுத்து, எச்சிலைத்‌ துப்பிவிட்டு, 


“நாம்‌ போவதற்கு எந்த இடமும்‌ இல்லையே” என்‌ 
மூன்‌. 

“போவதற்கு இடமில்லையா! நாம்‌ தார்த்தாரியர்களை 
எதிர்த்துப்‌ போகலாம்‌. இல்லாவிட்டால்‌, துருக்கயர்களை 
எதிர்த்துப்‌ போகலாமே.” 


“நாம்‌ இந்த இருவரையும்‌ எதிர்த்துப்‌ போகமுடி 
யாது” என்று மிக அமைதியாகப்‌ பதில்‌ கூறிவிட்டுத்‌ தன்‌ 
சுங்கானை மறுபடியும்‌ தன்‌ உதடுகளில்‌ வைத்துக்கொண் 
டான. 

“நாம்‌ ஏன்‌ போகமுடியாது?” 


“சமாதானமாக இருக்கப்போவதாக நாம்‌ அந்தச்‌ 
சுல்தானுக்கு வாக்குக்‌ கொடுத்துவிட்டோம்‌.” 

“ஆனால அவன்‌ ஒரு காஸ்‌ இிகன்‌. நம்‌ கடவுளும்‌, புனித 
மார்க்க உபதேசங்களும்‌, நாஸ்‌ திகர்களை எதிர்த்துப்‌ போர்‌ 
புரியும்படி ஈமக்குக்‌ கட்டளை யிட்டிருக்கன்‌ மனவே."' 


_ ஈமக்கு அப்படிப்‌ போக உரிமை இல்லை. நாம்‌ நமது 
மததீதினமீது சத்தியப்‌ பிரமாணம்‌ செய்யாமலிருக்தால்‌ 


புல்பா 58 


பரவாயிலலை- அனால்‌ இப்போது நமக்கு அந்த உரிமை 
இல்லை. 

“ஏன்‌ போகமுடியாது, உரிமை இல்லை என்று 
நீ சொல்வது எனக்குப்‌ புரியவில்லை. நான்‌ என்‌ இரு 
பிள்ளைகளை இங்கே அழைத்து வந்திருக்கிறேன்‌. அவர்‌ 
களுக்கு யுத்தத்தைக்‌ காட்ட நான்‌ மிகுந்த அவலாய்‌ வந்‌ 
தால்‌, நீ நமக்கு உரிமை இல்லை என்று சொல்லுஇரயே? 
அப்படி என்றால்‌ சபோரோஷிய வாசிகள்‌ சண்டைக்கே 
போக முடியாதென்று கூறுறொய்‌?”' 

“அம்‌, அப்படித்தான்‌ நிலைமை இருக்கிறது.” 

“அப்படியென்றால்‌ நம்‌ கோஸக்குகள்‌ சக்தி அனைத்‌ 
தும்‌ வீணாகப்‌ போகவேண்டியதுதானா? ஒவ்வொருவனும்‌, 
ஒரு வீரச்‌ செயலையும்‌ புரியாமலும்‌ தன்‌ தாய்நாட்டுக்கும்‌, 
கிருஸ்துவ மதத்திற்கும்‌ தன்‌ சேவையைச்‌ செய்யாமல்‌, 
ஒரு நாயைப்போலச்‌ சாகவேண்டும்‌ என்கிறாயா ? அப்படி 
யென்றால்‌ காம்‌ எதற்காகத்தான்‌ வாழவேண்டும்‌; நீ மிக 
வும்‌ கெட்டிக்காரன்‌ என்பதற்காகத்தான்‌ தலைவனாகத்‌ 
தேர்ந்கெடுக்கப்பட்டிருக்கிறோய்‌. அகவே, நீயே சொல்லு. 
எந்த இழவுக்காக நாம்‌ இனிமேல்‌ வாழ்வது?” 

அந்தத்‌ தலைவன்‌ இதற்கு ஒன்றும்‌ பதில்‌ சொல்ல 
வில்லை. அவன்‌ எப்போதுமே சற்றுப்‌ பிடிவாத குணமுள்‌ 
ளவன. சிறிதுநேரம்‌ மெளனமாக இருக்துவிட்டுக்‌ கடை 
யில, “ரீ என்ன சொன்னாலும்‌ யுத்தத்திற்கு நாம்‌ போக 
முடியாது என்று கூறினான்‌. 

“நீ சொல்வதிலிருந்து யுத்தமே ஏற்படாதென்று 
தெரிகிறது” என்றான்‌ புல்பா மறுபடியும்‌. 

“அமரம்‌.” 

ட ஆகவே அதைப்பற்றி யோசித்துப்‌ பார்ப்பதில்‌ ஒன்‌ 
அம பயணில்லை.”' 

்‌“பயனிலலைதான்‌”' 

“பிசாசுப்பயலே, கொஞ்சம்‌ பொறுத்துரு' என்று 
புலபா தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு, அந்தத்‌ தலை 

4 


54 தாராஸ்‌ 


வன்மீது தன்‌ அத்திரத்தைத்‌ தீர்த்துக்கொள்ள முயற்‌ 
சித்தான்‌. 

உடனே, மற்ற கோஸககுகளைக்‌ கூட்டி அவர்களுடன்‌ 
ஆலோசனை செய்தான. அவர்களுக்குப்‌ போதை ஏ ற்படும்‌ 
வரை நன்‌ றக க குடிக்கவைத்தான்‌. போதையில்‌ 
தங்களை மறந்த அந்த கோஸக்குகள்‌ நேரே தங்கள்‌ ஆலோ 
சனைக்‌ குழு கூடும்‌ இடத்திற்குச்‌ சென்றனர்‌. குழுவைக்‌ 
கூட்ட அவர்கள்‌ ஒரு காலியான பீப்பாயை ஒரு கம்பத்‌ தில்‌ 
கட்டி அதை அடிப்பார்கள்‌. ஆனால்‌ அந்தத்‌ தம்பட்டத்தை 
அடிக்கும்‌ ஒருவனிடம்‌ தான்‌ அதன்‌ கம்புகள்‌ இருக்கும்‌. 
ஆனால்‌ அவனை அங்கே காணமுடியவில்லை. ஆகவே அவர்‌ 
கள்‌ ஒரு மரக்களையை எடுத்துக்கொண்டு அந்தப்‌ பீப்‌ 
பாயை அடித்தனர்‌. இந்த ஓசையைக்‌ கேட்டதும்‌ முதலில்‌ 
அங்கு வந்தவன்‌ அந்தத்‌ தப்பட்டைக்காரன்தான்‌. அவன்‌ 
உயரமாக வளர்ந்தவன்‌. ஒற்றைக்கண்ணனாக இருந்தாலும்‌ 
பார்ப்பதற்குப்‌ பயங்கரமான தூக்கக்கண்ணனாய்‌ விளங்‌ 
கினான. 


“யார்‌ அவ்வளவு தைரியமாக அந்தத்‌ தம்பட்டத்தை 
அடித்தது'' என்று கத்தினான்‌. 

“உஷ்‌, உனக்கு நாங்கள்‌ உத்திரவிடும்போது அந்தக்‌ 
முச்சிகளைக்கொண்டு இந்தத்‌ தப்பட்டையை அடிக்க 
வேண்டியது உன்‌ கடமை, ஊம்‌ அடி”? என்றனர்‌ அந்தக்‌ 
கூட்டத்தினர்‌. 


மீறினால்‌ அதன விளைவு என்ன ஆகும்‌ என்பதை 
நன்குணர்ந்த அவன, தன பைக்குள்ளிருந்த குச்சிகளை 
எடுத்து அதை அடிக்க ஆரம்பித்தான்‌. இந்தச்‌ சப்தத்‌ 
தைக்‌ கேட்ட சபோரோஷ வாசிகள்‌, ஒவ்வொருவராக 
அங்கே குழுமிவீட்டனர்‌. மூன்று முறை நிறுத்தி நிறுத்தி 
அடித்ததும்‌ எல்லோரும்‌ அங்கே. வந்து ஒரு. வட்டமாக 
அமர்ந்தனர்‌. கோஷிவோய்‌ என்ற அந்தத்‌ தலைவன்‌ 
தன்‌ அதிகாரச்‌ சினனமாய்‌ விளங்கும்‌ தன்‌ செங்கோலைக்‌ 
கையிலெடுத்துக்கொண்டு முன்னே வர, நீதி. !தி ஓருவன்‌ 
ராணுவ முத்திரைகளையும்‌, தீஸ்தாவேஜிகள்‌ எழுது 
வோன்‌ மைப்புட்டி சகதெமாயும்‌, ஒரு தண்டல்காரன்‌ 


புல்பா ட 5) 


தன்‌ கரத்தில்‌ ஒரு தடியுடனும்‌' பின்தொடர அங்கு வந்து 
சேர்ந்தான்‌. தம்‌ தலைவனைக கண்டதும்‌, குரன்‌ தலை 
வர்கள்‌ தங்கள்‌ குல்லாய்களைக களைந்துவிட்டுத்‌ தீம்‌ தலைவ 
னுடன்‌ சேர்ந்து, அங்கு பெருமையோடு தங்கள்‌ சட்டை 
களை மடித்து விட்டுக்கொண்டு நிற்கும்‌ கோஸக்கு 
களுக்குத்‌ தலைவணங்கி மரியாதை செய்தனர்‌. 


“இந்தக்‌ குழு கூடவேண்டிய காரணம்‌ என்ன? 
நீங்கள்‌ என்ன விரும்புகி றீர்கள்‌ கனவான்‌ களே!” என்று 
கேட்டான்‌ தலைவன்‌. 

ஓரே கூச்சலும்‌ வசவுகளும்‌ அவன்‌ பேச்சை 
அட கூவிட்டன. 

“அந்தச்‌ செங்கோலைக கீழே வை; உடனே கீழே 
வை, உன்னைப்‌ போன்றவன்‌ எங்களுக்குத்‌ தலைவனாக 
இருக்கவேண்டாம்‌” என்று அந்தக்‌ கூடடத்திலிருந்து ஒரு 
பகு தி கோஸக்குகள்‌ கர்ஜிதீதனர்‌. ஓரளவுக்குக்‌ குடிக 
காமல்‌ இருந்த மற்ற குரனச்‌ சேர்ந்தவர்கள்‌ இதை 
ஆடசேபித்தனர்‌. பிறகு இரண்டு சாராருக்கும்‌ இடையே 
பிணக்கு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர்‌ அடி,த்துக்கொண்‌ 


டனர்‌. கோஷமும்‌ சப்தமும்‌ இப்போது எங்கும்‌ 
யரவியது. 


அந்தத்‌ தலைவன்‌ பேச முயன்று பார்த்தான்‌. ஆனால்‌ 
வேண்டுமென்றே மூர்க்கத்தன த்துடன்‌ வம்புக்கு வந்து 
ருக்கும்‌ கூட்டத்தில்‌ தன்‌ அதிகாரம்‌ ஓன்றும்‌ செல்லா 
தென்பதையும்‌, அப்படி ஏதாவது செய்தால்‌, தன்னை 
அங்கேயே கொன்றுவிடுவார்களென்பதையும்‌ அறிந்த 
அந்தத்‌ தலைவன்‌, பேசாமல்‌ அந்தச்‌ செங்கோலை அங்கே 


வைத்துவிட்டுச்‌ சந்தடி இல்லாமல்‌ அந்தக்‌ கூட்டத்தை 
விட்டு மறைந்துவிட்டான்‌. 


அதன்‌ பிறகு, அந்த நீதிபதி தஸ்தாவேஜி எழுது 
பவன, தண்டல்காரன மூவரும்‌, கூடி “நாங்கள்‌ கூட 
எங்கள்‌ சின்னங்களை வைத்துவிட வேண்டுமென்பது 
தங்கள்‌ கட்டளையா?” என்று கேட்டு மிகவும்‌ தாழ்மை 
யோடு தங்கள்‌ மைப்புட்டி, முத்திரை, தடி இவைகளை 
அங்கேயே வைத்துவிடத்‌ தயாராய்‌ நின்றனர்‌. 


56 தாராஸ்‌ 


“வேண்டாம்‌, நீங்கள்‌ தொடர்ந்து இருக்கலாம்‌” 
என்‌ றனர்‌ அந்தக்‌ கூட்டத்தார்‌: “அந்தத்‌ தலைவனைத்‌ 
தான்‌. செருப்பால்‌ அடிக்கவேண்டும்‌ என்று இருந்தோம்‌. 
அவன்‌ ஒரு கழவி, நாங்கள்‌ ஒரு ஆண்மகனை த தலைவனாகத்‌ 
தோ நகெடுக்க விரும்புறோம்‌” என்றனர்‌. 

“யாரைத்‌ தலைவனாக ஏற்றுக்கொள்ள விரும்பு 
இறீர்கள்‌?'' 

“குகிபென்காவைச்‌ தேர்ந்தெடுங்கள்‌'' என்று ஒரு, 
பகுதியினர்‌ கத்திஞர்கள்‌. 

்‌“குகிபென்கோ, எங்களுக்கு வேண்டாம்‌, அவன்‌ ஒரு. 
சிறு குழந்தை; அவன்‌ உதடுகளில்‌ இன்னும்‌ கூட 
அவனுடைய தாய்ப்பாலின்‌ வாடை வீசுகிறது” என்று 
மற்றொரு பகுதியினர்‌ அவனை எதிர்த்தனர்‌. 

“ஷில்லோ நமது தலைவனாக வரட்டும்‌; ஷில்லோவைக்‌. 
தோந்கெடுங்கள்‌”” என்றனர்‌ இலர்‌. 


“ஷில்லோ ஒரு கோழை; தார்த்தாரியர்களைப்‌ 
போலவே, அவனும்‌ ஒரு திருடன்‌; ஆகவே அவன்‌ 
நம்மைப்‌ போன்ற ஒரு கோஸக்‌ அல்ல; அவனை விரட்‌ 
டுங்கள்‌.”' 

“போரோடடியைத்‌ தலைவன்‌ ஆக்குங்கள்‌.” 

“எங்களுக்கு அவன்‌ வேண்டாம்‌, அந்த அயோக்‌ 
கியன்‌ நாசமாகப்‌ போகட்டும்‌.” 


““இர்தியாகா வேண்டும்‌ என்று கூவுங்கள்‌”' என்று 
சிலருக்குச்‌ சொல்லிக்‌ கொடுத்தான்‌ புல்பா. 


்‌“இர்தியாகா/ கிர்தியாகா!”? என்று குரல்‌ கொடுத்‌. 
தனர்‌ இலர்‌. 

“போரோடடி! போரோடடி/" 

“திர்‌ தியாகா! கிர்தியாகா!”' 

“ஷில்லோ?”” 


““ஷில்லோ ஒழிக!” 


புல்பா 57 


“இர்‌ தயாகா/” 


தங்கள்‌ பெயர்களைப்‌ பிரேரேபிகக, தாங்களே ஏதா 
வது ரகசியமாகத்‌ தந்திரங்கள்‌ செய்திருப்போம்‌ என்று அந 
தக கூட்டம்‌ கருதாமலிருக்க, பெயர்களைக்‌ கேட்ட 
வுடனே, அவர்கள்‌ எழு£து கின்றனர்‌. 


“இர்தியாகா/ கிர்தியாகா!'' இந்தப்‌ பெயர்தான்‌, 
அதிகமாகக கேட்டது. 


்‌“போரோடடி?' 


இந்தப்‌ போட்டியை அவர்கள்‌, தத்தம்‌ முஷ்டியின்‌ 
பலத்தால்‌ முடிவு கட்ட ஆரம்பித்தனர்‌. கடைசியில்‌ 
கிர்தியாகா வெற்றி பெற்றான்‌. 


“(போய்‌ கிர்தியாகாவை உடனே அழைத்து வா.” 


ஒரு டஜன்‌ கோஸக்குகள்‌ அந்தக கூட்டத்தை விட்டு 
வெளியே ஓடினர்‌. அவர்களால்‌ சரிவர நடக்கக்‌ கூட 
முடியவில்லை. அவ்வளவு குடிபோதை! இர்‌ தியாகாவைக்‌ 
கண்டு அவனுடைய தேர்தலைப்‌ பற்றிச்‌ சொல்ல விரைந 
தனா. 


கிர்தியாகா, நடந்ததெதுவும்‌ தெரியாததுபோலத்‌ தனது 
குரனில்‌ நீண்ட நேரமாக உட்கார்ந்து கொண்டிருந்தான்‌. 


“உங்களுககு என்ன வேண்டும்‌ கனவான்களே, 
என்று வந்தவர்களைப்‌ பார்த்துக்‌ கேட்டான்‌. 

“உன்னைத்‌ தலைவனாகத்‌ தேர்ந்தெடுத்திருக்கிறோம்‌, 
கிளம்பு” என்றனா. 

“என்மேல்‌ கருணை காட்டுங்கள்‌ கனவான்களே, 
இதைப்‌ போன்ற பெருமைக்கு நான்‌ கிறிதும்‌ தகுதி 
யுடையவனல்ல. இதைப்‌ போன்ற பதவிக்குரிய அறிவு 
எனக்கில்லை. ஆகவே நான்‌ எப்படித்‌ தலைவனாக இருக்க 
முடியும்‌! நமது படையில்‌ வேறு எந்தக்‌ கெட்டிக்காரனை 
யும்‌ கண்டுபிடிக்க முடியவில்லையா !”” என்றான்‌ கிர்தியாகா. 


“நாங்கள்‌ சொல்லுகிறோம்‌, நீவா!” என்று அந்த 
சபோரோஷியர்கள்‌ கத்தினார்கள்‌. 


௮௨6 தாராஸ்‌ 


வடீதிருகதவர்களில்‌ இருவர்‌ அவனை இரண்டு பக்க 
மும்‌ பிடித்துக்‌ கொண்டனர்‌. அவன்‌ பின்‌ வாங்குவதற்‌ 
காக, அவர்கள்‌ பிடித்ததும்‌ கழே உட்காருவதும்‌ முரண்டு 
செய்வதுமாக இருக்கவே அவனை அப்படியே பிடித்துத்‌ 
'தரதர' வென்று இழுத்துக்கொண்டே, உதையும்‌ குத்தும்‌ 
முழங்க “பிசாசுப்‌ பயலே, ஏன்‌ இப்படித்‌ தயங்குகிரய்‌? 
உனக்குப்‌ பெருமையைத்‌ தந்தால்‌ அதை ஏற்றுக்கொள்‌, 
நாயே'' என்று வைது கொண்டே வந்தனர்‌. 


ஒருவழியாக இர்தியாகா அந்தக்‌ கூட்டத்திற்கு 
இழுத்து வரப்பட்டான்‌. 


அவனை இழுத்துக்‌ கொண்டு வந்தவர்கள்‌, அந்தக்‌ 
கூட்டத்தைப்‌ பார்த்து: “கனவான்களே, இந்தக்‌ 
கோஸககை உங்கள்‌ தலைவரை ஏற்றுக்‌ கொள்ளச்‌ சம்‌ 
மதிக்கிறீர்களா?'' என்று கேட்டனர்‌. 

“சம்மதம்‌” என்று அந்தக்‌ கூட்டம்‌ கோஷித்தது: 
அந்த மைதானமே இந்தக்‌ கோஷத்தால்‌ இட கடுத்து 
விடும்‌ போலிருந்தது. 

அந்தக கூட்டத்திலிருந்த ஒரு குரன்‌ தலைவன்‌ 
£செஙகோலை' எடுத்துப்‌ புதிதாகத்‌ தேர்க்கெடுக்கப்பட்டவ 
னிடம்‌ நீட்டினான்‌. சம்பிரதாயப்படி முதல்‌ இரண்டு 
முறையும்‌ மறுதளித்தான்‌. மூன்றாம்‌ முறையாகக்‌ 
கொடுத்தபோது ஏற்றுக்‌ கொண்டான்‌. உடனே, அடதக்‌ 
கூட்டம்‌ தனது ஏகோபித்த சம்மதத்தைத்‌ தெரிவித்தது. 
அதன பிறகு அந்தக்‌ கூட்டத்திலிருந்து நான்கு வயோதி 
கார்கள்‌ அந்தத்‌ தலைவனிடம்‌ வந்தனர்‌. அவர்கள்‌ தலை 
முடியும்‌, மீசையும்‌ சிறிதே நரைத்திருந்கன.. (உண்மையில்‌ 
இவர்கள்‌ மத்தியிலே மிக வயதானவர்கள்‌ ஒருவரும்‌ 
இல்லை. இயற்கையாகத்தான்‌ ஒருவருமே சாவதில்லையே! ) 
அவர்கள்‌ நால்வரும்‌ தங்கள்‌ கைகளில்‌ கொஞ்சம்‌ மண்ணை 
எடுத்து அந்தப்‌ புதுத்‌ தலைவனுடைய தலையில்‌ தூவினர்‌. 
அவனுடைய முகமும்‌ மீசையும்‌ மண்ணால்‌ மூடப்பட்டது. 
ஆனால கிர்‌ தியாகா கொஞ்சம்கூட அசையாமல்‌ நின மிருந்து 
விட்டுப்‌ பிறகு தன்னைத்‌ தேர்ந்தெடுத்ததற்காக அவர்‌ 
களுக்கு நன்றி தெரிவித்தான்‌. 


புல்பா 59 


ஒருவிதமாக அந்தத்தேர்தல்‌ அமர்க்கள த்துடன்‌ முடிந்‌ 
தது. இந்தத்‌ தேர்தலின்‌ முடிவு புல்பாவை மகிழ்வித்தது 
போல வேறு எவரையும்‌ மகிழ்வித்திருக்குமா என்பது 
சந்தேகம்‌. புல்பா தன்‌ எண்ணத்திற்கு ஒத்துவராத 
அந்தப்‌ பழைய தலைவன்மீது தன்‌ பழியைத்‌ தீர்த்துக்‌ 
கொண்டான்‌. மேலும்‌, கிர்தியாகா. புல்பாவின்‌ பழைய 
தோழன்‌. பல போராட்டங்களில்‌, கடலிலும்‌ தரையிலும்‌ 
அவர்கள்‌ இருவரும்‌ ஒன்றாகச்‌ சண்டை செய்தவர்கள்‌. 
போராட்ட காலத்தின்‌ இன்னல்களையும்‌ தொல்லைகளையும்‌ 
ஒன்றாகச்‌ சகித்தவர்கள்‌. இந்தத்‌ தேர்தலைக்‌ கொண்டாட 
அந்தக்‌ கூட்டத்தினர்‌ பல பிரிவாகப்‌ பிரிக்தனர்‌. அதன 
பிறகு அங்கு ஏற்பட்ட அமளியை, ஒஸ்டாபும்‌ ஆன்‌ றியும்‌ 
இதுவரையில்‌ கண்டதே இல்லை. *ஓட்கா”, கடைகளையும்‌, 
பிற மதுபானங்கள்‌ விற்கும்‌ கடைகளையும்‌ தாக்கி அங்‌ 
கிருந்த பலவிதமான மதுபானங்களை தீ தங்கள்‌ இஷ்டம்‌ 
போல்‌ இலவசமாக எடுத்துக கொண்டனர்‌. கடைக்‌ 
காரர்கள்‌ தங்களை உயிரோடு விட்டார்களே என்று 
திருப்தி அடைந்தார்கள்‌. கொண்டாட்டம்‌ அன்று இரவு 
முழுவதும்‌ ஒரு களேபரமாக இருந்தது. பாட்டுக்களும்‌ 
கோஷங்களும்‌ ஓரே அமளி! அளவுக்கு மிஞ்சிய குடி 
போதையினால்‌ எல லோரும்‌ போர்ப்‌ பாடல்களைப்‌ 
பாடிக்‌ கொண்டும்‌ ஆடிக்‌ கொண்டுபிருந்தனர்‌. வானத்தில்‌ 
உச்சியில்‌ வெண்ணிலா தவழ்ந்து கொண்டிருந்தபோ தும்‌ 
இவர்கள்‌ கும்பல்‌ கும்பலாகக்‌ கூடிக்கொண்டு ஆட்டம்‌ 
போட்டனர்‌. ஒருவன்‌ போதை மிகுதயினால்‌ மற்றவனைச்‌ 
சேர்த்தணைத்துகத கொண்டு, ஆனந்தத்தால்‌ ஆடுவதும்‌, 
மற்றொருவன்‌ சபோரோஷியர்களின்‌ பழம்‌ வீரத்தைப்‌ 
பற்றிய பாடல்களைப்‌ பண்டுரா வயலின்‌ போன்ற 
இசைக்‌ கருவிகளை மீட்டுக்கொண்டும்‌, ஒருவன்‌ பாட 
மற்றவர்கள்‌ அவனைச்‌ சுற்றித்‌ தாளம்‌ போட்டுக்‌ 
கொண்டுமிருந்தனர்‌. நேரம்‌ போகப்‌ போக, இந்தச்‌ சக்தி 
மிகுந்தவர்களையும்‌ போதை ஆட்டி வைக்க ஆரம்பித்தது. 
ஒருவன்‌ தள்ளாடித்‌ தள்ளாடி நகர்ந்து கீழே த 
மற்றொருவன்‌, படுக்கச்‌ சரியான இடமாகத்‌ தேடி அலை 
வதுமாக இருந்தனர்‌; A _இவ்வொருவதைமக ப்‌ 


12705 





60 தாராஸ்‌ 


போதையில்‌ தங்களை மறந்து அப்படியே சாய்ந்தனர்‌. 
அங்கு ஆழ்ந்த அமைதி குடிகொண்டது. 


4 


மறுநாள்‌ புல்பா, புதியதலைவனைச்‌ சந்தித்து எப்படியா 
வது இந்தச்‌ சபோரோஷியர்களை ஏ தாவது ஒரு போராட்‌ 
டத்தில்‌ ஈடுபடுத்திவிடும்‌ எண்ணத்தால்‌ அவனைக்‌ தூண்‌ 
டிக்கொண்டிருந்தான்‌. கெட்டிககாரனும்‌, தந்திரமிக்க 
வனுமான அட்தவயோ திகத்‌ தலைவன்‌ இந்தசபோரோஷியா்‌ 
களைப்பற்றி நன்கு அறிந்தவன்‌. ஆகவே மிக ஜாக்கிரதை 
யாகப்‌ பேச ஆரம்பித்தான்‌: நாம் 5 எந்தக்‌ காரணத்தை 
முன்னிட்டும்‌, நமது சமாதான உடன்படிக்கையை மீறக்‌ 
கூடாது என்று கூறிவிட்டு, “*ஆனால்‌ ஒரு வழி இருக்கிறது. 
உடன்படிக்கையை மீறுமலேயே நாம்‌ ஏதாவது செய்ய 
முடியும்‌ என்று நினைக்கிறேன்‌. ஆகவே நமது மக்களை 
மைதானத்தில்‌ கூட்டு. அனால்‌ என்னுடைய உத்திரவின்‌ 
பேரில்‌ கூடியதாக இருக்கக்கூடாது. அவர்களாகவே வம்‌ 
துகூடியதாக இருக்கவேண்டும்‌. இதை எப்படி ஏற்பாடு 
செய்வதென்று உனக்குத்தான்‌ நன்கு தெரியுமே. அதன்‌ 
பிறகு நானும்‌ எனது குரன தலைவர்களும்‌ ஒன்றும்‌ கெரி 
யாததுபோல அங்கு ஓழு. வருகிறோம்‌.'' என்றான்‌. 


அவ்வளவுதான்‌. இந்த உரையாடல்‌ முடிந்த ஒரு 
மணி நேரத்திற்கெல்லாம்‌ தப்பட்டையின்‌ முழக்கம்‌ அங்கு 
கேட்டது. அவர்களுடைய குடிபோதை இன்னும்‌ தீராம 
லிருந்தும்‌ இந்த ஓசையைக்‌ கேட்டதும்‌ அங்கு கூடினர்‌. 
பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட குல்லாய்கள்‌ அந்த 
மைதான மெங்கும்‌ காட்சி அளித்தன. அநத பிரம்‌ 
மாண்டமான கூட்டத்தில்‌ பலா “கு௬௫௯' வென்று பேசிக 
கொண்‌ டிருந்தனர்‌, “யார்‌...எகற்காக...ஏன்‌ இந்தக்‌ 
குழு” என்று பலவிதமாகக கேள்விகள்‌ கேட்க ஆரம்பித்‌ 
தனர்‌. ஆனால ஒருவரும்‌ இதற்குப்‌ பதில்‌ சொல்ல முடிய 
வில்லை. கூட்டத்தின்‌ மற்றொரு மூலையிலிருந்து சலிப்‌ 
படைநீத குரலில்‌ “யுத்தம்‌ இல்லை--நமது கோஸக்‌ வீரர்‌ 
களின்‌ சகதி விரயமாகிக கொண்டிருக்கறது- உலகத்தில்‌ 


புல்பா 61 


நீத இல்லை” ஒருசாரார்‌ இப்படி முணுமுணுத்தனர்‌" 
இதையே வேறொரு பகுதியினர்‌ எ திரொலித்தனர்‌. இதைக 
கேட்டுக்‌ கொண்டிருந்த மற்றொரு சாரார்‌ “ஆம்‌ உண்மை/ 
உலகத்தில்‌ நீதிக்கே இடமில்லாமல்‌ தான்‌ போய்விட்டது” 
என்று குறைபட்டுக்‌ கொண்டனர்‌. குரன்களின்‌ தலைவர்‌ 
கள்‌ இதைப்பற்றி எல்லாம்‌ தங்களுக்கு ஒன்றும்‌ தெரி 
யாததுபோல்‌ காட்டிக்கொண்டனர்‌. ஒரு வழியாகக்‌ 
கோஷிவோய்‌ அந்தக்‌ கூட்டத்திலிருந்து எழுந்து நின்று, 


“சபோரோஷியக்‌ கனவான்களே, உங்களிடம்‌ சில 
வார்த்தைகள்‌ சொல்ல அனுமதி வேண்டுகிறேன்‌. 


“சொல்லித்‌ தொலை” என்று கத்தியது அந்தக்‌ 
கூட்டம்‌, 

“கண்யமிக்க கனவான்களே என்னுடைய பேச்சின்‌ 
சாராம்சம்‌ எல்லாம்‌ இதுதான.....-- ஒரு வேளை என்னை 
விட உங்களுக்கே அதைப்பற்றி நன்றாகத்‌ தெரியும்‌...... 
நமது சபோரோஷியர்கள்‌ இங்கே மதுக்கடை வைத்‌ திருக 
கும்‌ யூதர்களுக்கும்‌, நமது சொந்த சகோதரர்களுக்கும்‌ 
மிகவும்‌ கடன்காரர்களாகி விட்டார்கள்‌. இப்போது 
அவர்களுக்குக்‌ கடன்‌ கேட்டாலும்‌ கொடுப்பவர்கள்‌ 
இங்கு யாரும்‌ இல்லை. அதுமட்டூேல்லாமல்‌ ஏன்னுடைய 
பேச்சின்‌ சாராம்சம்‌ என்னவென்றால்‌ கம்மிடையே பல 
இளம்‌ வீரர்கள்‌ இருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு யுத்தம்‌ 
என்றாலே என்ன வென்று தெரியாது. மேலும்‌ எந்த 
யுத்தத்திற்குப்‌ போய்‌ ஒரு மாஸ்திகனையாவது கொலலா 
தவன்‌ என்ன சபோரோஷியன்‌ ?”” 


“பரவாயில்லையே, ஈநன்றாகப்‌ பேசுஒறான்‌'' என்று 
நினைத்தான்‌ புலபா. 


“அனால்‌, கனவான்களே, காம்‌ ஏற்கனவே ஓத்துக 
கொண்டபடி, சமாதானத்தை உடைக்க வேண்டும்‌ என்ற 
எண்ணத்தால்‌ இப்படிப்‌ பேசுகிறேன்‌ என்று நீங்கள்‌ 
நினைக்கக்‌ கூடாது. கடவுள்‌ அப்படி ஒரு நிலை ஏற்படா 
மல காப்பாற்றுவராக! நமது உண்மையான நிலைமையைத்‌ 
தான்‌ உங்களுக்கு எடுத்துக்‌ காட்ட விரும்புகிறேன்‌. நமது 


62 தாராஸ்‌ 


ஆண்டவனுக்கு நாம்‌ அமைத்திருக்கும்‌ கோவிலைப்‌ பாருங்‌ 
கள்‌. நமக்கெல்லாம்‌ அது ஒரு அவமானம்‌! அந்தக்‌ கோவி 
லின்‌ வெளிப்புரம்தான்‌ அப்படி. க்ஷீணித்துப்‌ போய்‌ இருக்‌ 
கிறதென்றால்‌, உள்ளே இருக்கும்‌ ஆண்டவனின்‌ படங்‌ 
களுக்கு ஒரு வெள்ளி பிரேம்‌ கூட. அடித்துப்போட ஈம்‌ 
மால முடியவில்லை! அந்தக்‌ கோவில்‌ ஆண்டவனின்‌ சக்தி 
யாலதான்‌ இத்தனை ஆண்டுகளாகத்‌ தாக்குப்‌ பிடித்துக்‌ 
கொண்டிருக்கிறது. நம்‌ கோவிலுக்கு இருக்கும்‌ சொத்‌ 
தெல்லாம்‌, நமது கோஸக்குகள்‌, தங்கள்‌ வாழ்நாட்களில்‌ 
குடி.த்ததுபோக, மிஞ்சிய சொத்தை “வில்லாக எழுதி 
மேவதீதவைதான்‌. கான்‌ இப்படி யெல்லாம்‌ பேசுவ 
தெல்லாம்‌ நாம்‌ நாஸ்திகர்களை எதிர்த்துப்‌ போருக்குப்‌ 
போகவேண்டும்‌ என்று உங்களைத்‌ தூண்டுவத ற்காக. 
அல்ல. சுல்தானுக்கு நாம்‌ சமாதானமாக இருப்போம்‌ 
என்று வாக்குறுதி செய்து தர்திருக்கிறோம்‌. நாம்‌ அந்த 
வாக்குறுதியை மீறினால்‌ பெரும்‌ பாவத்திற்காளாவோம்‌. 
ஏனென்றால்‌ நம்‌ மதத்தின்‌ மீது ஆணையிட்டிருக்கிறோம்‌.'' 


“இந்தக்‌ குப்பையை யெல்லாம்‌ ஏன்‌ சளெறுஒருன்‌, 
இதன்‌ பொருள்‌ என்ன?” என்று அச்சரியப்பட்டான்‌ 
புல்டா. 


“ஆகவே கனவானகளே, நாம்‌ யுத்தத்தை ஆரம்பிக்க. 
முடியாது. நமது பரம்பரை கெளரவத்தின்‌ பெருமை 
நம்மை அப்படிச்‌ செய்ய விடாது. ஆனால்‌ என்னுடைய. 
சிறிய மூளையில்‌ ஒரு யோசனை உதித்தது. நாம்‌ நமது 
இளம்‌ வீரர்களைப்‌ படகுகளில்‌ அனுப்பி அனடோலியா 
கரையில்‌ கொள்ளை யடிக்கும்படி செய்யலாம்‌. இதற்கு 
எனன சொல்லுகிறீர்கள்‌ கனவான்‌ களே?” 


“எங்களை நடத்திச்‌ செல்லுங்கள்‌, எங்களை நடத்திச்‌ 
செல்லுங்கள்‌!” என்று அந்தக்‌ கூட்டத்தின்‌ பல பகுதி 
களிலிருந்து குரல்‌ கேட்டது. 

“நம்‌ மதத்திற்காக, எங்கள்‌ உயிர்களைக்கூடத்‌ 
தத்தம்‌ செய்யத்‌ தயாராய்‌ இருககிமரம்‌'' என்றன 
அருதக குரல்கள்‌. 


புல்பா ற்றி 


கோஷிவோய்‌ இந்தப்‌ பதிலைக்‌ கேட்டுப்‌ பயந்து 
விட்டான்‌. அவன்‌ சபோரோஷி முழுவதும்‌ ஆயுதபாணி 
யாகக்‌ களம்புவதை எதிர்பார்க்கவிலலை. சுல்தானுக்குக. 
கொடுத்த வாக்குறுதியை மீற அவன்‌ விரும்பவிலலை. 


“தயவு செய்து மறுபடியும்‌ சல வார்த்தைகள்‌ 
சொல்ல என்னை அனுமதியுங்கள்‌.” 


“போதும்‌! உன்னுடைய முதற்‌ பேச்சின்‌ ருசியைக 
குறைத்துவிடாதே.” 


நீங்கள்‌ அப்படி விரும்பினால்‌, சரி. உங்கள்‌ முடி. 
வுகீகுக்‌ கட்டுப்பட்ட அடிமைதானே நான்‌. மேலும்‌ 
மக்களின்‌ குரலே ஆண்‌ டவனின்‌ குரல்‌ என்பது எல்லோ 
ருக்கும்‌ தெரிந்த விஷயம்‌. நமது புனிதமான மார்க்க 
நாலும்‌ அதையேதான்‌ வலியுறுத்‌ துின்‌ றன. மக்களனை 
வரும்‌ சோந்து சொல்லுகனெற அலோசனை தான்‌ எல்லா 
வற்றையும்‌ விட மேலானது. ' கனவான்களே, நான 
நினைத்தது வேறு. நமது இளம்‌ வீரர்களின்‌ இந்த இன்ப 
கரமான பொழுதுபோக்கை சுல்தான்‌ வேடி கக 
பார்த்துககொண்டிருக்கமாட்டான்‌. அவனும்‌ நமக்குச்‌ 
சரியான தண்டனை கொடுக்கத்‌ தயாராய்‌ இருப்பான்‌. 
ஆகவே அவனுடைய எதிர்த்தாக்குதலுக்கு நாம்‌ தயாராக 
இருக்கவேண்டும்‌. அதற்குப்‌ புதியதொரு படையைத்‌ 
தயார்‌ செய்யவேண்டும்‌. எந்தவிதமான எ இி௩்த்தாக்குதலை 
யும்‌ சமாளிக்கும்‌ படையாக அது அமையவேண்டும்‌. 
நமது விடுதிகளை விட்டுவிட்டு அப்படி வெளியே போயிருக 
கும்‌ சமயம்‌ பார்த்து இந்தத்‌ தார்த்தாரியர்கள்‌ வந்து 
நமது விடுதிகளை நாசம்‌ செய்யலாம்‌. இந்தத்‌ துருக்கிய 
நாய்கள்‌, எஜமான்‌ வீட்டிலிருக்கும்போது வராமல்‌, 
வெளியே போயிருக்கும்‌ சமயம்‌ பார்த்து ஈம்‌ பின்னங்‌ 
காலகளைக கடி.க்கவரும்‌. அதுவும்‌ லேசாகக கடிககாமல, 
வலி தரங்க முடியாமல்‌ நாம்‌ திணறும்‌ வகையில்‌ கடிக்கும்‌. 
உண்மையைச்‌ சொல்வதென்றால்‌ நம்‌ அனைவருக்கும்‌ வேண 
டிய: அளவு நம்மிடம்‌ படகுகள்‌ கிடையாது. நம்‌ அனை 
வருக்கும்‌ தேவையான அளவு துப்பாக்கி வெடிமருநீதும்‌ 
கைவசமில்லை. என்னைப்‌ பொறுத்தவரையில்‌ போராட்‌ 


(4 காராஸ்‌ 


டத்திற்குத்‌ தயார. உங்கள்‌ முடிவைக்‌ கேட்டு அதன்படி 
கடககின்ற அடிமைதானே நான்‌. 


அந்தத்‌ தந்திரசாலியான தலைவன்‌ அதன்‌ பிறகு 
மெளனமானான்‌. அந்தக்‌ கூட்டம்‌ பல பிரிவுகளாகப்‌ 
பிரிந்து இந்த விஷயத்தைப்‌ பற்றி விவாதித்தது. குரன்‌ 
களின்‌ தலைவர்கள்‌ ஒருங்கே கூடி இந்த விஷயத்தை 
ஆலோசித்தனர்‌. நல்லவேளையாக அப்போது பலர்‌ குடி 
போதையில்‌ இல்லாமல்‌, கேர்மையான யோசனைகளை 
ஏற்றுக்கொள்ளும்‌ நிலையில்‌ இருந்தனர்‌. 


உடனே ஓரு பிரிவினர்‌ டெனிப்பரின்‌ எதிர்க்‌ கரை 
பில, தண்ணீருக்கடியில்‌, கொடிகளால்‌ மறைக்கப்பட்டுப்‌ 
பாதுகாப்பிலிருக்கும்‌ சேனையின்‌ பொககிஷத்சையும்‌, 
எ திரிகளிடமிருக்து அபகரித்த ஆயுதங்களையும்‌ கொண்டு 
வரும்படி பணிக்கப்பட்டனர்‌. சிலர்‌ படகுகளை எடுத்துச்‌ 
செப்பனிட்டுத்‌ தங்கள்‌ போராட்ட பிரயாணத்திற்காக 
அதைத்‌ தயார்‌ செய்ய விரைந்தனர்‌. ஒரே கணத்தில 
அந்த நதிக்கரை எங்கும்‌ ஜனதீதிரள்‌. தச்சர்கள்‌ தங்கள்‌ 
சுத்‌ தயலோடு அங்கு நிறைக்துவிட்டனர்‌. சூரியனின்‌ 
வெப்பத்தால்‌ அருகம்‌ ரன முகமும்‌, பரந்த தோளிணைப்பு 
களும்‌ பலம்‌ பொருந்திய காலகளை யுமுடை ய வயோதிக 
சபோரோஷியர்கள்‌ பலர்‌ முழங்கால்‌ தண்ணீரில்‌ நின்று 
கொண்டு பருத்த பலம்‌ பொருந்திய கயிறுகளால்‌ அந்தப்‌ 
படகுகளை து தண்ணீருக்குள்‌ இழுத்துககொண் டருந்‌ 
தனர்‌. அவர்களில்‌ பலர்‌ நரைத்த மீசையுடனும்‌ கருத்த 
மீசையுடனும்‌ இருந்தனர்‌. எல்லோரும்‌ தங்கள்‌ கால்‌ 
சட்டைகளை மடித்து விட்டுக்‌ கொண்டிருந்தனர்‌. 
இன்னும்‌ சிலர்‌, புதிதாக மரங்களை வெட்டி, 
அவைகளை இங்கே இழுத்துக்கொண்டு வந்தனர்‌. ஒரு 
சிலர்‌ படகுகளை வரிசையாக நிறுத்தி வேண்டிய இடத்‌ 
தில புதுப்‌ பலகைகளை வைத்து அடித்துக்கொண்டிருக்‌ 
தனர்‌. சிலர்‌ படகுகளைத்‌ தலைகீழாகக்‌ கவிழ்த்துவிட்டுப்‌ 
படகுகளின்‌ அடிபாகத்தில்‌ தார்‌ அடித்துக்கொண்டும்‌, 
தண்ணீரில்‌ நன்கு மிதப்பதற்காகப்‌ பழைய சணலையும்‌, 
முறுககேற்றாத கயிறுகளையும்‌ சேர்த்துப்‌ படகுகளின்‌ 
ஓரத்தில்‌ பிணைத்துககொண்டிருந்தனர்‌. பலவிதமான 


புலபா 65 


கொடிகளால்‌ அந்தப்‌ படகுகளைப்‌ பிணைத்துக்‌ கடல்‌ அலை 
களில்‌ அடித்துக்கொண்டு போக விடாமல்‌ செய்துகொண் 
டிருந்தனர்‌. நதிக்கரை யோரமெல்லாம்‌ நெருப்பு மூட்டி, 
பெரிய பித்தளைப்‌ பாண்டங்களில்‌ சாரை உருக்கெகொண 
டிருந்தனர்‌. வயதானவர்களும்‌, அனுபவமிக்கவர்களும்‌ 
இளைஞர்களுக்குச்‌ சொல்லிக்‌ கொடுத்துக்‌ கொண்டிருக்‌, 
தனர்‌. அந்தப்‌ பிரதேசமே, உயிர்‌ பெற்றெழுந்தாற்போல 
ஓரே கோஷமும்‌ சப்தமுமாக விளங்கியது. 


இந்தச்‌ சமயத்தில்‌, ஒரு பரிசல்‌ கரையை கோக்க: 
வந்துகொண்டிருந்தது. அந்தப்‌ பரிசலில்‌ இருந்தவாகள்‌ 
தூரத்திலிருக்கும்போதே, தங்கள்‌ கரங்களை ஆட்டிக்‌ 
கொண்டு வந்தனர்‌. அவர்கள்‌ அனைவரும்‌ கிழிந்த கந்தல்‌: 
களையும்‌, வெறும்சட்டையையும்‌ அணிந்து, சிறிய சங்கானை 
வாயில்‌ வைத்துக்கொண்டிருந்தனர்‌. அவர்கள்‌ இருக்த நிலை 
மையில்‌ ஒன்று அவர்கள்‌ பயங்கரமான விபத்துக்குளளாவ' 
எல்லாவற்றையும்‌ இழந்துவிட்டிருக்கவேண்டும்‌. இலலா 
விட்டால்‌, தங்களிடமிருந்த தனை த்தையும்‌ குடித்துக களி 
யாட்டத்தில்‌ ஒழித்துவிட்டிருக்க வேண்டும்‌. அந்தக கூட. 
டத்தினரில்‌ குள்ளமாகப்‌ பரந்த தோள்களை உடைய 
ஒருவன்‌ முன்னே வந்து மற்ற அனைவரையுமவிட அதிக. 
மாகத்‌ தன்‌ கரங்களை ஆட்டிக்கொண்டு ஏதோ உரககக 
கத்தினான்‌. ஆனால்‌ கரையில்‌ இருந்த ஜனங்கள்‌ செய்த 
ஆர்ப்பாட்டத்தினால்‌ அவன்‌ என்ன சொல்கிறான்‌ என்றே. 
விளங்கவில்லை, 

அந்தப்‌ பரிசல்‌ கரையை நெருங்கியதும்‌ கோஷிவோய்‌! 
என்ன விஷயம்‌, ஏன்‌ இப்படி அலங்கோலமான நிலையில்‌ 
வருகிறீர்கள்‌?” என்று கேட்டான்‌. 

எல்லா வேலைக்காரர்களும்‌ தங்கள்‌ வேலைகளை நிறுத்தி 
விட்டுத்‌ தங்கள்‌ சுத்தியல்களைக்‌ கையில்‌ வைத்துக்‌ 
கொண்டே அங்கே ஓட்‌ வந்தனர்‌. 

அந்தப்‌ பரிசலிலிரும்த அந்தக்‌ குட்டையான கோசக, 
“ரிகவும்‌ பயங்கரமான விஷயம்‌!” என்று கத்‌, 
தினான்‌. | 


66 காராஸ்‌ 


“என்ன? எனன!” 


்‌“சபோரோஷியக்‌ கனவான்களே, நான்‌ கொஞ்சம்‌ 
பேச அனுமதிப்பீர்களா?”' 


“பேசு! பேசு!” 


“இல்லாவிட்டால்‌ ஈமது பொதுக்‌ குழுவைக்‌ கூட்ட 
லாமா?” 


“நாங்கள்‌ அனைவரும்‌ இங்கேதான்‌ இருக்கிறோம்‌, 
விஷயத்தைச்‌ சொல்லு?” மக்கள்‌ அந்தப்‌ பரிசலைச்‌ 
சூழ்நதுகொண்டனர்‌. 

"நமது குடியிருப்புகளில நடக்கின்ற விஷயங்களைப்‌ 
பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா?” 

“அங்கு என்ன நடக்கிறது?” என்று ஒரு குரனின்‌ 
தலைவன்‌ கேட்டான்‌. 

“என்ன! ஏன்ன நடக்கிறதென்பதைக்கூடக்‌ கேட்க 
விடாமல்‌ தார்த்தாரியர்கள்‌ உங்கள்‌ செவிகளாக்கூட 
நன்கு புடைத்துவிட்டார்களா என்ன? 

“சரி, சரி, அங்கு என்ன நடக்கிறதென்பதைச்‌ 
சொல்லு?” 

“நாம்‌ பிறந்து பெயர்‌ வைக்கப்பட்ட நாட்களாய்க்‌ 
காணாத விஷயங்கள்‌ அங்கு நடக்கன் றன.'' 

“அங்கு என்ன நடக்கிறதென்று விவரமாகச்‌ சொல்‌ 
லடா நாய்‌ மகனே!” என்று பொறுமை இழந்து ஆத்தி 
ரத்தோடு ஒருவன்‌ கத்தினான்‌. 

“சமது புனிதமான கோவிலகள் கூட நமக்குச்‌ சொந்த 
மில்லை என்ற நிலைமை வந்துவிட்ட து!” 

“ஏன்‌ நமக்குச்‌ சொந்தமில்லை?” 

“ஏனா! அந்தக்‌ கோவில்களை எல்லாம்‌ யூதர்களுக்கு 
வாடகைக்கு விட்டுவிட்டார்கள்‌. அவர்களுக்கு முன்பணம்‌ 
கராவிட்டால்‌, நாம்‌ அங்கு பிரார்த்தனைகூடச்‌ செய்ய 
மடியாது. 


பல்பா 67 


இவனுக்குப்‌ பயித்தியம்தான்‌ பிடித்துவிட்டது.” 


“*“நாசமாய்ப்போன அந்த நாய்‌ மகனான யூகன்‌ தனது 
அழுக்குப்படிகத கரங்களால்‌ தண்டாமல்‌, மது ரொட்டி 
களை அண்டவனுக்குப்‌ படைக்க முடியா து. 


“சகோதரர்களே, இவன பொய்‌ சொல்லுறொன்‌, 
அழுக்குப்‌ படிக்த யூதன்‌ தனது அடையாளங்களை நமது 
ஈஸ்டர்‌ ரொட்டிகளின மீது போடமுடியாது.” 


“அதுமட்டுமல்ல, இன்னும்‌ கேளுங்கள்‌. *ரோமன்‌ 
கத்தோலிக்க பாதிரிகள்‌, வண்டிகளில்‌ அமர்ந்துகொண்டு 
உகரேன்‌ எங்கும்‌ சுற்றி வருகிறார்கள்‌. ஆனால்‌ நமக்கேற 
பட்டுள்ள அவமானம்‌ அந்த வண்டிகளில்‌ இல்லை. அந்த 
வண்டிகளை ஓட்டக குதிரைகளைக்‌ கட்டுவதற்குப்‌ பதிலாக 
இப்போது நமது பழைய கிருஸ்‌ துவர்களை வண்டியில்‌ 
கட்டி, ஊர்வலம்‌ வருகின்‌ றனர்‌. அதுமட்டுமல்ல. நமது 
பாதிரிகளின்‌ அங்கிகளை யூதப்‌ பெண்கள்‌ தங்கள்‌ உள்‌ 
ளங்கிக்காக உபயோகிக்கின்றனர்‌. கனவான்களே, இது 
தான்‌ இன்று உக்ரேன்‌ எங்கும்‌ நடக்கிறது. நீங்கள்‌ 
இன்னும்‌ இங்கே இருந்துகொண்டு மதுப்‌ போட்டிகளில்‌ 
கலந்துகொண்டு ஆனந்தமாக இருக்கிறீர்கள்‌. தார்த்தாரி 
யர்‌ உங்களுக்குக்‌ கொடுத்த அடியில்‌ உங்கள்‌ கண்களையும்‌ 
காதுகளையும்‌--ஏன்‌ எல்லாவற்றையுமே 'இழநீதுவிட்டீர்‌ 
கள்போ லிருக்கிறது. .உலகத்தில்‌ என்ன நடக்கற 
தென்ற உங்களுக்குத்‌ தெரியவில்லை.” 


“நில்‌! நில!” என்று இதுவரை தரையையே நோக்கிக்‌ 
கொண்டிருந்த சோஷிவோய்‌ ஆரம்பித்தான்‌. எல்லா 
சபோரோஷியர்களுமே தங்கள்‌ வழக்கப்படி, இதைப்‌ 
போன்ற அபாயகரமான சந்தர்ப்பங்களில்‌ ஆழ்ந்து 
யோசிப்பதற்காகத்‌ தங்களுடைய தலைகளைக்‌ கவிழ்த்துக்‌ 





4 போலந்து தேசத்தவர்‌ அப்போது கத்தோலிக்கப்‌ பிரி 
வைச்‌ சேர்ந்திருந்தனர்‌. 


ம உக்ரேனியர்‌ கிரேக்க பிரிவினைச்‌ சேர்ர்திருந்தனர்‌. 
அதற்கு ஆங்கிலத்தில்‌ OrthadoxX Church என்று பெயர்‌. 


68 தாராஸ்‌ 


கொள்வார்கள்‌. மேலும்‌ இதைப்போன்ற பயங்கரமான 
சந்தர்ப்பங்களில்‌, தங்கள்‌ உணர்ச்சிகளைக்‌ கட்டுப்படுத்‌ 
திக்‌ கண நேரத்தில தோன்‌ அகன்ற ஆத்திர ததிற்குக கட்‌ 
டுப்பட்டு விடாமல்‌, குமைந்து குமைந்து தங்கள்‌ ஆத்திரத்‌ 
தின்‌ உச்சத்தை டட பிறகுதான்‌ செயலில்‌ இறங்கு. 


வார்கள்‌. 


கோஷிவோய்‌ மறுபடியும்‌ அவனைப்‌ பார்த்து, “கொஞ்‌ 
சம்‌ பொறு, இவ்வளவு அகரமங்கள்‌ நடநதுகொண் 
டிருந்தபோது நீங்கள்‌ எல்லாம்‌ என்ன செய்துகொண் 
டிருக்‌தர்கள்‌?-உங்கள்‌ அப்பனைப்‌ பிசாசு கொண்டுபோக! 
நீங்கள்‌ எல்லாம்‌ என்னதான்‌ செய்துகொண்டிருக்கிர்கள்‌? 
உங்களிடம்‌ ஒரு வாள்கூடவா இல்லாமல்‌: போய்விட்டது, 
இத்தகைய அநியாயங்களை நீங்கள்‌ எப்படிச்‌ சகித்துக்‌ 
கொண்டிருக்‌ தீர்கள்‌ ?”” 

“எப்படிச்‌ சகித்துக்கொண்டிருந்தோமா ? ஜம்பதா 
யிரம்‌ போலந்தியர்கள்‌ எதிர்த்து வரும்போது நீங்களாய்‌ 
இருந்தால்மட்டும்‌ எதிர்த்து என்ன செய்திருக்க முடியும்‌? 
மேலும்‌-- எங்களுடைய குறையை மறைப்பதில்‌ பயன. 
இல்லை--ஈம்மவர்களில்‌ சில நாய்கள்‌ எதிரிகளின்‌ மதது 
தைச்‌ சேர்ந்தபின்‌ நாங்கள்தான்‌ என்ன செய்யமுடியும்‌?” 


“நீங்கள்தான்‌ அப்படியென்றுல்‌-- உங்களுடைய தலை 
வர்களும்‌, கர்னல்களும்‌ எங்கே ஓழிந்தனர்‌?”' 


“ரங்கள்‌ தலைவர்களுக்கு நேர்ந்த க தியிலிருந்து ஆண்‌ 
டவன்தான்‌ எங்களைக்‌ காப்பாற்ற வேண்டும்‌.” 
“ஏன்‌, என்ன நேர்ந்தது?'' 
“ரங்கள்‌ தலைவர்களைப்‌ பித்தளைத்‌ தட்டுகளில்‌ 
பொசுக்கி, வார்ஸாவில வைத்திருககிறார்கள்‌. எங்கள்‌ 
கர்னல்களின்‌ தலைகளையும்‌ கரங்களையும்‌ துண்டித்து ஊர்‌ 


ஊராக அவைகளைக்‌ கொண்டுபோய்‌ எல்லோருக்கும்‌ 
காட்டுகிறார்கள்‌, இதுதான்‌ எங்கள்‌ கர்னல்களின்‌ கதி” 


அந்தக்‌ கூட்டமே உயிர்‌ பெற்றெழுந்தது. புயலுக்கு 
முன்‌ இருக்கும்‌ ஒரு ஆழ்ந்த அமைதி அங்கு கொஞ்சநேரம்‌ 


புலபா 69 


குடி கொண்டிருந்தது. அதன்‌ பிறகு அந்த நதிக்‌ கரையே 
பேசுவதுபோல்‌ எல்லா மூலைகளிலிருந்தும்‌ பேச்சுக்‌ குரல்‌ 
கேட்டது. 


“யூதர்கள்‌ நம்‌ மாதா கோவில்களை வாடகைக்கு 
எடுத்துக்‌ கொள்வதா? நமது மதப்‌ பாதிரிகளை, ரோமன்‌ 
கத்தோலிக்கப்‌ பாதிரிகள்‌ தங்கள்‌ வண்டிகளில்‌ பூட்டி 
அவமானப்‌ படுத்துவதா? நம்‌ ருஷ்ய மண்ணிலேயே இந்த 
அகரமங்களை அவர்கள்‌ நடத்த அதை நாம்‌ கைகட்டிப்‌ 
பார்த்துக்‌ கொண்டிருப்பதா? நமது தலைவர்களையும்‌ கர்‌ 
னல்களையும்‌ இவ்வளவு £ீழ்த்தரமாக அவர்கள்‌ நடத்து 
வதை இன்னுமா நாம்‌ பார்த்துக்‌ கொண்டிருப்பது? இல்லை, 
இனிமேல இதைப்‌ போன்ற செயல்கள்‌ நடக்கக்கூடாது, 
நடக்கவும்‌ விடக்‌ கூடாது!” 

அந்தக கூட்டத்தின்‌ எல்லாப்‌ பக்கங்களி லிருந்தும்‌ 
இதைப்‌ போன்ற சொற்கள்‌ வெளி வந்தன. 

சபோரோஷியர்களின்‌ ஆத்திரதீதில வெளியானசொற்‌ 
கள்‌ அவை. ஆனால்‌ அவர்கள்‌ இப்போது தங்களுடைய 
சக்‌ தியை நன்கு உணர்ந்தவர்கள்‌. கேளிக்கை மிகுந்த பல 
வீனாகளின்‌ கூக்குரல்‌ அல்ல அது. வெகு க்கிரம்‌ ஆத்‌ 
திரப்பட்டு அதனால்‌ தங்கள்‌ பொறுப்புகளை மறக்கும்‌ 
கூட்டம்‌ அல்ல அது. நின்று நிதானித்துத்‌ தங்கள்‌ முன்‌ 
னுள்ள பிரச்னையின்‌ முக்கியத்துவத்தை உணர்ந்த ஒரு 
சக்திவாய்ந்த பலம்‌ பொருந்திய கூட்டம்‌. 


கால பொறுமிக கொண்டிருந்த அந்தக்‌ கூட்டத்‌ இவிருக்து 
ஒரு குரல்‌ ஆக்ரோஷத்துடன்‌ வெளிப்பட்டது. 


“நமது பாதிரிகளின்‌ அங்கிகளால்‌, யூதசசிகளுக்கு 
ஆடை. செய்யும்‌ அவர்களுக்கு ஒரு பாடம்‌ கற்றுக்கொடுங்‌ 
கள்‌! நமது புனிதமான ரொட்டிகளின்‌ மேல்‌ தங்கள்‌ 
அடையாளங்களைப்‌ போடாமலிருக்க அவர்களுக்குப்‌ புத்தி 
புகட்டுங்கள்‌! அந்த நாஸ்‌ திகர்களை எல்லாம்‌ இந்தடெனிப்‌ 
பரில்‌ போட்டு மூழ்கடியுங்கள்‌ !” 

3] 


20 தாராஸ்‌ 


கூட்டத்தின்‌ எங்கோ ஒரு மூலையிலிருந்து வெளிவந்த 
அநத வாசகம்‌, அந்தக்‌ கூட்டத்திலிருந்த ஓவ்வொருவ 
னுடைய உள்ளத்திலும்‌ மின்னலைப்‌ போல்‌ சென்று தாக்‌ 
கியது. வெறிகொண்ட ஜனங்கள்‌ யூதர்கள்‌ வசிக்கும்‌ 
பகுதியைநோக்கி ஓடினர்‌. ஒவ்வொரு யூகனையும்‌ கொன்று 
குவிக்க எல்லோரும்‌ ஓடினர்‌. 


அந்தப்‌ பரிதாபத்துக்குரிய இஸ்ரேலின்‌ மக்கள்‌ 
தங்கள்‌ தைரியமனைத்தையும்‌ இழந்து உயிருக்கும்‌ 
பயந்து, சிலர்‌ காலியான மதுப்‌ பீப்பாய்களுக்குள்ளும்‌ 
பிற பித்தளைப்‌ பாத்திரங்களுக்குள்ளும்‌ இன்னும்‌ சிலர்‌, 
தங்கள்‌ மனைவிமார்களின்‌ பாவாடைகளுக்குள்ளும்‌ 
சென்று ஒளிந்து கொண்டனர்‌. அனால்‌ அந்தக கோஸக்கு 
கள்‌ அவர்களை எங்கிருந்தாலும்‌ தேடிக்‌ கண்டு பிடித்து 
விட்டனர்‌. 

அச்சத்தால்‌ நடுநடுஙகும்‌ யூதக்கூட்டத்தின்‌ மத்தியி 
விருந்த மூங்கிலைப்‌ போல்‌ ஒல்லியான ஒரு யூதன்‌, பயத்‌ 
தால்‌ நடுநடுங்கும்‌ குரலோடு ““பெருமைக்‌ குரிய கனவ ன்‌ 
களே” என்று அபயக்‌ குரல்‌ கொடுத்தான்‌: “பெருமைக்‌ 
குரிய கனவானகளே, கான்‌ சொல்லுகின்ற ஒரே 
ஒரு வார்த்தையைக்‌ கேளுங்கள்‌. ஒரே ஒரு வார்த்தை! 
நீங்கள்‌ இதற்கு முன என்றுமே கேட்டிராத உண்மை 
ஒன்றைச்‌ சொல்ல எனனை அனுமதியுங்கள்‌. மிகவும்‌ 
முக்கியமான விஷயம்‌, அதன்‌ முக்யெத்துவத்தை நான்‌ 
எட்த விதத்தாலும்‌ விவரிக்க முடியாது” என்று 


கெஞ்சினான்‌. 


புலபா என்றுமே, குற்றவாளி தான்‌ சொல்ல வேண்‌ 
டியதைச சொல்லும்‌ உரிமையை மறுப்பவன்‌ அல்ல. 
ஆகவே “அவர்கள்‌ சொல்வதைச்‌ சொல்லட்டும்‌” என்றான்‌. 


“பெருமைக்குரிய கனவான்களே” என்று மறுபடி 
யும்‌ அந்தக்‌ கழ யூதன்‌ ஆரம்பித்தான்‌: “தங்களைப்‌ 
போன்ற கனவானகளை நாங்கள்‌ எங்குமே பார்த்த தில்லை 
கடவுள்‌ சாட்சியாக எங்குமே கண்டதில்லை. இவ்வளவு 
கருணையுள்ள, வீரம்‌ செறிந்த நல்ல மனிதர்களை இந்த 


புல்பா 21 


உலகமே என்றும்‌ கண்டதில்லை.” அவனுடைய சொற்கள்‌ 
அச்சத்தால்‌ தயங்கித்‌ தயங்கி வெளிவந்தன : “தங்களைப்‌ 
போன்ற சபோரோஷியர்களைப்‌ பற்றி நாங்கள்‌ எப்படிக்‌ 
கேவலமாக நினைக்க முடியும்‌? உக்ரேனில்‌ வாடகை 
வியாபாரம்‌ செய்யும்‌ யூதர்கள்‌ எங்களினத்தைச்‌ சேர்ந்த 
வார்கள்‌ அலல; அவர்கள்‌ யூதர்களே அல்ல. அந்தப்‌ 
பிசாசுககுத்தான்‌ தெரியும்‌ அவர்கள்‌ யாரென்று? அவர்‌ 
கள்‌ மிகவும்‌ கேவலமானவர்கள்‌; காறித்‌ துப்புவதற்குக்‌ 
கூட லாயககற்றவர்கள்‌. இங்கிருப்பவர்கள்‌ எல்லோரும்‌ 
அப்படித்தான்‌ அவர்களைப்பற் றிக்‌ கூறுவார்கள்‌. அப்படித்‌ 
தானே ஸ்குலோமா; உண்மைதானே ஸ்குமல்‌?'” 


“கடவுள சாட்சியாக உண்மைதான்‌?” என்றனர்‌ 
அந்த இருவரும்‌. அவர்கள்‌ இருவரும்‌ சாம்பலைப்போன்று 
வெளுத்துப்‌ போய்‌ பயத்தால்‌ கூட்டத்தின்‌ மத்தியிலே 
இருந்தனர்‌. அவர்கள்‌ ஆடைகள்‌ அலங்கோலமாக 
இருந்தன. 


“தங்களுடைய எதிரிகளுடன்‌ நாங்கள்‌ இதுவரை 
எந்தத்‌ தொடர்பும்‌ வைத்துக்‌ கொண்டதில்லை” என்று 
மறுபடியும்‌ அந்தக்‌ கழ யூதன்‌ ஆரம்பித்தான்‌: “அந்தக்‌ 
கத்தோலிக்கர்கள்‌ யார்‌ என்று கூட நாங்கள்‌ இதுவரை 
கேட்டுக்‌ கொண்டதில்லை -- சாத்தான்‌ அவர்களுக்கு 
உறக்கமில்லாமல்‌ செய்யட்டும்‌ -- சபோரோஷியர்களும்‌ 
நாங்களும்‌ சகோதரர்கள்‌--”” 


“என்ன, சபோரோஷியர்களும்‌ நீங்களும்‌ சகோதரர்‌ 
களா!” என்று அந்தக்‌ கூட்டத்திலிருந்த ஓருவன்‌ ஆக்‌ 
திரத்தோடு கத்தினான்‌: **அது ஒரு நாளும்‌ ஏற்படாதடா 
காசமாய்ப்போன யூதனே. ஏன்‌ நிற்கிறீர்கள்‌ கனவான்‌ 
களே; டெனிப்பரில்‌ இவர்களைத்‌ தூக்கி எறியுங்கள்‌. 
அந்த காஸ்‌ திகர்கள்‌ அனைவரையும்‌ அந்த நதியில்‌ எ றிந்து: 
மூழ்கடியங்கள்‌'' என்றான்‌. | 


இதே வார்த்தைகள்‌ அவர்களுக்கு ஒரு சமிக்ஞை 
போலிருந்தது. எல்லோரும்‌ யூதர்களைப்‌ பிடித்து டெனிப்‌ 
பறின்‌ அலைகளில்‌ தூக்கி எறிந்தனர்‌. அபயக்‌ குரல்கள்‌ 
அந்த நதிக்கரை எங்கும்‌ ஒலித்தன. ஆனல்‌ துணிந்து 


86 தாராஸ்‌ 


விட்ட ச போரோஷியர்கள்‌ இந்தப்‌ பரிதாபகரமான ஓலங்‌ 
களைச்‌ சட்டை செய்யவில்லை. அந்த யூதர்களின்‌ கால்‌ 
ஜோடுகளும்‌ மேல்‌ ஜோடுகளும்‌ மற்ற ஆடைகளும்‌ அகா 
யத்தில்‌ பறப்பதைக்‌ கண்டு சந்தோஷ ஆரவாரம்‌ செய்‌ 
தனர்‌. தன்‌ தலையில்‌ தானே மரணத்தைத்‌ தருவித்துக்‌ 
கொண்ட. அந்தத்‌ தயரயிக்க பேச்சாளன்‌ பாவம்‌ தனது 
கோட்டுகளைப்‌ பிடித்துக்‌ கொண்டிருந்தவர்களிடமிருந்து 
உருவிக்கொண்டு புல்பாவின்‌ கால்களைப்‌ பிடித்தபடி. பறி 
தாபகரமான அபயக்‌ குரலில்‌, “பெருமைக்குரிய மகாப்‌ 
பிரபு, உங்கள்‌ சகோதரரை நான்‌ நன்கு அறிவேன்‌; 
காலஞ்சென்ற டோர்கோ என்ற அவர்‌ வீரத்திற்கே ஒரு 
அணிகலன்‌ போன்றவர்‌. அவர்‌ துருக்கயெர்களிடம்‌ அடி 
மைப்‌ பட்டிருந்தபோது நான்தான்‌ எண்ணூறு சக்‌ 
குயின்ஸ்‌* பணயப்‌ பணம்‌ கொடுத்து அவரை விடுவித்‌ 
தேன்‌.” 


“அப்படி என்றால்‌ என்‌ சகோதரனை நீ அறிவாயா?” 
என்றான புல்பா. 

“கடவுள்‌ சாட்சியாக நான்‌ நன்கு அறிவேன்‌. அவர்‌ 
மிகவும்‌ கருணையுள்ள கனவான்‌.'' 


“உன்‌ பெயரென்ன?” 


“*“யான்கெல்‌” 


“சரி,” என்றான புல்பா. சிறிது நேரம்‌ யோசித்து 
விட்டுத்‌ தன்‌ கோஸக்குகளை நோக்கி, “இந்த யூதர்களை 
நாம்‌ தூக்கிலிட, பின்னால்‌ நமக்கு நிறைய நேரமிருக்கும்‌, 
ஆகவே இவனை நான்‌ அதுவரை வைத்துக்கொள்ளு 
கிறேன்‌,” என்றான்‌. 


புல்பா அந்த யூதனை, தனது வண்டிகள்‌ இருக்கின்ற 
இடத்தில சேர்தது அங்கிருக்கும்‌ தனது கோஸக்குகளைப்‌ 
பார்தது, “இவனை ஜாக்கிரதையாகப்‌ பார்த்துக்கொள்‌ 
ளுங்கள்‌. நீயும்‌ இங்கேயே இந்த வண்டிக்குள்‌ படுத்‌ துக்‌ 


a வவ ர வகை ய கை வவ கைகை வத்‌ வைய வவ வ வதை தகைைகைகைதைைை 
*அம்தக்‌ காலத்தில்‌ வழக்கிலிருந்த ஒரு நாணயத்தின்‌ 
பெயர்‌. 


புல்பா 73 


கொள்‌, வெளியே தலை காட்டாதே” என்று உச்திரவீட்‌ 
டான்‌. 


பிறகு புல்பா, கோஸககுகள்‌ அனைவரும்‌ கூடி இருககும்‌ 
மைதானத்திற்கு வநதான.. அங்கு எல்லா கோஸக்குகளும்‌ 
வந்து கூடி. இருந்தனர்‌. ௩திக்சரையையும்‌, படகுகளையும்‌ 
விட்டு விட்டுத்‌ தரைப்‌ படைக்கான தளவாடங்களைத்‌ 
கேட அரம்பித்தனர்‌. இப்போது அவர்கள்‌ கடற்‌ 
படையை உபயோகிக்கப்‌ போவதில்லை என்று தெதறிந்த 
உடன குதிரைகளை த்‌ தேடிச்‌ சேர்க்க முனைந்தனர்‌. படை 
யைத்‌ தயார்‌ செய்வதிலும்‌ அதற்கான வண்டிகளை ஏற்‌ 
பாடு செய்வதிலும்‌ ஒவ்வொருவரும்‌ மூனைந்துவிட்டனர்‌. 
வயோதிகன்‌ முதல்‌ இளைஞன்வரை எல்லோருமே இந்தப்‌ 
போராட்டத்தில்‌ கலக்துகொள்ளத்‌ அடித்தனர்‌. குரன்‌ 
களின்‌ தலைவர்களும்‌ கோஷிவோயும்‌ தங்கள்‌ ஒப்புதலைத்‌ 
தநீதுவிட்டனர்‌. ஆகவே சபோரோஷியர்கள்‌ அனைவரும்‌ 
ஏகோபித்த முடிவுடன்‌ தங்கள்‌ படையை மேரே போலந 
தினமேல்‌ நடத்தித்‌ தங்களுக்கு எற்பட்ட அவமானத்‌ 
திற்கும்‌ தங்கள்‌ மதத்திற்கு ஏற்பட்ட கள்ங்கத்திற்‌ 
கும்‌ பழிக்குப்‌ பி வாங்கி போலந்தின்‌ ஒவவொரு நகரத்‌ 
தையும்‌ கிராமத்தையும்‌ கொள்ளையடித்துத்‌ தங்கள்‌ வீரப்‌ 
பரம்பரையின்‌ புகஹொளியை உலகமெங்கும்‌ மறுபடியும்‌ 
பரப்பக்‌ கிடைத்த இந்தச்‌ சந்தர்ப்பத்தை அவர்கள்‌ நழுவ 
விட விரும்பவில்லை. எல்லோரும்‌ தங்கள்‌ தங்கள்‌ ஆயுதங்‌ 
களைத்‌ தயார்‌ செய்துகொண்டு புறப்பட ஆயத்தமா 
னார்கள்‌. கோஷிவோய்‌ இப்போது ஓரடி உயரமாக 
வளர்க்துவீட்ட துபோலத்‌ தோன்றினான்‌. சட்ட வரம்பிற்‌ 
குட்படாத போதை வெறியர்களின்‌ உத்திரவுகளுக்குக 
கீழ்ப்படியும்‌ ஒரு சாதாரண த தலைவன்‌ அல்ல அவன்‌. இப்‌ 
போது அவன்‌ அநதக கூட்டத்தின்‌ ஏக போகத்‌ தலைவன்‌. 
அவன்‌ மூர்க்கத்தனம்‌ பிகுக்தவனாயினும்‌ அவர்களை 
எப்படி. நடத்திச்‌ செல்வது என்பதைத்‌ தெரிந்தவன்‌. 
தங்கள்‌ மனம்போல, கேளிக்கைகளில்‌ அமிழ்ந்து கிடந்த 
அந்தக்‌ கூட்டம்‌ இப்போது கட்டுப்பாடு மிகுந்த ஒரு 
ஒழுங்கான ராணுவ ரீதியில்‌, தங்கள்‌ தலைவன்‌ அணி 
வகுப்பைப்‌ பார்வையிட்டுத்‌ தன்‌ அதிகாரத்‌ தோரணையில்‌ 


(4 தாராஸ்‌ 


உத்திரவு பிறப்பிக்கும்போது மரியாதையுடன்‌ தங்கள்‌ 
சிரங்களை தீ தாழ்த்திக்கொண்டு நிமிர்ந்து பார்க்க முயற்‌ 
சிக்காமல்‌ அமைதியாக நின்றிருந்தது. அவர்கள்‌ தலைவன்‌ 
ஙின்று நிதானமாக ஆர்ப்பாட்டம்‌ செய்யாமல்‌ தன்‌ அமைதி 
யான குரலில்‌ தன்‌ வார்த்தைகளை ஜாக்கிரதையாகச்‌ தேர்ச்‌ 
தெடுத்து வெற்றிகரமான பல போர்களை நடத்திச்சென்ற 
பழம்பெரு மூதறிஞனை ப்போல பொறுப்புடன்‌ பேசினான. 


“எல்லோரும்‌ ஜாக்கிரதையாக இருங்கள்‌. எல்லாவற்‌ 
றையும்‌ ஜாக்கிரதையுடன்‌ வைத்துக்கொள்ளுங்கள்‌. 
உங்கள்‌ ஆயுதங்களைச்‌ சோதனை செய்துகொள்ளுங்கள்‌. 
உங்கள்‌ வண்டிகளில்‌ தார்ச்‌ சட்டிகளை நிரப்பி 
வையுங்கள்‌. உங்களுடன்‌ அதிகமான துணிகளை எடுத்‌ 
துக்கொள்ள வேண்டாம்‌; . ஒரு சட்டை இரண்டு ஜோடி 
கால சட்டைகள்‌ ஒரு சட்டி நிறையக்கோ துமை-இவைகள்‌ 
போதும்‌. எவனும்‌ இதற்குமேல்‌ அதிகமான சுமைகளை 
எடுத்துக்கொள்ளக்‌ கூடாது. 


“வண டியில்‌ நமக்கு த்தேவையான அனைத்தும்‌ ஏராள 
மாக இருக்கும்‌. ஓவ்வொரு கோஸக்கும்‌ இரண்டு குதிரை 
கள்‌ வைத்திருக்கவேண்டும்‌. நமக்கு மொத்தம்‌ இரு நாறு 
ஜோடிக்‌ காளைகளாவது வேண்டும்‌. எல்லாவற்றையும்‌ விட 
மிகவும்‌ முக்கியமான து ஒழுக்கமும்‌ கட்டுப்பாடும்‌. நம்மவ 
ரிடையே சிலர்‌ இருக்கிருர்கள்‌. அவர்கள்‌ கரங்களில்‌ 
கடவுள்‌ செயலால்‌ செல்வம்‌ கிடைத்துவிட்டால்‌ விலை 
யயாந்த வெல்வெட்டுகளையும்‌ பட்டுத்‌ துணிமணிகளையும்‌ 
கிழித்துச்‌ சன்னாபின்னமாக்கித்‌ தங்கள்‌ கால்களுக்குமேல்‌ 
ஜோடுகளாக உபயோஃப்பார்கள்‌. அவர்கள்‌ யார்‌ என்று 
எனக்குத்‌ தெரியும்‌. இந்தப்‌ பைத்தியக்காரப்‌ பழக்கத்தை 
விட்டுவிடுங்கள்‌. பாவாடைகளை விட்டுவிடுங்கள்‌. நல்ல 
ஆயுதங்களாகவீருந்தால்‌ எடுத்துக்‌ கொள்ளுங்கள்‌. தங்க 
மும்‌ வெள்ளியும்‌ இடைத்தால்‌--இவைகள்‌ அதிகமாகக்‌ 
கிடைக்கும்‌ என்பது என்‌ நம்பிக்கை அவைகளை விட்டு 
விடாதீர்கள்‌. மற்றொன்று உங்களுக்குச்‌ சொல்ல 
விரும்புகிறேன்‌. படையெடுத்துப்‌ போகின்ற பாதையில்‌ 
எவரேனும்‌ குடித்துவிட்டு ஆடினால்‌ அவனுக்கு முடிவு 
அங்கேயே நேர்ந்துவிடும்‌. நமது சேனையின்‌ பெருமைக்‌ 


புல்பா 75 


குரிய வீரனாயிருப்பினும்‌, அவன்‌ யார்‌, எவனென்று பாரா 
மல்‌ ஒரு நாயைப்போல அவன்‌ கழுத்தை வண்டியோடு 
சேர்த்துக்‌ கட்டி அங்கேயே சுட்டுக்கொன்று விடுவேன்‌: 
வல்லூறுகள்‌ அவன்‌ பிரேதத்தைப்‌ பிய்த்துப்‌ பிடுங்கு 
மாறு அப்படியே விட்டுவிடுவேன்‌. போருக்குச்‌ செல்கின்ற 
போது குடித்துவிட்டு ஆடுகின்‌ றவன கிருஸ்தவ 
முறைப்படி சவ அடக்கம்‌ கூடக்‌ கிடைக்கப்‌ பெறாதவனாகி 
விடுவான்‌. இளைஞர்களே நீங்கள்‌ எல்லாவிதத்திலும்‌ 
உங்கள்‌ பெரியவர்களைப்‌ பின்பற்றி நடக்கவேண்டும்‌. 
உங்களை ஒரு குண்டு தாக்கனாலோ அல்லது ஒரு வாளின்‌ 
முனையினால்‌ தலையிலோ, வேறெங்கோ காயம்‌ ஏற்பட்‌ 
டால்‌ அதைப்பற்றிக்கொஞ்சங்கூடக்கவலைப்படக்கூடாது. 
ஒரு கோப்பை ஓட்காவில்‌ சிறிது துப்பாக்கி மருந்தைக்‌ 
கலந்து குடி த்துவிடுங்கள்‌. 

“உங்களுக்குக்‌ காய்ச்சல்‌ ஏற்படாது. காயம்‌ அதிக 
மாக இல்லாவிட்டால்‌ சிறிது மண்ணைக்‌ கையில்‌ எடுத்துக்‌ 
கொண்டு அதில்‌ எச்சிலைத்‌ துப்பிக்கலந்து அந்தக காயத்‌ 
இன்‌ மேல்‌ தேய்த்துவிடுங்கள்‌. அந்தக்‌ காயம்‌ மறைநது 
விடும்‌. சரி, இப்போது ஈம்‌ காரியத்தைக்‌ கவனியுங்கள்‌. 
அவசர அவசரமாக எதையும்‌ செய்ய வேண்டாம்‌. எல்லா 
வற்றையும்‌ ஒழுங்காகச்‌ செய்யுங்கள்‌.” 


அவர்கள்‌ தலைவனுடைய உத்திரவு இது. அவன தன 
பேச்சை முடித்தவுடன்‌ எல்லா கோஸக்குகளும்‌ தங்கள்‌ 
காரியங்களைச்‌ செய்ய விரைந்தனர்‌. அந்தக்‌ குடியிருப்பு 
முழுவதுமே உயிர்‌ பெற்றெழுந்ததுபோலச்‌ சுறுசுறுப்பாக, 
விளங்கியது. ஒரு கோஸக்குகூடக்‌ குடித்தவனைப்போல 
நடந்துகொள்ளவில்லை. இதுவரை குடி ஏன்பதையே 
இன்னதென்று தெரியாதவர்களைப்‌ போல இருந்தார்கள்‌. 


சிலர்‌, வண்டிகளின்‌ சக்கரங்களைப்‌ புதுப்பிப்பதும்‌ 
அவைகளின்‌ அச்சுக்களைப்‌ பழுதுபார்ப்பதும்‌ வண்டி 
களில்‌ ஆயுதங்களையும்‌ . உணவுவகைகளாக்‌ கொண்ட 
கோணி மூட்டைகளை ஏற்றிக்‌ கொண்டுமிருந்தார்கள்‌; 
இன்னும்‌ சிலர்‌ குதிரைகளையும்‌, காளைகளையும்‌ தயார்ப்‌ 
படுத்திக்‌ கொண்டிருந்தனர்‌. குதிரைகளின்‌ குளம்படி 


86 | தாராஸ்‌ 


ஓசையும்‌ துப்பாக்கிகளை ச்‌ சுட்டுப்‌ பழகெகொண் டி.ருக்த 
ஓசையும்‌ எல்லா பாகங்களிலிருந்தும்‌ கேட்டன. வாட்கள்‌ 
ஒன்றோடொன்று உரசும்‌ சப்தமும்‌, காளைகளின்‌ ஓலமும்‌ 
வீ திகளில்‌ ஓட்டப்படும்‌ வணடிகளின ஓசையும்‌ வண்டி 
யோட்டிகளின்‌ அதட்டலும்‌, கோஸககுகளின்‌ கோஷமும்‌ 
எல்லாம்‌ சேர்ந்து ஒரே அமர்க்களமா யிருந்தது. 


வீரர்களின்‌ அணிவகுப்பு அந்தத்‌ திறந்த வெளி யெங்‌ 
கும்‌ நீண்டு வளைந்து நின்றது. அந்தப்‌ படையின்‌ ஆரம்‌ 
பத்திலிருந்து முடிவு வரை ஒருவன்‌ பார்க்க வேண்டு 
மென்றால்‌ நீண்ட நேரம்‌ ஓடினால்கூடக்‌ காண முடியாத 
அவவளவு நீளம்‌ வளர்ந்திருந்தது. அந்தப்‌ பிரதேசத்தி 
லிருந்த ஒரு கிறிய மாதா கோவிலில்‌ பாதிரி வழியனுப்புப்‌ 
பிராத்தனை செய்து ஒவ்வொருவர்‌ மீதும்‌ புனித 
நீரைத்‌ தெளித்தார்‌. எல்லோரும்‌. சிலுவையை முத்த 
மிட்டனர்‌. அணிவகுப்புப்‌ புறப்பட்டது. “போய்‌ வருகி 
றோம்‌ தாயே, ஆண்டவன்‌ உன்னை எல்லாத்‌ தொல்லைகளி 
லிருந்தும்‌ காப்பாற்றுவானாக!” என்று அந்தக்‌ கூட்டமே 
ஒரே குரலில்‌ விடைபெற்றுக்‌ கொண்டது. 


கிராமத்தைக்‌ கடந்து வரும்போது, புல்பா யான்கல்‌ 
என்ற அந்த யூதனைப்‌ பார்த்தான்‌. அவன ஒரு சிப்பா 
யிக்குத்‌ தேவையான வெடி மருந்து பித்தளைத்‌ தகடுகள்‌ 
பிறவற்றை வைத்துக்கொண்டு வியாபாரம்‌ செய்துகொண் 
டிருந்தான்‌. '“இக்த யூதன்‌ ஒரு சைத்தானாகத்தா னிருக்க 
வேணடும்‌” என நினைத்துக்கொண்டே. அவன்‌ அருகே 
சென்று “முட்டாளே என்‌ இங்கே உட்கார்ந்து கொண்‌ 
டிருககிறாய்‌, யாராவது உன்னைச்‌ சுட்டுக்‌ கொல்ல வேண்‌ 
டுமா?” என்று கேட்டான்‌. 


இதைக்‌ கேட்ட யானகல்‌ ஏதோ ரகசியம்‌ சொல்வது 
போல புல்பாவின அருகிலே வந்து: 


“பிரபு அவர்களுக்கு நான்‌ ஒரு ரகசியம்‌ சொல்கிறேன்‌ 
அதை யாரிடமும்‌ தயவு செய்து சொல்ல வேண்டாம்‌. 
என்னுடைய சொந்த வண்டி உங்கள்‌ வண்டிகளோடு 
சேர்ந்து வருகிறது. அதில்‌ .கோஸக்குகளுக்கு வேண்டிய 
எல்லா விதமான சரக்குகளும்‌ வைத்‌ திருக்‌ றன்‌. வழியில்‌ 


புல்பர 77 


உங்களுக்குத்‌ தேவையான எல்லாச்‌ சரக்குகளையும்‌ மிகவும்‌ 
குறைந்த விலையில்‌ கொடுத்து உதவுவேன்‌. வேறெந்த 
யூதனும்‌ இதுவரை விற்காத முறையில்‌ ஸிகவும்‌ குறைந்த 
விலையில்‌ விற்பேன்‌?!”” 

புல்பா, அந்த யூதனின்‌ வியாபார தந்திரத்தை 
வியந்தபடியே, அவனை விட்டு அர்த அணிவகுப்போடு 
சேர்ந்துவிட்டான. 

32 


தென்மேற்குப்‌ போலந்து முழுதும்‌ அச்சத்திற்கிரை 
யாகி அலறிப்‌ புடைத்துக்கொண்டு எழுந்தது. ''சபோரோ 
ஷியர்கள்‌; சபோரோஷியர்கள்‌ வருகிறார்களாம்‌” என்ற 
வதந்தி அந்தப்‌ பிரதேசம்‌ எங்கும்‌ காட்டுத்‌ தீ போலப்‌ 
பரவியது. தப்பி ஓடிப்பிழைக்க வசதியுள்ளவர்கள்‌, 
ஓடத்‌ தலைப்பட்டனர்‌. ஸ்திரமான, வாசஸ்தலமோ நிலை 
யான வீடு வாசல்களோ இல்லாமல்‌ எச்ச கேரமும்‌ உயிருக்‌ 
குத்‌ தப்பி ஓடிப்‌ பிழைக்கவேண்டிய நிர்ப்பந்தமான ஓழுங 
கற்ற அந்த காட்களில்‌, மக்கள்‌ தங்களுக்கென்று நிலை 
யான வீடு வாசல்களோ, கோட்டை கொத்தளங்களோ 
அமைத்துக்கொண்டு வாழ்ந்ததில்லை. நல்ல வீடுகளைக 
கட்டுவதற்கான பணத்தையும்‌ நேரத்தையும்‌ என்‌ 
வீணாகச்‌ செலவு செய்வது? தார்த்தாரியர்கள்‌ படை 
யெடுத்து வந்தால்‌, அவைகளை அழித்துவிடத்தானே 
போூருர்கள்‌ என்ற நம்பிக்கையற்ற சூழ்நிலையில்‌ வாழ்ந்து 
அந்த மக்கள்‌ இந்தச்‌ சேதியைக்‌ கேட்டதும்‌ உயிருக்குத்‌ 
தப்பி ஓட ஆரம்பித்தனர்‌. ஏரையும்‌ மாடுகளையும்‌ விற்று 
விட்டு அதற்குப்‌ பதிலாகக்‌ குதிரையையும்‌ துப்பாக்கியை 
யும்‌ வாங்கிக்கொண்டு சேனையில்‌ சேர்ந்தனர்‌. சிலர்‌ தங்கள்‌ 
கால்‌ நடைகளையும்‌ எவ்வளவு தூக்கிச்‌ செல்ல முடியுமோ 
அவ்வளவு சாமான்களையும்‌ தூக்கிக்கொண்டு பாது 
காப்பான இடங்களைத்‌ தேடிச்‌ சென்று மறைந்து 
கொள்ள ஆரம்பித்தனர்‌. ஒரு சிலர்‌ எதிரிகளை 
எதிர்த்துப்‌ போரிட ஆயுதங்களைச்‌ சேகரித்தனர்‌. 
மேலெழுந்த வாரியாகப்‌ பார்ப்பவர்களுக்குத்‌ தலைக்கனம்‌ 
மிகுந்த ஒழுங்கற்ற கூட்டம்‌ போலத்‌ தோன்றினாலும்‌ 
உள்ளே போராட்டத்‌ இற்குரிய மனப்போக்கும்‌ கட்டுப்‌ 


76 காராஸ்‌: 


பாடும்‌ மிகுந்த ஒரு பயங்கரமான போர்‌ வெறிகொண்ட 
இந்தச்‌ சபோரோஷியர்களைப்‌ பற்றி அவாகள்‌ நன்கு 
அறிந்தவர்கள்‌. ஆகவே இந்தச்‌ சக்தி வாய்ந்த வெறியர்‌ 
களை எதிர்த்துப்‌ போரிட முடியாது என்று பயந்து ஓடிய: 
வர்கள்‌ தான்‌ அதிகம்‌. 


குதிரைகள்‌ மேல்‌ அதிகமான சுமையை ஏற்றி அவை 
களுக்குத்‌ தொல்லை கொடுக்காமல்‌, அந்தக கோஸக 
வீரர்கள்‌ நடந்தே வந்தனர்‌. ஒருவர்‌ கூடக்‌ குடிப்பதே. 
இலலை. அந்தப்‌ பக்கங்களில்‌ மனித சஞ்சாரமற்ற காடு 
கள்‌ மிகவும்‌ அதிகம்‌. இந்த வீரர்களின்‌ அணிவகுப்பு, 
பகற்‌ பொழுதை அதைப்‌ போன்ற காடுகளில்‌ கழித்து: 
விட்டு, இரவில்‌ மட்டும்‌ நடந்து முன்னேறியது. எதிரி 
களின்‌ படை பலம்‌ பற்றிய விவரம்‌ அறிந்து வர, 
குங்களுக்கு முன்னே உளவாளிகளையும்‌ ஒற்றர்களையும்‌ 
அனுப்பி வைத்தார்கள்‌. இக்தச்‌ சபோரோஷிய சேனை, 
எதிரிகள்‌ கொஞ்சம்கூட எதிர்பாராத பிரதேசங்களில்‌ 
படையெடுத்து அங்கே பெரும்‌ மரண தாண்டவத்தை. 
நடத்திவிடும்‌. கிராமங்களுக்குத்‌ தீவைத்து, அங்கிருக்கும்‌ 
குதிரைகளையும்‌ ஆடு மாடுகளையும்‌ விரட்டி விடுவார்கள்‌. 
இல்லாவிட்டால்‌ அந்த இடத்திலேயே வெட்டி வீழ்த்தி 
விடுவார்கள்‌. அதைப்‌ போராட்டம்‌ என்று சொல்வதை 
விட பயங்கரமான இரத்த வெறியாகளின்‌ விருந்தெனறே: 
சொல்லவேண்டும்‌. பாதி மிருகப்‌ பிராயமுள்ள அந்தப்‌ 
பயங்கர நாட்களில்‌, இந்தச்‌ சபோரோஷியர்கள்‌ காலடி. 
வைத்துத்‌ திரும்பிய இடங்களைப்‌ பார்த்தால--பயஙகர 
மான அகரமங்களைப்‌ பார்த்தால்‌-— மயிர்ச்கூச்செறியும்‌. 
இதைப்‌ போன்ற சம்பவங்கள்‌ அந்தக்காலத்தில்‌ சர்வ 
சரதாரணம்‌! குழந்தைகளைக்‌ கொன்று குவிப்பார்கள்‌. 
பெண்களின்‌ மார்பகங்களை அறுத்தெறிவார்கள்‌. சிலரைக்‌. 
கால்களிலிருந்து தலைவரை தோலை உரித்துவிட்டு, அதன்‌ 
பிறகு விடுதலை செய்வார்கள்‌. இதைப்‌ போன்ற மிருகத்‌ 
கனமான முறையில்தான்‌ அந்தக்‌ கோஸக்குகள்‌ கங்கள்‌ 
ஆத்திரத்தையும்‌ பழியையும்‌ முழுக்க முழுக்கத்‌ தீர்த்துக்‌. 
கொள்வார்கள்‌. 


பல்பா 79 


இவர்கள்‌ வருவதை அறிந்த ஒரு மத ஸ்தா: பன தீதின 
தலைமை பிஷப்‌, இரண்டு பாதிரிகளை அனுப்பி, அந்தக்‌ 
கோஸக்குகள்‌ மிகவும்‌ ஒழுங்கீனமாக நடந்துகொள்வ 
தாகவும்‌ அரசருடன்‌ கேசப்பான்மையுடன்‌ மற்ற 
கோஸககுகள்‌ இருக்கும்போது, அந்த அரசனுக்கு விரோத 
மாக இந்த அக்ரமங்களைச்‌ செய்வது சரியில்லை என்‌ இம்‌, 
சாதாரண ஒழுங்குக்குமீ புறம்பான செய்கை என்றும்‌ 
சொல்லும்படி அனுப்பினார்‌. 


அந்தப்‌ பாதிரிகள்‌ சொல்வதைக்‌ கேட்ட அந்தக்‌ 
கோஷிவோய்‌ “நீங்கள்‌ அந்தப்‌ பிஷப்பிடம்‌ சென்று, என்‌ 
சார்பாகவும்‌, இந்தச்‌ சபோரோஷியர்கள்‌ சார்பாகவும்‌, 
அவர்கள்‌ எங்களைக்‌ கண்டு பயப்படத்‌ தேவையில்லை 
என்றும்‌ ஈாங்கள்‌ எங்களுடைய ௬ங்கானுக்கு நெருப்பு 
அவசியமான தால்‌ இவைக்கிறோம்‌ என்றும்‌ சொல்லுங்கள்‌" 
என்று சொலலி அனுப்பினான்‌. 


அதன்‌ பிறகு சிறிது நேரத்திற கெல்லாம்‌ அதத 
மகோன்னதமான மதஸ்தாபன த்தின்‌ கட்டிடம்‌ நெருப்புக்‌ 
கிரையாகி அதன்‌ ஜன்னல்கள்‌, a படரும்‌ செந்த 
நாக்குகளின்‌ அனற பிழம்பில்‌ பொசுங்கிச்‌ சினனாபின்ன 
மாகியது. 


ஓரளவுக்குப்‌ பாதுகாப்பளிக்கக கூடிய ராணுவம்‌ 
இருக்கும்‌. ககரங்களை த்தேடிப்‌ பாதிரிகளும்‌, பெண்களும்‌, 
யூதர்களும்‌ அகதிகளாய்ச்‌ சென்று அங்கு கஞ்சம்‌ புகுந்த 
னர்‌. சில சமயங்களில்‌, சர்க்கார்‌ நீண்ட நாட்களுக்குப்‌ 
பிறகு சிலதுருப்புகளை அனுப்பும்‌. ஆனால்‌ இந்தத்‌ துருப்பு 
களின்‌ வீரர்கள்‌ இந்தச்‌ சபோரோஷியர்களைக கண்ட 
உடன்‌ அலறிப்‌ புடைத்துக்‌ கொண்டு, பயத்துடன்‌ அவர்‌ 
களைக கண்டு போரிட்ட முதற்களத்திலேயே தலைகால்‌ 
தெரியாமல்‌ ஓடிவிடுவார்கள்‌. அனால்‌ இந்தச்‌ சமயத்தில்‌ 
வேறு பல போர்களில்‌ தங்கள்‌ வீரத்தைக்காட்டி விருது 
கள்‌ பெற்ற அரசனின்‌ காப்டன்கள்‌ பலர்‌ கூடி இந்தச்‌ 
சபோரோஷியர்களை எதிர்க்கக்‌ இட்டமிட்டனர்‌. 


திருடுதல்‌, கொள்ளையடித்தல்‌, பலமற்ற ௭ திரிக 
ஞடன்‌ போராடுதல்‌ போன்ற செயல்களை விரும்பாத 


80 தாராஸ்‌ 


இளம்‌ கோஸக்குகள்‌ தங்களுடைய வீர திரங்களைத்‌ தங்‌ 
கள்‌ பெரியோர்களுக்குக்‌ காட்ட இந்தச்‌ சந்தர்ப்பத்தை 
மிகவும்‌ விரும்பி வரவேற்றனர்‌. இவர்கள்‌ தனிப்பட்ட 
முறையில்‌ பெருமையோடு அட்டகாசமான ஆடையணிக 
ஞடன, வேகமாகப்‌ பாய்ந்தோடும்‌ தங்கள்‌ குதிரைகளில்‌, 
தங்கள்‌ தொப்பிகளின்‌ ஜாலராக்கள்‌ காற்றில்‌ பறக்க 
ஓடிவரும்‌ போலந்து வீரர்களை மடக்கிப்‌ போராட ஆரம்‌ 
பித்தனர்‌. அந்த வாலிப கோஸக்குகளுக்கு யுத்தக்‌ கலை 
யைக்‌ கற்பது ஏதோ விளையாட்டுப்‌ போலத்‌ தோன்‌ றி 
யது. அவர்கள்‌ ஏற்கனவே, பல குதிரைகளை அலங்கரிக்‌ 
கும்‌ அணிகளையும்‌ பலவிதமான வேலைப்பாகெள்‌ மிகுந்து 
வாட்களையும்‌ கைப்பற்றி இருந்தனர்‌. ஓரே மாதத்திற்‌ 
குள்‌ இந்தச்‌ சின்னஞ்‌ சிறு வீரர்கள்‌ ஆண்மையின்‌ எல்லை 
யைத்‌ சாண்டி முழு மனிதர்களா விட்டனர்‌. வாலிபத்‌ 
தின மென்மை படர்ந்திருந்த அவர்கள்‌ முகங்களில்‌ இப்‌ 
போது முழுபலத்தின்‌ சக்தியும்‌ தேஜசும்‌ தேங்கி இருக்‌ 
தீது. போரின்‌ முன்னணியிலேயே தன்‌ இரு பிள்ளை 
களும்‌ முன்‌ சென்று சாதிக்கும்‌ இரச்‌ செயல்களைக்‌ கண்டு 
புல்பா மிகவும்‌ சந்தோஷப்பட்டான்‌. போரின்‌ பயங்கரப்‌ 
பாதையிலே முன்னேறி, அதன்‌ கரடு முரடான உச்சியை 
எட்டிப்‌ பிடித்து விடுவதற்கே பிறந்தவன்‌ போலத்‌ 
தோன்றினான்‌ ஓஸ்டாப்‌. இருபது இருபத்திரெண்டே 
வயதுள்ள அவனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட திறமை 
யுடனும்‌, மிகவும்‌ அமைதியுடனும்‌ தன்‌ முன்னுள்ள பயங்‌ 
கரத்தை நிறுத்து நிறை பார்த்து அதற்குத்‌ தகுந்த முறை 
யில்‌ தன்னுடைய தந்திரங்களைப்‌ பிரயோடப்பான்‌. 
அப்படிச்‌ செய்யும்போது, அவன்‌ சிறிதுகூடத்‌ தயக்கமோ, 
அச்சமோ காட்டுவதில்லை. எல்லா முயற்சிகளிலும்‌ 
அவன்‌ தனக்குப்‌ பெருமையையே தேடிக்‌ கொண்டான்‌. 
அவனுடைய ஓவ்வொரு செயலிலும்‌, இப்போது, பழக்க 
மிகுந்த ஒரு வீரனின்‌ சாயலையும்‌, வருங்காலத்‌ தில்‌ தலைமை 
வகிக்கத்தகுந்த இறமையையும்‌ இப்போதே வெளிப்‌ 
படுத்தினான்‌. அவன்‌ உடலெங்கும்‌ வீரத்தின்‌ கூச்ச 
அனலாகக காய்ந்தது. அவனுடைய வீரச்‌ செயல்களால்‌ 
அவனுடைய பண்பு முதிர்ந்து பெரு வீரனாகக்‌ காட்டி 
அளித்தான்‌. 


பல்பா 87 


புல்பா இவனது செயல்களைக்‌ கண்டு புளகாங்கிதத்‌ 
தோடு “இவன்‌ ஒரு நல்ல கர்னலாக மிளிறுவான்‌, என்‌, 
இவனுடைய தலைவனையே இவன்‌ வென்று விடுவான்‌”' 
என்று சொல்லிக்‌ கொண்டான்‌. 


குண்டுகளின்‌ ரீங்காரமும்‌ வாட்களின்‌ இசையும்‌ 
அன்‌ றியை அப்படியே மயக்கிவிட்டன. தன்னுடைய 
சக்‌ இயையும்‌, எ திரியின்‌ சக்தியையும்‌, அளவெடுத்துக 
கணக்கிட்டு சடை போட்டுச்‌ சிநதிப்ப தன்பதைப்‌ 
பற்றியே அறியாதவன்‌. அவன தன்னுடைய உள்ளத்‌ 
தில்‌ தோன்றி இருக்கின்ற போர்‌ வெறியின்‌ சுழற்சியில்‌ 
இக்க இருக்கதான்‌. ஒருவனுடைய சிந்தனை அனலாக, 
அவன்‌ கண்‌ முன்னே, எல்லாமே சுழலும்போது-- தலைகள்‌ 
பறக்கும்போது-குதிரைகள்‌ வெட்டுண்டு சரிந்து விழ, 
அவன தலைபோகும்‌ வேகத்தில, படைககுள்ளே புகுந்து 
தன்மேல்‌ விழும்‌ வெட்டுக்‌ காயங்களைப்‌ பொருட்படுத்தா 
மல்‌, இடது புறமும்‌ வலது புறமும்‌ வெட்டிச்‌ சாய்த்துக்‌ 
கொண்டே முன்னேறுகின்றபோது ஏற்படும்‌ ஒருவித 
வெறியில்‌ தன்னை மறந்து போரிட ஆரம்பித்தான்‌. முன்‌ 
யோசனையுள்ள பழைய வீரர்கள்‌ எவரும்‌ முன்னேற 
அஞ்சும்‌ சந்தர்ப்பங்களில கூட அன்றி சிறிதும்‌ யோக 
காமல்‌ மூர்த்தண்யமாக எதிர்த்துப்‌ போரிடுவான்‌. இப்படி 
இவன்‌ போரிடுவதைக்‌ கண்டவர்‌ எல்லோரும்‌ மெச்சி 
னார்கள்‌. போர்க்களங்களிலேயே தங்கள்‌ வாழ்வை யெல்‌ 
லாம்‌ செலவழித்த பல பழம்‌ பெரும்‌ வீரர்கள்‌ கூட இவ 
னுடைய மூர்க்கத்தனமான போராட்ட வெறியைக்‌ கண்டு 
வியந்தனர்‌. புல்பா கூடத்‌ தன்‌ மகனின்‌ தீரச்‌ செயலைக்‌ 
கண்டு பாராட்டினான்‌. “ஆண்டவன்‌ அவனைக்‌ காப்பாற்ற 
வேண்டும்‌. ஒஸ்டாப்பைப்போல இவன்‌ போராடாவிட்டா 
லும்‌ இவனும்‌ ஒரு ஈல்ல வீரன்தான்‌” என்று தனக்குத்‌ 
தானே வியந்து பாராட்டினான்‌. 


இவர்களுடைய பட்டாளம்‌, கேரே டுப்னோ என்ற 
நகரின்‌ மேல படையெடுக்க முடிவு செய்தது. அந்த 
நகரத்தில்‌ பொக்கிஷங்கள்‌ நிறைய இருப்பதாகவும்‌ அந்த 
தகரவாசிகளில்‌ பலா மிகுந்த செல்வந்தர்க ளென்றும்‌ 
இவர்களுக்கு வதந்தி மூலம்‌ தெரிய வந்தது. அகவே 


98 தாராஸ்‌ 


இந்தச்‌ சபோரோஷியப்‌ படை. நேரே அர்நகரை நோக்கி 
முனனேறிறறு. ஒன்‌ றரை நாளில்‌ அவர்கள்‌ அந்த நகரை 
அடைந்தனர்‌. ஆனால்‌ அந்த நகர வாசிகள்‌, இவர்களை 
எதிர்த்துப்‌ போராடிக்‌ கடைசிவரை அவர்களுக்குப்‌ பணிவ 
தில்லை என்ற தீவிரமான முடிவுக்கு வந்திருந்தனர்‌. 
போராடியே வீதிகளிலும்‌ திறந்த வெளிகளிலும்‌ வீட்டு 
வாசல்களிலும்‌ செத்தாலும்‌ சாகலாமே தவிர, எதிரிகளை 
வீட்டுக்குள்ளே எந்தக்‌ காரணம்‌ பற்றியும்‌, அுழையவிடக்‌ 
கூடாது என்று திடமாக இருந்தனர்‌. நகரைச்‌ சுற்றி 
வெறும்‌ மண்ணுலான ஒரு கொத்தளம்‌ இருந்தது. இந்தக்‌ 
கொத்தளம்‌ தாழ்ந்திருக்கும்‌ இடங்களில்‌ ஒரு கற்‌ சுவரோ 
அல்லது ஒரு வீடோ அதற்குப்‌ பதிலாகக்‌ கட்டப்பட 
டிருக்தன. நகரத்தைக்‌ காப்பாற்றும்‌ பொறுப்பை நன 
குணா௩ திருந்தார்கள்‌ . அந்தக்‌ கொத்தள த்தை எதிர்த்துப்‌ 
போராட ஆரம்பித்தனர்‌. ஆனால்‌ கொத்தளத்தின்‌ 
மேலிருந்து குண்டு மாரி பொழிந்தது. நகர வாசிகள்‌ இந்த 
முறை ஒரு தீர்மானத்திற்கு வந்து விட்டவர்கள்‌ போலத்‌ 
துணிச்சலுடன்‌ காரியத்திலிறங்கி விட்டனர்‌. கொத்‌ 
தளத்தின்‌ மேலிருந்து கொண்டு அவர்கள்‌ தங்கள்‌ நகரைக்‌ 
காப்பாற்ற அவர்களாலான ” உதவியைச்‌ செய்தனர்‌. 
அவர்கள்‌ முகங்களிலே தெரிந்த ஆத்திரம்‌ அவர்கள்‌ எப்‌ 
படியும்‌ இந்தப்‌ படையெடுப்பை முறியடிக்க வேண்டும்‌ 
என்ற ஆர்வத்தைக்‌ காட்டியது. அந்த நகரத்துப்‌ பெண்‌ 
களும்‌ சும்மா இருக்சக விரும்பவில்லை. அவர்களும்‌ கொத்த 
ளத்தின்‌ மீதிருந்து கொண்டு கைகளுக்குக்‌ கிடைக்கும்‌ 
எல்லாவற்றையும்‌ அந்தச்‌ சபோரோஷியர்கள்‌ மீது வீசி 
எறிந்தனர்‌. காலிப்‌ பீப்பாய்கள்‌, கற்கள்‌, கொதிக்கும்‌ 
தண்ணீர்‌, மூட்டை மூட்டையாய்‌ மணல்‌ இவைகளை 
வீசினர்‌. சபோரோஷியர்கள்‌ இதனால மேலும்‌ முன்னேற 
முடியாமல்‌ தவித்தனர்‌. கொத்தளங்களை முற்றுகை 
யிட்டுப்‌ படையெடுப்பதென்பது அவர்களுக்குப்‌ பிடிக்காத 
யுத்த பத்தித்‌ அவர்களுக்கு அதில்‌ போதிய பயிற்சியும்‌ 
இல்லை 


ஆகவே அவர்களுடைய தலைவன்‌ படையை வாபஸ்‌ 
வாங்கும்படி உத்திரவிடடான. “பரவாயில்லை சகோதர 


வுலபர 03 


கனவான்களே, நாம்‌ இப்போது பின்‌ வாங்குவோம்‌. 
ஆனால்‌ அந்த கரத்‌ திலிருக்கும்‌ எவனையாவது நான 
வெளியே விட்டால்‌, நான ஒரு கிருஸ்‌ தவனிலலை. நான ஒரு 
நாஸ்திக தார்த்தாரியன்‌ ஆவேன்‌! அடத நாய்கள்‌ உள 
ளேயே பசியால்‌ வாடிச்‌ சாகட்டும்‌'* என்றுன்‌. 


அந்தப்‌ படை பின்வாங்கி அந்த நகரைச்‌ சுற்றி 
வளைத்துக்‌ கொண்டது. வேறு ஒன்றும்‌ செய்ய இயலா 
மல்‌ போகவே அக்கம்‌ பக்கங்களி லுள்ள பிரதேசங்களைக 
கொள்ளையடித்துச்‌ ரூ றயாடியது. கிராமங்களை க 
கொள்ளையடித்துத்‌ தீ வைத்தது. வயல்களில்‌ பூத்துக 
குலுங்கும்‌ கதிர்களை அழித்தது. மேலும்‌ அடந்த வருஷம்‌ 
பிற வருஷங்களைவிட அமோகமாக௪௫ செழித்து வளர்க 
திருந்தது. கோதுமைப்‌ பயிரின்‌ கதிர்கள்‌, முற்றித்‌ தலை 
சாய்ந்து விவசாயிகளின்‌ உழைப்பிற்குப்‌ பரிசேபோலக 
காற்றில்‌ ஆடி க்கொண் டிருந்தன. அவற்றைக்கூட இந்தப்‌ 
படையினர்‌, தங்கள்‌ குதிரைகளை விட்டு மேய வைத்தனர்‌; 
அந்த ஈகரவாசிகள்‌ தங்களின்‌ உணவுக்கு மூலாதாரமான 
பயிர்கள்‌ அழிக்கப்படுவதை அச்சத்தோடு பார்த்துக்‌ 
கொண்டிருந்தனர்‌. பிறகு” தங்கள்‌ வண்டிகளை இரண்டு 
வளையங்களாகப்‌ பிரித்து ௮ந்த நகரைச்‌ சுற்றி நிறுத்தி 
விட்டு, தங்கள்‌ குரன்களைப்போல அமைத்து, அமைதி 
யாகத்‌ தங்கள்‌ சங்கான் களை வாயில்‌ வைத்துக்‌ கொண்டு 
அந்தக்‌ கொத்தளத்தைக்‌ கவனித்தபடியே இருந்தனர்‌. 
நேரத்தைக்‌ கழிக்க, தங்களுக்குள்‌, ஆயுதங்களைப்‌ பிற 
பொருள் களுக்குப்‌ பரிவர்த்தனை செய்வதும்‌, தத்தி விளை 
யாடிப்‌ பொழுதைப்‌ போக்குவதும்‌, ஆத்திரத்தோடு அந்த 
நகரத்தையே கவனித்துக்‌ கொண்டிருப்பதுமாக இருந்தனர்‌. 
இரவு வேளைகளில்‌ காவற்‌ படையினருக்கு உதவியாகப்‌ 
பெரிய திப்‌ பந்தங்களை ஏற்றி வைத்தனர்‌. ஓவ்வொரு 
குரனிலும்‌ பெரிய பெரிய பித்தளைப்‌ பாத்திரங்களில்‌, 
சமையற்காரர்கள்‌ கஞ்சி காய்ச்ச கொண்டிர௫க்கனர்‌. 
படைக்‌ காவற்காரர்கள்‌ இரவு முழுவதும்‌ ஏரியும்‌ இக 
குண்டங்கள்‌ அருகே விழிப்போடு நின றிருந்தனர்‌. 

ஆனால்‌ இந்தச்‌ சபோரோஷியர்களுக்குப்‌ பல நாட்க 
ளாக வேலை எதுவுமில்லாமல்‌, சோம்பித்‌ திரிக்ததாலும்‌, 


௦4 தாராஸ்‌ 


யுத்தம்‌ இல்லாததா லும்‌, அதே சமயம்‌ குடிப்பதும்‌ இல்லா 
மல்போகவே எரிச்சலாக இருந்தது. அவர்களுடைய தலை 
வன்‌ மது ரேஷனை இரட்டிப்பாக்கனான்‌. யுத்தம்‌ இல்லாமல்‌ 
இருக்கும்போது இதைப்போல மதுவைச்சற்று அதிகமாகக்‌ 
கொடுப்பது வழக்கம்‌. ஆனால்‌ இதைப்போன்ற சோம்ப 
லான வாழ்வு இளம்‌ வீரர்களுக்கு ஓத்துப்போகவில்லை. 
குறிப்பாகப்‌ புலபாவின்‌ பிள்ளைகளுக்குப்‌ பிடிக்கவே 
இல்லை. ஆன்றிக்கு இந்த வாழ்க்கை கட்டோடு பிடிக்க 
வில்லை. 

புல்பா இதைக்‌ கண்டு, “நம்மைப்போன்ற கோஸக்கு 
கள்‌ எல்லாவற்றையும்‌ பொறுத்துக்கொள்ள வேண்டும்‌. 
இன்னும்‌ நீ படைத்தலைவன்‌ கூட ஆகவில்லையே, இதற்‌ 
குள்‌ இப்படி அவசரப்பட்டால்‌? மேலும்‌, பயங்கரமான 
யுத்தகளத்திலே, உள்ளம்‌ தளராமல்‌ போரிடுபவன்‌ 
தான்‌ வீரன்‌ என்று நினைக்காதே. சும்மா இருக்கும்‌ 
போதும்‌ எந்தவிதமான கஷ்டங்கள்‌ ஏற்பட்டாலும்‌ 
பொறுமையோடு சகித்துககொள்பவனதான்‌ அதைவிடப்‌ 
பெரிய வீரன்‌” என்று கூறினான்‌. 


ஆனால்‌ கொந்தளிக்கும்‌ இளமையும்‌ வயோ கமும்‌ 
எப்போதும்‌ ஒத்துப்போகாதல்லவா? அவர்கள்‌ இருவருமே 
இரண்டு விதப்‌ போககுடையவர்கள்‌. ஒரே விஷயத்தை 
அவர்கள்‌ இருவரும்‌ மாறுபட்ட கண்ணோட்டத்தோடு 
பார்த்தனர்‌. 


இதன்‌ நடுவே, புலபாவின்‌ பட்டாளம்‌ டோங்காக்‌ 
தலைமையில்‌ வந்து இந்தச்‌ சேனையோடு சேர்ந்துகொண் 
டது. அந்தப்‌ பட்டாளத்தோடு, இன்னும்‌ இரண்டு 
சேனையும்‌ ரெஜிமெண்டின்‌ பிற உத்தியோகஸ்தர்களும்‌ 
வந்திருந்தனர்‌. இப்போது மொத்தம்‌ நாலாயிரம்‌ கோஸக்கு 
கள்‌ அங்கு இருந்தனர்‌. இவர்கள்‌ தவிர, யாரும்‌ கூப்‌ 
பிடாமலே, நட்த விஷயத்தைக்‌ கேள்விப்பட்டுத்‌ தாங்க 
ளாகவே பல கோஸக்குகள்‌ வந்து சேர்ந்துவிட்டனர்‌. 


புதிதாக வந்த ரெலிமெண்டின்‌ ஆபீஸர்கள்‌ புல்பா 
-வின்‌ இரண்டு பிள்ளைகளுககும்‌, அவர்களுடைய தாயிட 


யூல்பா ம்‌ 


மிருந்து அவளது ஆசியையும்‌ கீவ்‌ நகரத்திலுள்ள மேஸி 
கோர்ஸ்க்‌ கோவிலிலிருந்து இரண்டு சிலுவைகளையும்‌ 
கொண்டுவந்திருந்தனர்‌. அந்தச்‌ இலுவையை இரு சகோ 
தரர்களும்‌ தங்கள்‌ கழுத்தில்‌ கட்டிக்கொண்டனர்‌. 
இருவருக்கும்‌ தங்களை அறியாமலே தாயிடம்‌ நினைவு 
சென்றது. அந்தத்‌ தாயின்‌ ஆசி என்ன விளைவைத்‌ 
தரும்‌! வருங்காலத்தில்‌ அந்த ஆசிகள்‌ என்னென்ன 
கொண்டுவரப்போகிறது? யுத்தத்தில்‌ எ திரிகளை முறி 
யடித்து, வெறி றியும்‌ நிறைந்த சம்பத்தும்‌ புகழும்‌ புடை 
சூழத்‌ தங்கள்‌ பெருமையைச்‌ சாஸ்வதமாக பண்டுரா 
வாத்தியத்தோடு பாடல்களில்‌ அமைத்துப்‌ பாட, தங்கள்‌ 
தந்தையர்‌ நாட்டுக்குப்‌ போக, இந்த ஆசி பயன்படுமா? 
இல்லை ரங்க ? வருங்காலத்தை யாரால்‌ அறிய முடியும்‌? 
சதுப்பு நிலத்தின்‌ மேலே, இலை யு.திர்காலத்து மேகம்‌ 
படர, அதற்குள்ளே பறவைகள்‌ பல, தங்கள்‌ இறக்கை 
களை அடித்துக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு ஒன்றை 
ஒன்று பாராமல்‌ தங்கள்‌ இறக்கைகளை மட்டும்‌ அடித்துக்‌ 
கொண்டு--இராஜாளி, புறுவைக காணாமலும்‌, பூரு 
இராஜாளியைப்‌ பாராமலும்‌--ஓவ்வொன்றும்‌, மரத்தி 
னின்றும்‌ எவ்வளவு தூரம்‌ போக முடியும்‌ என்று 
அறியாமலே பறந்துகொண்டிருப்பதைப்‌ போல...... 


ஒஸ்டாப்‌ கன்‌ வேலைகளை முடித்துக்கொண்டு தன 
குரனுக்குச சென்றுவிட்டான்‌. ஆன்றியின்‌ உள்ளத்தை 
ஏதோ ஒருவிதத்‌ துன்பச்‌ சுமை அவனை அறியாமலே 
அழுத்திக்கொண்டிருந்தது. கோஸக்குகள்‌ அனைவரும்‌ 
தங்கள்‌ மாலை உணவை முடித்துக்கொண்டனர்‌; மாலை 
மறைந்து, ஐஒலை மாதத்து இரவு ரம்யமாகக்‌ காற்றில்‌ 
தவழ்ந்த து; ஆனால்‌ இந்த இன்பமயமான காட்சியில்‌ 
தன்னை மறந்த ஆன்றி தன்‌ குரனுக்கும்‌ செல்லாமல்‌, 
தூங்குவதையும்‌ மறந்து அங்கேயே நினழறிரும்தான. 
எண்ணித்‌ தொலையாத பலவிதமான நடக கர்கள்‌ 
வானத்தில்‌ மின்னிக்‌ கொண்டிருந்தன. அந்தத்‌ திறந்த 
வெளி எங்கும்‌, வண்டிகள்‌ நிறைந்து காணப்பட்டன. 
எ திரிகளிடமிருந்து கைப்பற்றிய பல வகை உணவு வகை 
களும்‌ பிறவும்‌ அந்த வண்டிகளில்‌ இருந்தன. அந்த 

6 


86 தாராஸ்‌ 


வண்டிகளின்‌ கீழே ஒவ்வொரு தார்ச்‌ சட்டி தொங்கிக்‌ 
கொண்டிருந்தது. அந்த வண்டிகளை ஓட்டிச்‌ சபோரோஷி 
யர்கள்‌ நீட்டி விரித்துப்‌ படுத்துக்கொண்‌ டிருந்தனர்‌. 
அவர்கள்‌ பல விதமாகத்‌ தூங்கிக்கொண்டிருந்தனர்‌. 
சிலர்‌ தங்கள்‌ தலைகளைச்‌ சணல்‌ மூட்டைகள்‌ மீதும்‌, 
சிலர்‌ தங்கள்‌ தொப்பிகள்‌ மீதும்‌, சிலர்‌ தனது தோழன்‌ 
பக்கங்கள்‌ மீதும்‌ சாய்ததுக்கொண்டு தூங்கிக்கொண் 
டிருந்தனர்‌. ஒவ்வொரு கோஸககிடமும்‌ குவிர்கக முடி 
யாத சில சாமான்கள்‌ இருக்கும்‌. அவை திப்பெட்டி, 
குட்டையான பித்தளைப்‌ பூணிட்ட சுங்கான்‌, வாள்‌, 
சுங்கானைச்‌ சுத்தப்படுத்தும்‌ பிரஷ்‌ ஆயெவை தூங்கும்‌ 
போதும்‌ அவர்களுடனேயே அவைகள்‌ இருந்தன. வயலின்‌ 
சரிவுகளிலே இருக்கும்‌ பெரிய மண்‌ குன்றுகள்‌ போல 
வெள்ளை நிறச்‌ சதைப்‌ பிண்டங்கள்‌ போல அந்த வெளி 
எங்கும்‌ தங்கள்‌ கால்களை மடக்கிக்கொண்டு படுத்‌ திருநீ 
தனர்‌. அந்தப்‌ பிரதேசமெங்கும்‌ தூஙகுகின்‌ றவர்களின 
குரட்டைச்சத்தம்‌ விநோதமான சப்தங்களுடன்‌ ஒலித்‌ 
தன. இந்தச்‌ சப்தத்திற்கு மாறறுப்போல, தங்களைக 
கட்டி. வைத்திருககிறாரகளே என்று ஆத்திரப்படுவது 
போலக குதிரைகள்‌ கனை த்துக்கொண்டிருந்கன. இசன 
நடுவில்‌, ஜூலை மாதத்து இரவு இன்னும்‌ மனோரம்யமாக 
மாறிற்று. தீக்கிரையாகி, இன்னும்‌ அனல்‌ கக்கிக்கொண் 
டிருந்த பக்கத்து ஜிலலாக்களின ஜுவாலை அந்த ஜுலை 
மாதத்து இரவின்‌ அழகிற்கு, ஒருவித பயங்கரமான 
அழகைக்‌ கொடுத்தது. அங்கோரிடத்தில்‌ தீப்பிழம்பு, 
நேரே வானத்தை நோக்கி மெள்ளப்‌ பாய்நீதுகொண் டி. ௬.8 
தது. மற்றொரு இட்த்தில்‌ பற்றி எறிய முடியாத ஒன்‌ றின்‌ 
மேல தீக்கொழுந்துகள்‌ பட்டுத்‌ தெறித்துச்‌ சூராவளி 
யாக மாறிச்‌ சீறிப்‌ பாய்ந்து நடசத்திரங்ககாயே தண்டி 
விடுவது போல்‌ மேலேறிக்கொண்‌ டிருந்தது. அப்படி 
மேலேறிய அக்னியின்‌ துண்டிக்கப்பட்ட தி நாக்குகள்‌ 
வானத்தின்‌ உயரத்திலே சென்று மறைந்துவிட்டன. 
அங்கொரு பயங்கரமான பாதிரி தனது அச்சந்தரும்‌ 
அழகை வெளிக்‌ காட்டுவதுபோல, தியின்‌ ஜுவாலை வீசும்‌ 
போதெல்லாம்‌ தீயினால்‌ பொசுங்கிய கருமை படர்ந்த அந்த 
மாதாகோவில்‌ காட்சியளித்தது. வந்தக்‌ கோவிலின்‌ 


புலபா 07 


தோட்டம்‌ பற்றி எரிந்துகொண்‌ டிருந்தது. புகையினால்‌ 
கவ்வப்பட்ட மரங்களின்‌ அசைவினால்‌ ஏற்படும்‌ சப்தம்‌ 
அங்கு . கேட்டுக்கொண் டிருந்தது. அந்தப்‌ புகை மாறி, 
இப்‌ பிடித்ததும்‌ அந்த மரங்களில்‌ கொத்துக கொத்தாகப்‌ 
பழுத்துத்‌ தொங்கிக்‌ கொண்டிருந்த பழங்களையும்‌ இ 
பற்றிக்கொண்டு, அவைகளுக்கு உகரமான ஒருவித 
மஞ்சள்‌ நிறச்‌ சோபையைத்‌ தந்தது. அங்குமிங்குமாகத்‌ 
தொங்கிக்‌ கொண்டிருந்த மஞ்சளன்நிறப்‌ பழங்களைத்‌ தஙக 
நிறத்திற்கு மாற்றிற்று. இதன்‌ நடுவே, தீப்பற்றி எரியும்‌ 
கட்டிடங்களிலும்‌, மரக்ளெகளிலும்‌ ஒரு யூதனோ 
அல்லது பரிதாபத்துக்குரிய ஒரு பாதிரியோ தீயோடு 
வெந்துகொண் டிருக்கும்‌ கரிய உருவமும்‌ தெரிந்தது. 
இந்தத்‌ திககுண்டத்தின உயரே, மிக உச்சியில்‌ பறக்கும்‌ 
பறவைகளின்‌ சிறு கருகிய உருவம்‌ அக்னிக்‌ கழனியிலே 
கிறு சிலுவைகளைப்போலக காட்சி தந்தன. முற்றுகை 
மிடப்பட்டுள்ள நகரம்‌ ஆழ்ந்த றக்கத்திலிருப்பதுபோலத்‌ 
தோன்றியது. தூரத்தில எரிகின்ற தியின்‌ ஜோதியில்‌ 
அந்த நகரத்து ஸ்தூபிகள்‌, கூரைகள்‌, கட்டைச்‌ சுவர்கள்‌ 
முதலியன அமைதியாக மினு மினுத்துக்கொண் 
டிருந்தன. 


அன்‌ றி கோஸக்குகளின்‌ வண்டிகளை ப்பார்வையிட்டுக்‌ 
கொண்டே நடந்தான்‌. காவற்‌ படையினருக்காக ஏற்றப்‌ 
பட்ட தீ மெள்ள அணைந்துகொண் டிருந்தது. காவற்‌ 
காரர்களே ஆழ்ந்த தூக்கத்திலிருநீதனர்‌. அவர்கள்‌ வயிறு 
புடைக்க அன்று கஞ்சியை, ஒரு உண்மையான கோஸக 
இன்‌ மனம்போன போக்கில்‌ குடித்திருந்தனர்‌. இந்த 
மாதிரியான. அஜாககிரதையைக கண்டு ஆச்சரியப்பட்ட 
ஆன றி “நலல வேளையாக, நமது எதிரி பலசாலி அலல. 
ஆகவே, காம்‌ பயப்படவேண்டிய அவசியம்‌ இல்லை” 
என்று சமாதானப்‌ படுத்‌ திக கொண்டான்‌. கடைசியில்‌ 
ஒரு வழியாக ஒரு வண்டிக்குள்‌ ஏறித்‌ தன்‌ கரங்களைத்‌ 
தலைக்குக்‌ மே வைத்துக்கொண்டு படுத்தான்‌. ஆனால்‌ 
அவனுக்கு அப்போதும்‌ தூக்கம்‌ வரவில்லை. நீண்டநேரம்‌ 
வானத்தையே பார்த்துக்கொண்‌ டிருந்தான்‌. அவன்முன்‌ 
இறந்த வானம்‌ முழுமையும்‌ நன்கு தெரிந்தது. நிர்மல 


06 காராஸ்‌ 


மான சுத்தமான காற்று வீசிக்கொண்‌ டிருந்தது. நட்சத்‌ 
திரக்‌ கூட்டங்கள்‌ வானத்திற்குள்ளே செல்வதற்காக 
அமைத்ததுபோல ஒரு பால்நிறப்‌ பாதையை அமைத்துக்‌ 
கொண்டிருந்தன. அங்கும்‌ ஒரே ஒளிவெள்ளம்‌. ஆன்றி 
சிறிதுநேரம்‌ தூங்குவதும்‌ பிறகு விழித்துக்‌ கொள்வது 
மாக இருந்தான. அவன்‌ கண்களுக்கு முன்னே வானம்‌ 
மறைந்து மறைந்து தோன்றியது. 


இந்தச்‌ சமயத்தில்‌ ஒரு வினோதமான மனித முகம்‌ 
அவன முகத்துக்கெதிரே திடீரென்றுதோன் றியது. தூக்க 
மயக்கத்தில்‌ தோன்றிய ஏதோ கற்பனை உருவம்‌ என்று 
முதலில்‌ நினைத்து அது உடனே மறைந்துவிடும்‌ என்று 
நம்பிக்‌ கொண்டிருந்த ஆன்றியின்‌ விரிந்த கண்களில்‌ 
ஒட்டி. உலர்க்துபோன ஒரு முகம்‌ தன்மேல்‌ கவிழ்ந்து 
கொண்டு தன்‌ கண்களையே கூர்ந்து கவனித்துக்கொண் 
டிருப்பதைக கண்டான்‌. முககாடிட்டுக்கொண்‌ டிருந்த 
தலையிலிருந்து கருத்த நீண்டு கலைந்து தொங்குகின்ற அளக 
பாரமும்‌ சவக்களை படிந்த மங்கீலான முகமும்‌ கண்களில்‌ 
தோன்றிய ஒளியும்‌, நீண்டு அளவெடுத்தாற்போல்‌ 
அமைந்திருந்த முகத்தோற்றமும்‌ நிச்சயம்‌ அது ஒரு 
சிறுத்தையைப்போல்‌ காட்சியளித்தது. தன்னை அறியா 
மலே தன்‌ கைத்‌ துப்பாக்கியைக்‌ கலக்கத்தோடு எடுத்துக்‌ 
கொண்டே “யார்‌ நீ? பேயாக இருந்தால்‌ போய்விடு. 
மனித உருவம்தான்‌ என்றால்‌ உன்னுடைய வேடிக்கைக்குத்‌ 
தவறான நேரத்தைத்‌ தேர்ந்தெடுத்திருக்கிருய்‌. மரியாதை 
யாகப்‌ போய்விடு. இலலாவிட்டால்‌, ஒரு குண்டில்‌ உன்‌ 
னைக்‌ கொன்று வீடுவேன்‌” என்றான்‌. 

இதற்கெல்லாம்‌ பதிலாக அந்த உருவம்‌ தன்னுடைய 
விரலைத்‌ தன்‌உதடுகளின்மேல்‌ வைத்துச்‌ சப்தம்‌ போடாமல்‌ 
இருக்கும்படி வேண்டுவதுபோல ஜாடை காட்டியது. 
அவன தன்‌ கரங்களைத்‌ தாழ்த திக்கொண்டு, அந்த அவி 
போன்‌ ற உருவத்தை இன்னும்‌ கூர்ந்து நோக்கினான்‌. அந்த 
உருவத்தின்‌ நீண்ட கேசம்‌, கழுத்து, பாதிவரை தெரிந்த 
மார்பகங்கள்‌ இவைகளைக்‌ கண்டு அது ஓரு பெண்‌ 
உருவம்‌ என்பதை அறிந்துகொண்டான்‌. ஆனால்‌ அவள்‌ 
இந்தப்‌ பக்கங்களைச்‌ சேர்ந்தவளாகத்‌ தெரியவில்லை. பல 


புல்பா 99 


பபிழநத அவள்‌ முகம்‌ களை இழந்து மங்கலாகத்‌ தோன்றி 
யது. அவளுடைய, உட்குழிந்த கன்னங்களை மீறித்‌ தாடை 
எலும்புகள்‌ வெளியே நீட்டிச்கொண்‌ டிரும்தன. வில்லைப்‌ 
போல்‌ வளைந்திருந்த அவளது புருவங்கள்‌, அவளுடைய 
குறுகிய கண்களுக்கு மேலே அமைந்திருந்தன. அவளை 
எவவளவுக கெவ்வளவு அதிகமாகக்‌ கவனித்தானோ 
அவ்வளவுக்‌ கவ்வளவு எங்கேயோ பார்த்தது போன்ற 
நினைவு ஏற்பட்டது. கடைசியில்‌ அவனால்‌ பொறுக்க 
முடியாமல்‌ '*நீ யார்‌? உன்னை எங்கோ பார்த்துப்‌ பழகியது 
போல எனக்குத்‌ தோன்றுகிறது” என்று கேட்டான்‌. 

“இரண்டு வருடங்களுக்கு முன்‌ கிவ்‌ ஈகரத்தில்‌.”' 

“இரண்டு வருடங்களுக்கு முன்‌...... கீவ்‌ நகரத்‌ 
திலா?...'' என்று அன்றி அந்த வார்த்தைகளையே மறுபடி 
யும்‌ திரும்பச்‌ சொல்லி, தனது கல்லூரி வாழ்வை நினைவு 
படுத்திக கொண்டான்‌. அதற்கு மேல்‌ அவளை அவன்‌ 
அவவளவாகக்‌ கவனிக்க வேண்டிய அவ௫ய.மிருக்கவில்லை. 
உடனே; ஆச்சரியத்தோடு “அந்த வேவோடின்‌ மகளு 
டைய தாது...தாரத்தாரியப்‌ பெண்‌ அல்லவா நீ?” என்று 
கேட்டான்‌. 


“உஷ்‌?” என்று மறுபடியும்‌ அவள்‌ தன்‌ கரங்களைக்‌ 
கோர்த்துக்‌ கொண்டு அவனை மீண்டும்‌ அமைதியாகப்‌ 
பேசும்படி வேண்டிக்‌ கொண்டாள்‌. யாரேனும்‌ கவனிக்‌ 
கிறரார்களா என்று சுற்றுமுற்றும்‌ பார்த்தாள்‌. 


“நீ ஏன்‌ இங்கு வந்தாய்‌--எதற்காக?'' என்று மெல்‌ 
லிய குரலில்‌, அவன்‌ உணர்ச்சி வசப்பட்டு, கேட்டான்‌. 

“உன்னுடைய எஜமானி எங்கே? அவள்‌ உயிரோடு 
சுகமாக இருக்கிறாளா!” என்று கேட்டான்‌. 

“அவள்‌ இங்குதான்‌, இந்த நகரத்தில்‌ இருக்கிறாள்‌.” 

“என்ன இந்த ஈகரத்திலா? அவள்‌ ஏன்‌ இந்த ஈகரத்‌ 


தில்‌ வசிக்க நேர்ந்தது? என்று ஆத்திரத்தில்‌ சற்று உரக்‌ 
கவே கேட்டுவிட்டான்‌. 


90 தாராஸ்‌ 


“சங்கள்‌ எஜமானர்‌ கடந்த ஒன மரை ஆண்டுகளாக 
இந்த டுப்னோ நகரத்திற்கு வேவோடாக இருக்கிறூர்‌. 
அதனால்‌. ... 

“அவளுக்குதீ திருமணம்‌ அகிவிட்டதா? சொல்‌, 
நீ தான்‌ என்ன விநோதமாக இருக்கிறாய்‌! அவள்‌ இட்‌ 
போது எப்படி. இருக்கிறாள்‌?” 


“அவள்‌ இரண்டு நாட்களாகச்‌ சாப்பிடவில்லை.” 
“ஏன்‌, ஏன்‌ சாப்பிடவில்லை?” 


“நகரத்து வாசிகள்‌ யாருமே பல நாட்களாகச்‌ சாப்‌ 
பிட ஒரு துண்டு ரொட்டி கூட இல்லாமல்‌ பட்டினியாகக்‌ 
கிடக்கறொர்கள்‌; மண்ணைத்‌ தவிர வேறு எதுவுமே சாப்பிட 
இடைக்காமலிருக்கிறார்கள்‌.'' 

அன்றி பேச நாவெழாமல்‌ அப்படியே நின்று 
விட்டான்‌. 

“ஏன்‌ எஜமானி உங்களைச்‌ சபோரோஷியர்கள்‌ மத்து 
யிலே நகர சபைக்‌ கட்டிடத்திலிருந்து கண்டு பிடித்தாள்‌. 
அவள்தான்‌ என்னை இங்கு அனுப்பி “நீ போய்‌ அந்தக 
கனவானிடம்‌ என்னைப்பார்க்க வரும்படி கேட்டுக்கொள்‌. 
என்னை மறந்துவிட்டி ருந்தால்‌, ஒரு துண்டு ரொட்டியை 
யாவது என வயோதிகத்‌ தாய்க்காகக்‌ கொடுக்கச்‌ சொல; 
என்னால அவள்‌ இப்படிச்‌ சாவதைப்‌ பார்தீதுக்‌ கொண் 
ரகக முடியவில்லை. அதைவிட, நானே அவளுக்கு முன்‌ 
செத்துவிட்டால்‌ நல்லது; அவரது கால்களைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டு வேண்‌ டிக்கொள்‌. அவருக்கும்‌ ஒரு வயோதி 
கத்‌ தாய்‌. இருக்கிறாள்‌, அவளுக்காகவாவது ஒரு துண்டு 
ரொட்டியைத்‌ தரச்‌ சொல்‌” என்று சொல்லி அனுப்‌ 
பினாள்‌'' என்றாள்‌. 

இதைக்‌ கேட்ட அவன உள்ளத்திலே பலவிதமான 
உணர்ச்சிகள்‌ போட்டி போட்டுக்‌ கொண்டு கொட்‌ 
தளித்தன. 

“நீ எப்படி இங்கு வந்தாய்‌, எப்படி இந்த இடத்தைக்‌ 
கண்டுபிடித்தாய்‌?'' 


புல்பா 91 


“சுரங்க வரி மூலம்‌ வந்தேன்‌ 

“அப்படி ஒரு சுரங்க வழி இருக்கிறதா!” 
“இருக்கிறது” 

“எங்கே?” 

“என்னைக்‌ காட்டிக்‌ கொடுக்க மாட்டீர்களே! 


“என்னுடைய புனிதமான சிலுவையின்‌ மேல்‌ 
அணை!” 
“அதோ அங்கே தெரிகிறதே அந்தப்‌ பள்ளத்தருகே 
சென்றால்‌ ஒரு சிறு ஓடை இருக்கும்‌; அதில்‌ வளர்ட்திருக்‌ 
கும்‌ புதரிடையே அது இருக்கறது.” 


“அந்தப்‌ பாதை நேரே, நகரத்திற்குள்‌ கொண்டு 
போய்‌ விடுமா?” 


“அது நேரே, நகரத்து மாதாகோவிலுக்குள்‌ சென்று 
விடும்‌. 


“அப்படி. யென்றால்‌, நாம்‌ உடனே போகலாம்‌ வா?” 


“அனால்‌ கிருஸ்துவின்‌ பேராலும்‌ புனித மேரியின்‌ 
பேராலும்‌ கேட்கறேன்‌, முதலில்‌ ஒரு துண்டு ரொட்டி 
கொடுத்துதவுங்கள்‌ .” 


“நல்லது, உனக்கு வேண்டிய மட்டும்‌ கிடைக்கும்‌. 
நீ இங்கேயே நின றிரு; அதைவிட நீ இநத வண்‌ டி.க்குள்‌ 
ஏறி யார்‌ கண்ணிலும்‌ படாமல்‌ படுத்துக்‌ கொள்‌-- 
உன்னை யாரும்‌ பார்க்கமாட்டார்கள்‌; எல்லோரும்‌ தூங்கு 
கிறார்கள்‌; நான்‌ சீக்ரெமே வந்துவிடுவேன்‌.” 


அவன்‌ உடனே தன்னுடைய குரனை அடைந்து 
உணவுப்‌ பண்டங்கள்‌ இருக்கும்‌ இடத்திற்குச்‌ சென்றான்‌. 
அவன உள்ளம்‌ அச்சத்தால்‌ வேகமாக அடித்துக்‌. கொண்‌ 
டது. அவனுடைய பழையகால நினைவுகள்‌ எல்லாம்‌ 
இந்த முரட்டு வாழ்க்கையின்‌ விளைவால்‌ கீழே தள்ளப்‌ 
பட்ட நினைவுகள்‌ இப்போது மற்றைய நினைவுகளைத்‌ 
குள்ளிவிட்டு மேலெழுநதன. 


92 தாராஸ்‌ 


மறுபடியும்‌, கருங்கடலின்‌ ஆழத்திலிருந்து வெளி 
வருவது போல அந்தக்‌ கர்வமுள்ள பெண்‌ அவன முன 
காட்சி அளித்தாள்‌. அவன கண்களுக்கு முன்னே அந 
தப்‌ பெண்ணின்‌ வனப்பு மிகுந்த கரங்கள்‌; அவளுடைய 
கண்கள்‌; சிரிக்கின்ற உதடுகள்‌; அவள்‌ மார்பகங்கள்‌ 
மீது படர்ந்து இட க்கும்‌ கருமையான அடாத்தி நிறைந்த 
கூந்தலின்‌ சுருள்கள்‌ ; அவளுடைய கன்னிப்‌ பருவத்‌ தின 
அழகெல்லாம்பொங்க அளவெடுத்து அமைந்திருக்கும்‌ அங்‌ 
கங்களின அடி அடிப்பு மறுபடியும்‌ காட்சி தந்தன. இக்‌ 
தக காட்சிகள்‌ அவன்‌ மன திலிருந்து இத்தனை நாட்களாக 
மறைந்திருககவிலலை. அந்த இடத்தை இதை விட சக்தி 
வாய்க்த உணர்ச்சிகள்‌ ஆக்ரமித்துக்‌ கொண்டிருந்தன. 
எத்தனையோ இரவுகள்‌ இந்த நினைவுகள்‌ அந்த இளம்‌ 
கோஸககின்‌ உள்ளத்தை, மலரச்‌ செய்ததுண்டு. பல 
இரவுகள்‌ திடீரென்று விழித்தெழுந்து ஏனெனறே கெரி 
யாமல்‌ மறுபடியும்‌ உறக்கம்‌ வராமல்‌ தவித்‌ இருக்கிருன்‌. 


அவன்‌ நடந்து கொண்டிருக்கும்போதே அவன்‌ உள்‌ 
ளம்‌ இன்னும்‌ வேகமாக அடித்துக்‌ கொண்டது. அவ 
ளைப்‌ பார்க்கப்‌ போகிறோம்‌ என்ற நினைவே அவன்‌ முழங்‌ 
காலகளை நடுங்க வைத்தது. அவன்‌ வண்டிகளருகே 
வநது சேர்ந்ததும்‌, எதற்காக அங்கு வந்தோம்‌ என்‌ 
பதையே மறந்துவிட்டான்‌. சிறிது நேரம்‌ ஓன்றும்‌ புரி, 
யாமல்‌, தன்‌ புருவங்களை விரல்களினால்‌ சொறிந்துகொண் 
டருநதான. திடீரென்று அவள்‌ இக்கேரம்‌ பட்டினியால்‌ 
செத்துக்கொ ண்டி ருப்பாள்‌ என்ற நினைவு உண்டாயெதும்‌ 
அவனுக்குத்‌ தலையிலிருந்து கால்கள்‌ வரை அப்படியே 
நடுக்கம்‌ ஏற்பட்டது. உடனே ஒரு வண்டிக்குள்‌ நுழைந்து 
கருமையான பெரிய பெரிய ரொட்டித்‌ துண்கெனை வாரி 
அடுககினான்‌. உடனே மற்றொரு நினைவும்‌ அவனுக்கு 
ஏற்பட்ட து. இதைப்போன்ற ரொட்டிகள்‌, சாதாரண 
சபோரோஷியர்களின்‌ உடலுக்குச்‌ சரி. ஆனால்‌ அவளைப்‌ 
போன்ற மெல்லிய மிருதுவான உடம்புக்கு இது அவ 
வளவு சரிப்பட்டு வராதே என்று சிறிது நேரம்‌ யோசித்‌ 
தான. அனறு பகல்‌ கோஷிவோய்‌, சமயற்காரர்கள்‌ 
மூன்று வேளைக்கு ஆகக்கூடிய வெள்ளைக்‌ கோதுமையை 


புல்பா 93 


எல்லாம்‌ போட்டு ஒரே வேளைக்குக்‌ கூழ்‌ சமைத்துவிட்ட 
தைக்‌ கண்டு கோபித்துக்‌ கொண்டது அவன்‌ நினைவுக்கு 
வந்தது. ஆகவே நிச்சயம்‌ அங்கே பாத்திரங்களில்‌ இன்‌ 
னும்‌ மிச்சம்‌ இருக்கும்‌ என்று நினைத்துத்‌ தனனுடைய 
குரனின்‌ சமையற்கட்டுக்குள்‌ சென்று பாரத்தான. 
போகும்போதே தன்‌ தந்‌ைத உபயோகிக்கும்‌ கூழ்‌ பாத்‌ 
தரத்தையும்‌ எடுத்துக்‌ கொண்டான்‌. அங்கு பத்துப்‌ பானை 
கள்‌ பிடி.க்கும்‌ இரண்டு பெரிய பித்தளைப்‌ பாத்திரங்களின்‌ 
நடுவே அந்தச்‌ சமையற்காரன்‌ நீட்டிப்‌ பரப்பிக்கொண்டு 
தூங்கிக்‌ கொண்டிருந்தான்‌. அக்தப்‌ பித்தளைப்‌ பாத்திரங 
களின்‌ ழே இன்னும்‌ அனல்‌ சிறிது மங்கிக்கொண்டிருந 
தது. அந்தப்‌ பாத்திரங்களின்‌ உள்ளே எட்டிப்‌ பார்த்த 
ஆன்‌ றி அப்படியே ஸ்தம்பித்துப்‌ போனான்‌. அந்த இரண 
டுமே காலியாகக்‌ கடந்தன. இந்த இரண்டு பாத்திரங 
களையும்‌ காலி செய்வதற்கு, மனித முயற்சிக்கு அப்பாற்‌ 
பட்ட சக்தி இருக்க வேண்டும்‌. மேலும்‌ தனனுடைய 
குரனில்‌ இருப்பவர்கள்‌ மற்றைய குரன்களை விடக்‌ 
குறைந்த தொகையினர்‌; அவன்‌ மற்ற குரன்களின 
பாத்திரங்களைப்‌ போய்ப்‌ பார்த்தான்‌-அங்கேயும்‌ எல்லாம்‌ 
காலியாகக்‌ கிடந்தன. 'சபோரோஷியர்கள்‌ அனைவரும்‌ 
குழந்தைகளைப்‌ போல; கொஞ்சமாக இருந்தால்‌ அவை 
களைச்‌ சாப்பிட்டு விடுவார்கள்‌; அதிகமாக இருந்தால, 
அவர்கள்‌ மிச்சமாக விடுவதே இல்லை' என்ற பழமொழி 
அவனுக்கு அப்போது நினைவுக்கு வந்தது. 


இப்போது என்ன செய்வது? ௮ந்தநகரத்து ரொட்டிக்‌ 
கிடங்கைச்‌ சூரையாடியபோது கைப்பற்றிய கோதுமை 
ரொட்டி அவனுடைய தந்தையின்‌ ரெஜிமெண்டில்தான்‌ 
எங்காவது இருக்க வேண்டும்‌. அவன்‌ நேரே தன்‌ தந்தை 
யின்‌ வண்டிக்கருகே சென்றான்‌. ஆனால்‌ அங்கே அதைக்‌ 
காண முடியவீல்லை. ஓஸ்டாப்‌ அந்தக்கோணி மூட்டை 
யைத்‌ தன்‌ தலையணையாக வைத்துக்கொண்டு அந்தப்‌ பிர 
தேசமே, அதிர்ந்து விழுந்துவிடுவதுபோல்‌ உரத்த சப்தத்‌ 
தில்‌ குரட்டைவிட்டுக்கொண்டி ருந்தான்‌. அன்றி அந்தச்‌ 
சாக்கு மூட்டையைப்‌ பிடித்து இழுத்து ஒரு பக்கமாகக 
குலுக்கினான்‌. ஓஸ்டாப்பின்‌ தலை கீழே தரையில்‌ விழுந்‌ 


94 தாராஸ்‌ 


தது. அவன உடனே எழுந்து உட்கார்ந்துகொண்டு கண்‌ 
ணாத திறக்காமலேயே, தன்‌ உரத்த குரலில்‌, “அவனைப்‌: 
பிடியுங்கள்‌, அந்தப்‌ போலந்து பிசாசைப்‌ பிடியுங்கள்‌; 
அந்தக்‌ குதிரையையும்‌ பிடியுங்கள்‌” என்றுகத்தினான்‌. 

“பேசாமலிரு. இல்லாவிட்டால்‌ கொன்றுவிடுவேன்‌" 
என்று பயத்தால்‌ அந்தச்‌ சாக்கு மூட்டையை ஓங்கிக்‌ 
கொண்டே கூறினான்‌ ஆன்‌ றி. ஆனால அவன்‌ அப்படி 
ஒன்றும்‌ செய்ய வேண்டிய அவசியமே இருக்கவில்லை. ஒஸ்‌: 
டாப்‌ தன்‌ சப்தத்தை உடனே நிறுத்திக்கொண்டு, மறுபடி. 
யம்‌ படுத்துக்கொண்டு குரட்டைவிட்டான்‌. அந்த 
வேகத்தில்‌ புல்கூட வளைந்து கொடுத்தன. ஆன்றி சிறிது 
கேரம்‌ ஜாக்கிரதையாக, ஓஸ்டாப்பின்‌ தூக்கத்தின்‌ உள 
றல்‌ யாரையேனும்‌ எழுப்பிவிட்டதா என்று கவனித்‌. 
தான்‌. அடுத்த குரனில்‌ ஒரு நீண்டு வளர்ந்த தலைமட்டும்‌. 
எழுநீது சுற்று முற்றும்‌ பார்த்துவிட்டு மறுபடியும்‌ ' 
சாய்ந்துவிட்டது. இரண்டு மூன்று நிமிஷம்‌ அங்கேயே. 
தாமதித்து விட்டு அந்தச்‌ சுமையுடன்‌ கிளம்பினான்‌. 
அடதத தார்த்தாரிய மாது மூச்சுவிடக்கூட அஞ கியவ: 
ளாய்ப்‌ பதுங்கிக்கொண்டு அங்கு படுத்திருந்தாள்‌. 

்‌ எழுக்து வா! எல்லோரும்‌ உறங்குகிறார்கள்‌; பயப்‌ 
படாதே) எனனால தூக்க முடியாவிட்டால்‌ இந்தச்‌ சுமை 
களில்‌ ஒன்றை உன்னால்‌ தூக்கிக்கொண்டு வரமுடியுமா?” 
என்று கேட்டுக்கொண்டே, அந்த மூட்டையைத்‌ தன 
கோளின்‌ மேல்‌ சாய்த்துக்கொண்டு, வழியில்‌ மற்றொரு. 
வண்டியிலிரு$து இன்னொரு மூட்டை துனை மாவையும்‌ 
இழுத்துக்கொண்டான்‌. அந்தத்‌ தார்த்தாரிய மாதிடம்‌ 
கொடுப்பதற்காக மற்றொரு பெரிய ரொட்டித்‌ துண்டை 
யும்‌ எடுத்துக்கொண்டு, இந்தப்‌ பாரத்தைத்‌ தாங்கமாட்‌ 
டாதவனாய்க குனிந்தபடியே பயப்படாமல்‌ குரங்குகின்‌ ற. 
சபோரோஷியர்கள்‌ மத்தியிலே நடந்து சென்றான்‌: 

'“ஆன்றி!'”' தன்னைக்‌ கடந்து செல்லும்‌ போது: 
புல்பா குரல்‌ கொடுத்தான்‌. 


அன்‌ றியின்‌ உள்ளத்‌ அழடி.துடிப்பே நின்றுவிட்டது. 
அவன்‌ அப்படியே நின்றுவிட்டான்‌. தலையிலிருட்‌ து. 


புல்பா 95 


கால்கள்‌ வரை அச்சத்தால்‌ உதறலெடுகக, நடுங்குங்‌ குச்‌ 
லில்‌ “என்ன! என்றான்‌. 


“உன்னோடு ஒரு. பெண்‌ இருக்கிறாளே, எனன விஷ 
யம்‌? நான்‌ எழுந்ததும்‌, உன்‌ தோலை உரித்து உனக்கே கறி 
சமைத்துப்‌ போடுகிறேன்‌ இரு. பெண்கள்‌ எப்போதுமே 
நன்மைக்கு உதவி செய்யமாட்டார்கள்‌? என்று சொல்லி 
விட்டுத்‌ தன்‌ தலையைத்‌ தோளின்‌ மீது சாய்த்துக்கொண்டு 
அந்த மங்கிய தார்த்தாரிய மாதின்‌ உருவத்தைக்‌ கவனித்‌ 
தான. 


ஆன்றி அங்கு தன்‌ உயிரையே இழந்துவிட ட வன 
போல நின்றான. தன தந்தையின்‌ முகத்தையே ஏறிட்டுப்‌ 
பார்கக அஞ்சினான்‌. ஆனால, சிறிது கேரம்‌ கழித்துத்‌ கன்‌ 
தந்தையைக்‌ கண்டபோது, கிழட்டு புல்பா தன தலையைத்‌ 
சன்‌ உள்ளங்‌ கைகளால்‌ தாங்கிக்‌ கொண்டு, அய்‌ 
இக்கோண்டிருந்தான்‌. ௮ன்றி சிலுவையின அடையாளத்‌ 
தைப்‌ போட்டுக் கொண்டான்‌. அவனைக கணநேரத்தில்‌ 
ஆட்டுவித்த பயம்‌, இன்னும்‌ வேகமாக அவனை உந்தித்‌ 
தீள்ளியது. அவன்‌ அந்தத்‌ தார்‌ தீதாரிய மாதைத்‌ திரும்பிப்‌ 
பார்த்தான்‌. அவள்‌ தலையிலிருந்து கால்வரை நன்கு இழுத்‌ 
துப்போர்த்திககொண்டிருந்தாள்‌. அந்த மங்கிய ஒளியில்‌ 
அவள்‌ ஒரு கருங்கல்‌ லைபோலக்‌ காணப்பட்டாள்‌. தூரத்‌ 
தில்‌ எ றிந்துகொண்‌ டிருந்த ஜுவாலையின ஒளியில்‌ அவளு 
டைய கண்கள்‌ மட்டும்‌ பிணத்தின்‌ கண்களைப்போல மின்‌ 
னிக்கொண்டிருந்சன. அவளுடைய போர்வையைச்‌ சண்டி 
விட்டுத்‌ திரும்பித்‌ திரும்பிப்‌ பார்த்துக்கொண்டே நடந்‌ 
தான. கடைசியில்‌ அவர்கள்‌ அந்தப்‌ பள்ளத்தை அடைக 
தனர்‌. அங்கே 'ஒரு சிற்றாடை அமைதியாக ஓடிக்‌ 
கொண்டிருந்தது. அதைச்‌ சுற்றிக்‌ காட்டுப்‌ பகர்‌ 6 வள ரந 
திருக்தது. 


அவர்கள்‌ அந்தப்‌ பள்ளத்தை அடைந்த பிறகே, 
சபோரோஷியர்களின்‌ . பார்வையிலிருந்து தப்பித்துக்‌ 
கொண்டார்கள்‌. ஆன் றி திரும்பிப்பார்த்தான்‌. அந்தப்பள்‌ 
ளத்தின்‌ அடிப்பாகத்‌ திலிருந்து பார்ப்பதற்கு அக கரை 
பிக உயரமாகத்‌ தோன்றியது. அதன்‌ உச்சியிலே, அள்‌ 


26 காராஸ்‌ 


உயரத்திற்கு. வளர்௩்திருகத புற்களின்‌ மேலே, வானத்தில்‌, 
அசல்‌ தங்கத்தால்‌ செய்யப்பட்ட அரிவாள்‌ திசை மாறித்‌ 
தொங்கிக்கொண்டிருந்த து. அப்போது வீசிக்கொண் 
டிருந்த இளங்காற்று, பொழுது புலர இன்னும்‌ அதிக 
நேரம்‌ இல்லை எனபதை அவர்களுக்கு எச்சரிக்கை செய்‌ 
வது போலிருந்தது. ஆனால்‌ காகமோ, சேவலோ கூவுவதை 
அவர்கள்‌ கேட்கவிலலை. பல நாட்களாகவே அழிந்து 
போயிருக்கின்ற அந்த நகரத்தில்‌ ஒரு சேவல்‌ கூடக 
கூவுவதை யாரும்கேட்ட தில்லை. அவர்கள்‌ அந்தச்‌ சிற்றோ 
டையை ஒரு சிறிய பலகை மூலம்‌ கடந்து அக கரையை 
அடைக்‌ தனர்‌. அக்‌ கரை இன்னும்‌ அதிக உயரமாக 
அவர்கள்‌ முன்‌ காட்டு தந்தது. அடந்த ககரத்தின பாதுகாப்‌ 
பிற்குடுயற்கையாக அமைந்த அரண போல அந்த இடம்‌ 
இருந்தது. ஏனென்றால்‌ இந்த இடத்தில்‌ கொத்தளம்‌ 
மிகத்‌ தாழ அமைக்கப்பட்டிருந்த து. அதற்குப்‌ பினனே 
எந்தப்‌ படையும்‌ வைக்கப்பட்டிருக்கவில்லை. ஆனால்‌ 
அந்தக கொத்தள த்தை அடுத்து மாதாகோவிலின்‌ கடின 
மான சுவர்‌ அடைந்திருந்தது. இநதக கரையை 
அடுத்த பிரதேசத்தில்‌--செடி.களும்‌, கரைக்கும்‌ 
மேட்டுக்கும்‌ இடைவெளியில்‌ ஆள்‌ உயரத்திற்கு மேல்‌ 
வளர்ந்‌ திருக்கும்‌-பு ற்களும்‌ நிறைந்திருந்தன. அந்த மேட்‌ 
டின்‌ உச்சியில்‌ எப்போதோ நன்றாக வளர்ந்திருந்த 
மிளாறினால்‌ வேயப்பட்ட தோட்டத்தின்‌ பழுதுபட்ட 
வேலி மட்டும்‌ இன்னும்‌ இருந்தது. அதற்கு முனனே, பல 
விதமான காட்செ செடிகளும்‌, கெருஞ்சிமுட்‌ செடிகளும்‌, 
சூரியகாந்திச்‌ செடிகளும்‌, மற்றைய எல்லாச்‌ செடிகளையும்‌ 
முந்‌ திக்கொண்டு தலையை நீட்டின. இந்த இடத்திற்கு 
வந்ததும்‌ அந்தத்‌ தார்த்தாரிய மாது தனது ~ஜோடு 
களைக்‌ கழட்டித்‌ தன்‌ ஆடைகளைச்‌ சற்று ஜாக்கிரதை 
யாகத்‌ தூக்கப்‌ பிடித்துக்கொண்டு நடந்தாள்‌. அந்தச்‌ 
சதுப்பு நிலத்தில்‌ ஜலம்‌ நிறைந்திருந்தது. செழித்து 
வளர்ந்திருந்த புதாகளைக கடந்து அவாகள்‌ சருகுகள்‌ 
நிறைந்த ஒரு இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள்‌. அந்தச்‌ 
சருகுகளை விலக்கியதும்‌, பூமியின்‌ அடியில்‌ ரொட்டி 
அடுப்பு அளவு திறந்திருந்த ஒரு வழி தெரிந்தது. அந்தத்‌ 
தார்த்தாரிய மாது, தலையைக்‌ குனித்து முதலில்‌ உள்ளே 


புல்பா 97 


சென்றாள்‌. அன்றி தன சுமையோடு மிகக்‌ தாழக்குனிந்து 
அந்தத்‌ திறந்த வாயிலுக்குள்‌ நுழைந்தான்‌. உள்ளே 
நுழைந்ததும்‌ அவர்கள்‌ முன்னே ஒரே கும்மிருட்டு. 


6 


ஆன்றி அந்தக்‌ கும்மிருட்டில்‌ தட்டுத்தடுமாறி, தன்‌ 
சுமைகளுடன்‌ அந்தத்‌ தார்த்தாரிய மாதைப்‌ பின்‌ 
தொடர்ந்தான்‌. 

“நாம்‌ சீக்கிரமே, பாதையை அடைந்துவிடுவோம்‌. 
நான்‌ விளக்கை வைத்துவிட்டு வந்த இடத்திற்கு நெருங்‌ 
கிக்கொண்‌ டிருக்கிறோம்‌”” என்று அவள்‌ கூறினாள்‌. 


உண்மையாகவே அந்தச்‌ சுரங்கச்சுவரின்‌ இருட்டைச்‌ 
சிறிது மாற்றி வரவர ஓளி தெரியத்‌ தொடங்கியது. 
அவர்கள்‌ திறந்த வெளிபோன்ற இடத்திற்கு வந்தார்கள்‌. 
அந்த இடம்‌ அதற்கு முன்‌ ஒரு கோவிலாக இருந்திருக்க 
வேண்டும்‌. எனென்றால்‌ சுவருக்கருகில்‌, ஒரு குறுகிய 
மேஜை இடப்பட்டு அந்த இடம்‌ பிரார்த்தனைமேடையைப்‌ 
போல்தோன்றியது. அதற்கு மேலே முற்றிலும்‌ சிதைந்து 
போன கத்தோலிக்க மாதாவின்‌ சிலை ஓன்றும்‌ இருந்தது. 
அந்தச்‌ சிதைந்துபோன சிலைக்கு மங்கியஓளி அளிக்கும்‌ ஒரு 
வெள்ளி விளக்கும்‌ அருகே மாட்டப்பட்டிருந்தது. 
அந்தத்‌ தார்த்தாரிய மாது குனிந்து அங்கு தரையில்‌ 
தான்‌ வைத்திருந்த விளக்கை எடுத்தாள்‌: அந்த விளக்கு 
பித்தளையால்‌ செய்யப்பட்டிருந்தது. உயரமான தண்டு 
டைய அந்த விளக்கோடு, திரியை வெட்டும்‌ கத்திரியும்‌, 
திரியைத்‌ தள்ளுகின்ற பித்தளைக்‌ கம்பிகளும்‌, விளக்கை 
அணைக்கும்‌ கருவியும்‌ ஒரு சங்கிலியில்‌ பிணைக்கப்பட்டுத்‌ 
தொங்கிக்‌ கொண்டிருந்தன. அந்த விளக்கை எடுத்து 
அந்த வெள்ளி விளக்கில்‌ பொருத்தினாள்‌. இப்போது 
கொஞ்சம்‌ அதிகமான பிரகாசம்‌ தென்பட்ட து. அவர்கள்‌ 
இருவரும்‌ ஒருவர்‌ பின்‌ ஒருவராய்‌ நடந்தனர்‌. அந்த விளக்‌ 
கின்‌ பிரகாசத்திலும்‌, இருட்டிலும்‌ அவர்கள்‌ ஒருவர்‌ பின்‌ 
ஒருவராக ஜொரார்டோவின்‌ சித்திரங்களைப்‌ போல 
அசைகந்தனர்‌. 


98 தாராஸ்‌ 


அந்தக்‌ கோஸக்கின்‌ வாலிபத்‌ திரட்சியும்‌ வலிவும்‌ 
அழகும்‌ சதிராடும்‌ முகத்திற்கு மாற்றுப்‌ போல அந்தப்‌ 
பெண்ணின்‌, களை இழக்து வெளுத்துப்போன தோற்றம்‌ 
காட்சி அளித்தது. இப்போது அந்தச்‌ சுரங்கப்‌ பாதை 
சற்று அகலமாக இருந்த து. ஆன்‌, றி சற்று நிமிர்ந்து 
நடக்க ஆரம்‌ புத்‌ தான்‌. அந்தச்‌ சுரங்கப்‌ பாதை 
யின்‌ இரு மருங்கும்‌ தெரிக்த மண்‌ சுவர்கள்‌ கிவ்‌ ஈகரத்துக்‌ 
கல்லறைகளை நினைவுபடுத் தின. அதைப்‌ போலவே இந்தச்‌ 
சுவர்களிலும்‌ ஆழமான மாடங்கள்‌ தோண்டி அதில்‌ சவப்‌ 
பெட்டிகளை நிறுத்தி வைத்திரு5தனர்‌. சில ஆழமான 
மாடங்களில்‌ வெறும்‌ மனித எலும்புக்‌ கூடுகள்‌ காலத்தா 
லும்‌, ஈரத்தாலும்‌ மக்கிப்போய்த்‌ தூள்‌ தூளாகும்‌ நிலைக்கு 
மாறிவிட்டன. முனிவர்கள்‌ உலகத்துப்‌ பயலுக்கும்‌, 
துயரங்களுக்கும்‌, ஆசாபாசங்களுக்கும்‌. ஈடு கொடுக்க 
முடியா தென்ற அச்சத்தோடு இங்கு வந்து தஞ்சம்புகுந்த 
னர்‌ போலும்‌. இன்னும்‌ சில இடங்களில்‌ ஈரம்‌ மிகுந்து 
இவர்களுடைய கால்களில தண்ணீர்‌ நனைத்தது. தன்னோடு 
வந்த வழிகாட்டி அடிக்கடி களைப்பு மிகுதியால்‌ அலுப்‌ 
படைந்து உட்கார்நதுவிட, ஆன்றி அவளுக்காகச்‌ சிறிது 
கேரம்‌ தங்கித்தங்கிவர நேர்ந்தது. பல நாட்கள்‌ பட்டினி 
யாகக்‌ கிடந்த வெறியில்‌ அவள்‌ ஒரு துண்டு சொட்டியைத்‌ 
தன்‌ கும்பியில போட்டடைத்ததும்‌ அவள்‌ வயிற்றில்‌ 
வலி ஏற்பட்டிருக்க வேண்டும்‌. ஆகவே அவள்‌ அடிக்கடி 
பேச்சு மூச்சற்றுச்‌ சிறிது நேரம்‌ அப்படியே அயர்ந்து 
நின்று விடுவாள்‌. 


ஒருவாறாக அவர்கள்‌ இரும்பு வாசலுக்கு முன்னே 
வந்து நின்றனர்‌. “அப்பாடி! ஆண்டவன்‌ காப்பாற்றினார்‌. 
நாம்‌ வந்து சேர்ந்து விட்டோம்‌? என்று தன்‌ பலவீனமான 
குரலில்‌ கூறிவிட்டு அந்தக்‌ கதவைத்‌ தீட்டுவதற்காகத்தன்‌ 
கரங்களை உயர்‌ தீதினாள்‌ அந்தத்‌ தார்த்தாரிய மாது-- 
ஆனால்‌ அவளுக்கு அவவளவு சகதி இ இல்லை. அவளுக்குப்‌ 
பதிலாக அந்தக கதவைப்‌ பலமாகத்‌ தட்டினான்‌. அந்தச்‌ 
சப்தத்தின்‌ ௭ திரொலியிலிருக்து கதவுக்குப்‌ பின்‌ னா ல 
ஏதோ காலியான அறை ஒன்று இருக்க வேண்டும்‌ என்று 
கோன்றியது. அதைத்‌ தொடர்ந்து அந்த எதிரொலியின்‌ 


புலபா 99 


சப்தம்‌ ஏதோ ஒரு வளைவில்‌ பட்டுத்‌ திரும்புவது போல 
மாறிற்று. இன்னும்‌ இரண்டு நிமிஷங்கள்‌ கழித்து, 
சாவிகள்‌ “கல கலென ஒலிக்க யாரோ படிகளி ல்‌ 
இறங்கி வரும்‌ ஓசை கேட்டது. கதவும்‌ திறக்கப்பட்டது. 
இவர்களைச்‌ சந்தித்தவன்‌ ஒரு பாதிரி. அவன அந்தக்‌ 
குறுகிய வாசலில்‌ ஒரு கையில்‌ ஒரு மெழுகு வத்தியும்‌ 
மறு கையில சாவிகளும்‌ வைதீதுக்‌ கொண்டு 
நின்‌ றிருந்தான. ஆன்று இந்தக்‌ கத்தோலிக்கப்‌ பாதிரி 
யைப்‌ பார்த்ததும்‌, தன்னையறியாமலேயே ஒரு கணம்‌ 
திகைத்து நின்றான்‌. கோஸக்குகள்‌ மனத்திலே, வெறுப்‌ 
புக்கும்‌ ஆத்திரத்துக்கும்‌ ஆளாகிய அந்தப்‌ பாதிரிகள்‌, 
கோஸக்குகளால்‌ யூதாகளைக காட்டிலும்‌ கேவலமாக 
கடத்தப்‌ படுகின்‌றவர்கள்‌ அல்லவா? அந்தப்‌ பாரியும்‌ 
சிறிது நேரம்‌ இந்தச்‌ சபோரோஷிய கோஸக்கைக 
கண்டதும்‌ திகைத்து நின்றான்‌. அந்தத்‌ தார்தீதாரிய மாது 
முணுமுணுத்த வார்த்தைகளைக்‌ கேட்டு, அந்தப்‌ பாதிரி 
ஓரளவு திருப்தி யுற்றான்‌., அதன்‌ பிறகு அவர்களை 
உளளே அழைத்துக்‌. கதவை அடைத்துவிட்டு அந்தப்‌ படி 
களைக கடந்து அவர்கள்‌ மேலே செல்லும்வரை உதவி 
பரிர்சான்‌. அவர்கள்‌ அந்தப்‌ படிகளைக்‌ கடந்ததும்‌ ஓரே 
இருள்‌ சூழ்ந்த மாதாகோவிலுள்‌ நழைநக்தனர்‌. பிரார்த்‌ 
தனை மேடை அருகில மெழுகுவத்தி வைக்கும்‌ ஸ்தம்‌ 
பங்கள்‌ அருகே ஒரு பாதிரியார்‌ முழங்காலிட்டு மெல்லிய 
குரலில்‌ தன்‌ பிரார்த்தனையைச்‌ சொல்லிக்கொண் டிருந்‌ 
தார்‌. அவர்‌ அருகில்‌ இரண்டு கோவில பாடகர்கள்‌ 

ஊதாநிற மேலங்கியும்‌ வெள்ளை நிலையங்கியும்‌ தரித்துக்‌ 
கொண்டு கைகளில்‌ தூப கலசங்களை ஏந்திய வண்ணம்‌ 
முழங்காலிட்‌ டமர்ந்திருந்தனர்‌. அந்தப்‌ பாதிரியார்‌ 
தெய்வீக அற்புதம்‌ நிகழவேண்டும்‌ என்று பிரார்த்தனை 
செய்துகொண்‌ டிருந்தார்‌--அந்த நகரம்‌ காப்பாற்றப்பட 
வேண்டுமெனவும்‌, தங்களுடைய சகட்புத்தன்மை மேலும்‌ 
வளர வேண்டுமெனவும்‌, பொறுத்துக்கொள்ளும்‌ சக்தி 
இன்னும்‌ வளரவும்‌, லெளகெ துயரங்களைக்‌ கண்டு, 
வேதனைப்படும்‌ தங்களுடைய கோழைத்தனமும்‌, பலவீன 
மும்‌ ஐயங்களும்‌ நீங்கவேண்டும்‌ எனவும்‌ பிரார்த்தனை 
செய்துகொண் டிருந்தார்‌. பிசாசுகளைப்போல்‌ காட்சி 


100 தாராஸ்‌ 


யளித்த சில பெண்களும்‌ முழங்காலிட்டுத்‌ தங்களுக்கு 
முன்னிருந்த நாற்காலியின்‌ பின்புறத்‌ இனமீதும்‌ கருமை 
படர்ந்திருந்த பெஞ்சுகள்‌ மேலும்‌ வலுவிழந்த தங்கள்‌ 
கரங்களை விரித்துக்கொண்டும்‌ களைப்பு மிகுதியால 
அதிலேயே தங்கள்‌ சிரங்களையும்‌ தாழ்தீதிக்கொண்டு 
பிரார்த்தனை செய்துகொண்‌ டிருக்தனா. இன்னும்‌ சில 
ஆண்களும்‌ கூரையின்‌ வளைவுகளைத்‌ தாங்குகின்ற 
கம்பங்களின்மேல்‌ சாய்நீது கொண்டு முழங்காலிட்டு 
வண ங இக்‌ கெகொண்டிருநீதனர்‌. பிரார்த்தனை 
மேடைக்குப்‌ பின்னே இருந்த நிறம்‌ மாறிய ஜன்னல்‌ 
கண்ணாடியில்‌, காலைச்‌ சூரியனின்‌ கதிர்கள்‌ அந்தக்‌ கோவி 
லின்‌ தரையில்‌ பலவித வண்ணத்தில்‌ ஓளியைக கொட்டி, 
அர்த மங்கிய கோவிலின்‌ இருளோட்டிக கொண்‌ டிருந்தது. 
அந்தப்‌ பிரார்த்தனை மேடைமீது பற்பல நிறமுள்ள 
ஒளிக்‌ கதிர்கள்‌ கூடி. ஒளி யூட்டிக்கொண்டிரும்கன. தூப 
கலசங்களிலிருந்து வெளியாகிக்‌ கொண்டிருந்தபுகை அந்தக்‌ 
கதிர்களில்‌ கலந்து வானவில்லின்‌ வண்ணத்தைப்போலக்‌ 
காட்சி யளித்தது. ஒரு மூலையில்‌ இருளில்‌ நின்றுகொண் 
டிருந்த ஆன்‌ றி காலைக்‌ கதிரவனின்‌ ஜோதி செய்துகொண் 
டி.ரு$த விந்தைகளை ஆச்சரியத்தோடு பார்த்துக்‌ கொண்‌ 
டி.ருக்தான்‌. அதே சமயத்தில்‌. அடதக்‌ கோவிலின்‌ வாத்தியம்‌ 

முழங்க ஆரம்பித்தது. அந்த ஓசை கோவிலெங்கும்‌ ஒரு 
வித புனிதமான தும்‌ பக தியூட்டக கூடியதுமான, நாதத்தை 
எழுப்பிக கொண்டு, ஒரு சமயம்‌ குறைவதும்‌, இ. 
ரென்று சப்தம்‌ அதிகமாவதும்‌ அந்த வளைவுகளெங்கும்‌ 
சென்று நாத சஞ்சாரம்‌ செய்வதுமாக இருந்தது. அடுத்த 
கணமே அந்த நாத ஓசை கன்னிப்‌ பெண்களின்‌ குரல்‌ 
இனிமையைப்‌ போல்‌ மாறி ஓரே கர்ஜனையாகவும்‌ மாறி. 
மாறி ௮ந்தக கோவிலையே நாத வெள்ளத்தில்‌ மூழ்‌ கடித்‌ 
தது. நாத ஓசை அந்தக்‌ கூரையின்‌ வளைவுகளெங்கும்‌ 
நீண்ட கேரம்‌ எ திரொலியைக கிளப்பிக்‌ கொண்டிருந்தது. 
திறந்த வாய்‌ மூடாமல்‌ இந்த மகோன்னதமான இசை 
யைக்‌ கேட்டுப்‌ பிரமித்துப்‌ போனான்‌ அன்‌ றி. 


அந்தச்‌ சமயத்தில்‌ தன சட்டையை யாரோ இழுப்‌ 
பதை உணர்ந்தான. 


பூல்பா 101 


“நமக்கு நேரமாகிறது” என்று கூறினாள்‌. அந்தத்‌ 
தாரத்தாரிய மாது. 


அவர்கள்‌ இருவரும்‌, யார்‌ கண்ணிலும்‌ படாமல்‌ 
அந்தக்‌ கோவிலைக்‌ கடந்து திறந்த வெளியை அடைந்தனர்‌. 
காலைச்‌ சூரியனின்‌ செங்கதிர்‌ கீழ்‌ வானத்தில்‌ ஒளி தட்டி 
விட்டு மேலேறிக்‌ கொண்டிருந்தது. எல்லாமே ஆதவனின்‌ 
வரவுக்குக கட்டியம்‌ கூறின. அந்த நகரத்து வீதியில 
அவர்கள்‌ நடந்தனர்‌. நகரத்து வீதிகள்‌ எல்லாம்‌ நான்கு 
மூலைகளும்‌ ஒரே அளவாகச்‌-௪துரமாக-- அமைந்திருந்தன. 
ஆனால்‌ அந்த வீ திகளெல்லாம்‌ காலியாகக்‌ கிடந்தன. 
கட்டைகளால்‌ கட்டப்பட்ட சிறு அங்காடிகள்‌ மட்டும்‌ 
அங்கு இருந்தன. ஒருவேளை ஒரு வாரத்திற்கு முன்‌ அந்தக 
கடைகள்‌ மனிதர்களுக்குத்‌ தேவையான பண்டங்கள்‌ 
விற்பதற்குப்‌ பயன பட்டிருக்கலாம்‌. அனால்‌ இப்போது 
வெறும்‌ கட்டைகள்‌ மட்டுமே எஞ்சி இருந்தன. வீ திகளி 
லெல்லாம்‌ குப்பையும்‌ மண்ணும்‌ ஒரே குன்றாக மண்டிக்‌ 
கிடந்தன. அந்தக்‌ காலங்களில்‌ வீதிகளைக கூட்டும்‌ 
வழக்கமே இந்தப்‌ பக்கங்களில்‌ கிடையாது. வீதிகளைச்‌ 
சுற்றி ஓரடுக்கு வீடுகள்‌ கட்டப்பட்டிருந்தன. வீடுகள்‌ 
எல்லாம்‌ மண்ணாலும்‌ கற்களாலும்‌ கட்டப்பட்டிருக்‌ 
தாலும்‌ அவற்றின்‌ சுவர்கள்‌ பலவிதமான மர வேலைப்பாடு 
களால்‌ அமைக்கப்பட்டிருந்தன. அடகுக்‌ காலத்திய நகரங்‌ 
களில்‌ இதைப்போன்ற பாதி மரத்தாலான வீடுகள்‌ கட்டு 
வது வழக்கமாக இருந்து வந்தது. இப்போதுகூட அதைப்‌ 
போன்ற வீடுகளை லுதுவேனியா போலந்து பகுதிகளில்‌ 
காணலாம்‌. அடத வீடுகளின்‌ கூரைகளை மிக உயரமாகக்‌ 
கட்டிப்‌ பலவிதமான ஜன்னல்களோடு அமைத்திருந்தனர்‌. 
வீதியின்‌ ஒருபக்கத்தில்‌ மாதா கோவிலைஒட்டி மற்றெல்‌ 
- லாக்கட்டிடங்களைக்‌ காட்டிலும்‌ உயரமாக ஒரு கட்டிடம்‌ 
இருந்தது. அது நகர சபையோ அல்லது சர்க்காரின்‌ நிலை 
யமாகவோ இருக்க வேண்டும்‌. அந்த இரண்டு மாடிக்‌ கட்‌ 
டூடத்தின்‌ உச்சிக்‌ கூரைக்கு மேல்‌ இரண்டு கம்பங்களை 
அமைத்து ஒரு மணிக்கூண்டு அமைத்திருந்தனர்‌. அதன்‌ 
மேல ஒரு காவற்காரனின்‌ உருவமும்‌, கடிகாரத்தின்‌ ஒரு 
பகுதியும்‌ தெரிக்தது. 

்‌ 


102 தாராஸ்‌ 


அந்த வீதியே சவக்‌ களை பட்டுக்‌ காட்டி அளித்தது. 
ஆன்றிக்கு யாரோ முணங்குவது கேட்டது. ஏறிட்டுப்‌ 
பார்த்த அவன்‌ கண்களுக்கு எதிர்க்‌ கோடியில்‌ ஒருவித 
சலனமுயின்‌ றி இரண்டு மூன்றுபேர்‌ படுத்துக்‌ கடப்பது 
தெரிந்தது. அவர்கள்‌ உறங்குகறார்களா அல்லதுசவமாகிப்‌ 
போய்விட்டார்களா என்று தன்கண்களால்‌ கூர்மையாகப்‌ 
பார்த்துக்‌ கொண்டே நடந்துவரும்போது ஏதோ ஓனறு 
காலில்‌ பட்டு இடறிற்று. அது ஒரு பெண்ணின்‌ சவம்‌ 
_-யூதச்சியைப்‌ போலிருந்தது. களை யிழந்து, பசியின 
கோரத்திற்காளான அங்கங்கள்‌ மூலம்‌ அவள்‌ பருவம்‌ 
தெரியாவிட்டாலும்‌ அவள்‌ ஒரு இளம்‌ வயதுப்‌ பெண்‌ 
ணாகத்தான்‌ இருக்க வேண்டும்‌ என்று நினைத்தான்‌. அவள்‌ 
தலையைச்‌ சுற்றி ஒரு சிவப்பு நிறக்‌ கைக்குட்டை. கட்டி 
இருந்தாள்‌. அவள்‌ காதுகளில்‌ இரண்டு வரிசை முத்துக்‌ 
கள்‌ பதித்த காதணிகள்‌ தொங்கிக்‌ கொண்டிருந்தன. 
அந்தக்‌ காதணிகளைச்‌ சுற்றிக்‌ கொண்டு அவளுடைய தலை 
முடிச்‌ சுருள்கள்‌, சுருங்கிப்‌ போய்‌, ஈரம்புகள்‌ புடைத்துக 
கொண்டிருக்கும்‌ கழுத்தை வளைத்துக்ககொண் 
டிருந்தன. அவளுக்குப்‌ பக்கத்திலிருந்த ஒரு குழந்தை, 
அவளுடைய சுருங்கிப்‌ போன மார்பகங்களை ஆத்திரத்‌, 
துடன்‌ பிடித்து இழுத்துக்‌ கொண்டு, பால்‌ வராமல்‌ 
போகவே கோபத்துடன்‌ மறுபடியும்‌ இழுத்துப்‌ பிசைந்து 
கொண்டிருந்தது. அந்தக்‌ குழந்தை கத்தவிலலை. கதறவு 
மில்லை. ஆனால்‌ அதனுடைய வயிறு மேலெழும்பிக்‌ கீழே 
தாழ்வதிலிருந்து அது இன்னும்‌ தன்‌ கடைசி மூச்சை 
இழந்துவிடவில்லை என்று மட்டும்‌ தெரிந்தது. அவர்கள்‌ 
மற்றொரு வீதியை அடைந்ததும்‌ ஒரு பயித்தியக்காரன்‌ 
இவர்களைத்‌ தடுத்து நிறுத்தி, ஆன்றியின்‌ விலை மதிக்க 
முடியாத பொக்கிஷத்தைக்‌ கண்டதும்‌, ஒரு புலியைப்‌ 
போல்‌ அவன்மீது வேகமாகப்‌ பாய்ந்து விரல்களால்‌ 
அவனைப்‌ பிராண்டி ஆத்திரத்துடன்‌ “ரொட்டி!” 
என்று கத்தினான்‌. ஆனால்‌ அவனுடைய பலம்‌ 
அவனுடைய பயித்தியத்திற்€டோக இருக்கவில்லை. ஆன்ற 
அவனை உதறித்‌ தள்ளினான்‌. பாவம்‌ அவன்‌ அப்படியே 
சுருண்டு ழே விழுந்துவிட்டான்‌. அவனுடைய நிலையைக்‌ 
கண்டு மனம்‌ இளயெ ஆன்றி அவனுக்கு முன்‌ ஒரு ரொட்‌ 


புல்பா 103 


டித்‌ துண்டைத்‌ தூக்கி எறிந்தான்‌. அந்த ரொட்டியைப்‌ 
பறித்துக்‌ கொண்டு ஒரு பயித்‌தியககார காயின்‌ வெறியு 
டன்‌ அதைக்‌ கடித்துத்‌ தின்றான்‌ அவன்‌. ஆனால்‌ பல நாட 
களாக உணவு காணாமல்‌ அந்த ரொட்டியைச்‌ சாப்பிட்ட 
தும்‌ பயங்கரமான அங்க சேஷ்டைகளுடன்‌ அங்கேயே 
உயிரை விட்டான்‌. அவர்கள்‌ மேலும்‌ நடக்க நடக்கப்‌ பஞ்‌ 
சத்தின்‌ பயங்கரமான கோரங்களை அங்கங்கு கண்டனர்‌. 
நகரவாசிகள்‌ தங்கள்‌ பசிக்கொடுமை தாங்கமாட்டாமல்‌, 
வெளியே ஓடி வெட்ட வெளியில்‌ தங்கள்‌ கொடுமையை 
மறக்கலாம்‌ எனறு நினை த்தனர்போலும்‌. ஒரு வீட்டு வாச 
லில்‌ ஒரு இழவி உட்கார்ந்தருந்தாள்‌. தன தலையை 
மார்பின்‌ மீது சாய்த்துக்கொண்டிருந்த அவள்‌, 
உயிரோடுதான்‌ இருக்றொளா, இல்லை இறந்து விட்‌ 
டாளா அல்லது மயக்கத்தினால்‌ அப்படிக்‌ கிடக்கிறாளா 
என்று சொல்ல முடியாதபடி ஓர்‌ அரவமுயின்‌ றி எதையும்‌ 
பார்க்கவோ கேட்கவோ இயலாமல்‌ கிடந்தாள்‌. அங்‌ 
கோர்‌ வீட்டின்‌ கூரையில்‌ கட்டப்பட்ட கயிற்றிலிருக்து 
ஒரு விரைத்துக்கொண்ட பிரேதம்‌ தொங்கிக்‌ கொண்‌ 
டிருந்தது. பாவம்‌ பசியின்‌ கொடுமையைக்‌ கடைசிவரை 
தாங்கமாட்டாமல்‌ அதற்கு முன்னமேயே தன உயிரை 
விட்டுவிடத்‌ தீர்மானித்து விட்டான்‌ போலும்‌/ 

பதியின்‌ கொடுமையாலும்‌ பஞ்சத்தின்‌ கோரத்தா 
லும்‌ அவதிப்பட்டவர்களின்‌ பயங்கரமான சின்னங 
களைக்‌ கண்டு அந்தத்‌ தா தியைப்‌ பார்த்து அன்றி, 
“இவர்கள்‌ உயிரைக்‌ காப்பாற்றிக்கொள்ள எதுவுமே 
திடைக்காமலா போய்விட்டது? மனிதர்கள்‌ இவ்வளவு 
மோசமான எல்லைக்கு விரட்டப்படும்போது,கமக்குப்பிடிக்‌ 
காத-—இதுவரை சாப்பிட்டுப்‌ பழக்கமில்லாத-—உணவு 
வகைகளைத்‌ தேடிச்‌ சாப்பிடத்தான்‌ வேண்டும்‌. சட்டப்‌ 
படி விலக்கப்பட்டவைகளைத்‌ தவிரப்‌ பிற பிராணிகளை த்‌ 
தடிச்‌ சாப்பிட்டிருக்க வேண்டும்‌. எதையும்‌ உணவாக 
இக்‌ கொள்ளப்‌ பழகிக்கொள்ள வேண்டும்‌” என்றான்‌. 

எதையும்‌ நாங்கள்‌ விட்டுவைக்க வில்லை. எல்லாவற்‌ 
றையுமே சாப்பிட்டாயிற்று. குதிரை, நாய்‌, எலிகளைக 
கூட விடவில்லை! இந்தப்‌ பிராணிகள்‌ எதுவுமே இந்த 


104 தாராஸ்‌ 


நகரத்தில்‌ இப்போது காணக்கூடக்‌ கிடைக்காது. நாங்கள்‌ 
வழக்கமாக நகரத்தில்‌ உணவுப்‌ பண்டங்களைச்‌ சேமித்து 
வைப்பதில்லை. எல்லாமே பக்கத்துக்‌ இராமங்களிலிருக்து 
தான்‌ வர வேண்டும்‌” என்றாள்‌ அந்தத்‌ தாதி. 


இவ்வளவு பயங்கரமான சாவுக்கு மத்தியிலே, நீங்‌ 
கள்‌ எப்படி இந்த நகரத்தைக்‌ காப்பாற்றுவதாக நினைத்‌ 
அதுக கொண்டிருக்கி நீர்கள்‌?” 


“அதையேன்‌ கேட்கிறீர்கள்‌. எங்கள்‌ வேவோட்‌ 
விட்டுக்‌ கொடுத்திருப்பார்‌. அனால்‌ நேற்றுக்‌ காலை ட்‌. 
ஷோக்கிலிரும்து கர்னல்‌ ஒரு பருந்தின்‌ மூலம்‌ ஓலையை 
நகரத்திற்குள்‌ அனுப்பினார்‌. அதில்‌ நகரத்தை விடக்‌ 
கூடாதென்றும்‌, அவர்‌ இதைக்‌ காப்பாற்றத்‌ தயாராக வரு 
வதாகவும்‌ மற்றொரு கர்னலின்‌ வருகைக்காகக்‌ காத்‌ இருப்ப 
தாகவும்‌, அவரும்‌ வந்துவிட்டால்‌, இருவருமே சேர்ந்து 
வரப்போவதாகவும்‌ கூறி இருந்தார்‌. அவர்கள்‌ எந்த 
நிமிஷமும்‌ வந்து விடுவார்கள்‌......... நாமும்‌ வீட்டை 
அடைந்து விட்டோம்‌.” 


ஆன்றி தூரத்தில்‌ வரும்போதே இந்த வீட்டைக்‌ 
கவனித்தான்‌. அந்த நகரத்திலுள்ள மற்ற வீடுகளைப்‌ 
போலலலாமல்‌, இது ஓரு இத்தாலியத்‌ தச்சனால்‌ கட்டப்‌ 
பட்டிருக்க வேண்டும்‌. ஈல்ல அழயெ சிறு கற்களால்‌ 
இரண்டு மாடிகளுடன்‌ அமைந்திருந்தது அந்த வீடு. முதல்‌ 
மாடியின்‌ ஜன்னல்களைச்‌ சுற்றி வெளியே கருங்கல்லையும்‌ 
கம்பிகளையும்‌ சேர்த்துச்செய்த று தடுப்பு தகடுகள்‌ (தாழ்‌ 
வாரம்‌ போன்றவைகள்‌ ) அமைக்கப்பட்டிருந்தன. மேன்‌ 
மாடி முழுவதுமே பல வளைவுகளால்‌ ஆன வளைவு மண்ட 
பம்‌ போல இருந்தது. அர்த வளைவுகள்‌ மத்தியிலே 
இருந்த பின்னல்‌ கட்டிகளில்‌ அவர்களுடைய குடும்பச்‌ 
சின்னங்கள்‌ பொறிக்கப்பட்டிருக்தன. அந்த வீட்டின்‌ 
மூலைகளில கூட அவ்விதமே அலங்கரிக்கப்பட்டிருந்தன. 
கற்களால்‌ அமைக்கப்பட்டு வர்ணமடிக்கப்பட்ட அந்த. 
வீட்டின்‌ படி வீதியிலே வந்து படிந்தது. அதன கீழே 
இருமருஙகும்‌ ஓரே மாதிரியான அலங்கார முறையில 
காட்சி அளித்த காவற்காரர்கள்‌ ஒரு கையில்‌ கைக்‌ 


புல்பா 105 


கோடாரியும்‌, மற்றொரு கையால்‌ தங்கள்‌ தலைகளைத்‌ 
தாங்கிக்‌ கொண்டும்‌ உயிருள்ள மனிதர்களைப்‌ போலல்லா 
மல்‌, சிலைகளைப்‌ போல்‌ உட்கார்ந்‌ திருந்தனர்‌. அவர்கள்‌ 
அரங்கவுபில்லை; கனவு காணவுயிலலை. ஆனால்‌ அவர்களைச்‌ 
சுற்றி நடப்பவைகளை ப்பற்றி உணர்வள்ளவ! களாகவே 
தோன்‌ றவிலலை. மேலேயார்‌ போகிருர்களென்பதுபற்றிக 
கொஞ்சம்‌ கூட அவர்கள்‌ கவலைப்படவில்லை. படிகளுக்கு 
மேலே மிக உன்னதமான ஆடையணிகளுடன்‌ ஒரு சிப்‌ 
பாய்‌ தலையிலிருந்து கால்வரை ஆய தபாணியாகக்‌ கையில்‌ 
ஒரு பிரார்த்தனைப்‌ புத்தகத்தோடு நின்‌ றிருந்தான்‌. அவன்‌ 
தன்‌ களைப்படைந்த கண்களுடன்‌ இவர்களை ஏறிட்டுப்‌ 
பார்த்தான்‌. அந்தத்‌ தார்‌ தீதாரிய மாது எதையோ சொல்ல 
வும்‌ அவன்‌ மறுபடியும்‌ தன்‌ பிரார்த்தனைப்‌ புத்தகத்தில்‌ 
பார்வையைச்‌ செலுத்த ஆரம்பித்தான்‌. அந்த வீட்டின்‌ 
முன்‌ அறைக்குள்‌ நுழைந்தனர்‌. அந்த அறை சற்றுப்‌ பெறி 
தாகவே இருந்தது. அது வரவேற்பு அறையாகவோ நடை. 
முற்றமாகவோ இருக்கவேண்டும்‌. அதில்‌ சிப்பாய்கள்‌, 
வேலைக்காரர்கள்‌, கோப்பை தாங்கிகள்‌, வேட்டைக்‌ 
காரர்கள்‌ இன்னும்‌ அந்தக்காலத்திய போலந்துப்‌ பிரபுக்‌ 
களின்‌ பெருமைக்கு இன்றியமையா தவர்கள்‌ பலர்‌ நிறைந்‌ 
திருந்தனர்‌. பிரபுக்கள்‌, ராணுவ அதிகாரிகள்‌, வெறும்‌ 
நிலப்‌ பிரபுக்கள்‌ எல்லோருக்கும்‌ இந்த வேலைக்காரர்கள்‌ 
அவசியம்‌. அவர்கள்‌ எல்லோரும்‌ பலவிதமான முறையில்‌ 
சுவரருகே அமாட்திருந்கனர்‌. அறை முழுதும்‌ அவிந்து 
போன மெழமுகுவர்த்தியின்‌ நாற்‌ றமடித்துக்கொண்டிருக்‌ 
தது. அந்த அறையின்‌ மத்தியில்‌ இன்னும்‌ கூட, பொழுது 
புலர்ந்து காலைக்‌ கதிரவனின்‌ கதிர்கள்‌ ஜன்னல்‌ மூலம்‌ 
அறையில புகுந்துவிட்ட பிறகும்‌, ஆள்‌ உயரத்திற்கு 
இரெண்டு மெழுகுவர்த்திகள்‌ எரிந்துகொண் டிருந்தன. 


ஆன்றி கருவேல மரத்தினால்‌ செய்யப்பட்ட அகல 
மான கதவுகளில்‌ அமைக்கப்பட்டிருந்த சின்னங்களைப்‌ 
பார்க்க நேரே அங்கு திரும்பினான்‌. ஆனால்‌ அந்தத்‌ தாதி 
அவனே தீ தடுத்துப்‌ பக்கத்துச்‌ சுவரருகே அமைந்திருந்த 
கதவைக்‌ காட்டினாள்‌. அதன்‌ வழியே சென்று மற்றொரு 
அறைககுள்‌ நுழைந்தனர்‌. அன்றி அந்த அறையைச்‌ சுற்‌ 


106 தாராஸ்‌ 


றிப்‌ பார்க்க ஆரம்பித்தான்‌. காலைக்‌ கதிரவனின்‌ வண்ண 
ஒளி ஜன்னலின்‌ இடைவெளி வழியே உள்ளே பாய்ந்து, 
அந்தச்‌ சுவரையும்‌ திரையையும்‌ வர்ண மயமாக்கிக்கொண் 
டிருந்தது. அந்தத்‌ தாதி ஆன்றியை அங்கேயே இருக்‌ 
கும்படி கூறிவிட்டு, மற்றொரு அறையின்‌ கதவைத்‌ 
திறந்துகொண்டு உள்ளே சென்றாள்‌. அப்படித்‌ திறந்த 
போது அந்த அறையில்‌ எரிர்துகொண்டிருந்த மெழுகு 
வர்த்தியின்‌ பிரகாசம்‌ வெளியே தெரிந்தது. உள்ளே 
யாரோ முணுமுணுப்பதையும்‌ மெல்லிய குரலில்‌ பேசு 
வதையும்‌ கேட்ட ஆனறியின்‌ உள்ளம்‌ நடுங்கியது. இறக 
திருந்த கதவின்‌ மூலம்‌ உள்ளே ஒரு அழகிய பெண்ணின்‌ 
உருவத்தையும்‌ அவளுடைய அழகிய நீண்ட கேசம்‌ 
தூக்கிய கரங்களின்‌ மேல்‌ படர்ந்திருப்பதையும்‌ 
பார்த்தான்‌. அந்தத்‌ தாதி வெளியே வந்து அவனை 
உள்ளே போகும்படி கூறினாள்‌. அவன்‌ எப்படி, உள்ளே 
சென்றான்‌, கதவு எப்படி மூடப்பட்டது என்பதெல்லாம்‌ 
அவனுக்கு நினைவே இல்லை. 


அந்த அறைக்குள்‌ இரண்டு மெழுகுவர்த்திகளும்‌ 
ஒரு சிலைக்கருகே ஒரு விளக்கும்‌ எரிந்துகொண்டிருந்தன. 
அதன்‌ அருகே, முழங்காலிட்டு வணங்குவதற்காக ஒரு 
மேஜையும்‌ இருந்தது. ஆனால்‌ அவனுக்கு இவைகளைப்‌ 
பார்க்க நேரமில்லை. அவன்‌ தன்‌ கண்களைத்‌ திருப்பி 
அங்கே நின்றுகொண்டிருந்த பெண்ணைக்‌ சவனித்தான்‌. 
அவள்‌ உணர்ச்சிகள்‌ உறைந்து விரைத்துப்‌ போய்‌, கற்‌ 
சிலையைப்‌ போல நின்றிருந்தாள்‌. வேகமாக அவளை 
நோககித்‌ தாவுனெற சமயத்தில்‌ அவள சிலையாக மாறி 
விட்டது போலத்‌ தோன்றினாள்‌. அவனும்‌ ஸ்தம்பித்து 
அவள்‌ முன்னே நின்றுவிட்டான்‌. அவன்‌ பார்தத அந்தப்‌ 
பழைய பெண்ணப்‌ போல அவள்‌ இல்லை. அவளை 
இப்படிப்‌ பார்ப்போம்‌ என்று அவன்‌ கற்பனை செய்யவே 
இல்லை. அவன்‌ நினைவிலிருந்த உருவம்‌ இப்போ தில்லை. 
அதை விட இரு மடங்கு அழகும்‌ காந்தியும்‌ பொங்க 
மாறி விட்டாள்‌. அப்போது அவளைப்‌ பார்த்தபோது; 
ஏதோ இன்னும்‌ பூர்த்தியாகாத-- முழுமை பெருதவள்‌ 
போல இருந்தாள்‌. ஆனால்‌ இப்போது சிற்பியின்‌, கடைசீ 


புல்பா 107 


வேலைப்பாடுகள்‌ எல்லாம்‌ ர்ந்த ஒரு மகோன்னதமான 
சிலையைப்‌ போலக்‌ காட்சி தந்தாள்‌. அப்போது அவள்‌ 
மயக்கம்‌ தரும்‌ அழக சிறு பெண்ணாக இருந்தாள்‌. 
இப்போது பருவத்தின்‌ பூரண மலர்ச்சியில்‌ எழில்‌ நிறைந்து 
காணப்பட்டாள்‌. அவளுடைய மேல்‌ கோக்கிய விழி 
களிலே பூரணத்துவத்தின்‌ பிரகாசம்‌---பிரகாசம்‌ போனற 
சாயைகள்‌ அல்ல, பிரகாசத்தின்‌ முழு உருவமே-—தெரிக்‌ 
தது. உலராது இன்னும்‌ தேங்கி நிற்கும்‌ கண்ணித்‌ 
இவலைகளிலிருந்து எங்கும்‌ துருவிப்பாயும்‌ ஒளிச்‌ சிதறல்‌ 
நேரே உள்ளத்தைச்‌ சென்று தாக்கிற்று. வனப்புமிகக 
தோள்கள்‌, கழுத்து, மார்பகங்கள்‌ எல்லாவற்றிலுமே 
அழகன்‌ பூரணப்‌ பொலிவு சந்திக்கொண்டிருந்த து. சுருள்‌ 
சுருளாக அவள்‌ முகத்திலே வந்து விளையாடிக்கொண் 
டிருந்த கேசம்‌ இப்போது அடர்ந்து செழித்துக்‌ கற்றை 
கற்றையாக மண்டிக்டெக்தது. தன்‌ கேசத்தைப்‌ பாதி 
சிவி முடித்து, மற்றொரு பாதியைத்‌ தன்‌ மார்பின்‌ மேல 
போட்டுத்‌ தவழவிட்டிருந்தாள்‌. அந்தக்‌ கேசத்தின்‌ நுனி, 
அவளுடைய விரல்களைத்‌ தீண்டிக்கொண்டிருந்தது. 
அவளுடைய எல்லா அங்கங்களுமே மாறிவிட்டன. 
தன்னை இத்தனை நாட்களாகக்‌ கனவுகளில்‌ வந்து வாட்டி 
வதைத்துக்கொண்டிருந்த பழைய அங்க அசைவுகளைத்‌ 
தேடிப்‌ பார்த்தான்‌. -அவன்‌ நினைவிலிருந்தது போல 
ஒன்று கூட இப்போது இல்லை-அவள்‌ முகம்‌ சற்று 
வெளுத்திருந்தாலும்‌, அது அவளுடைய அழகைக்‌ குறைத்‌ 
துக்காட்டவில்லை. மாறாக அவளது வனப்பை இன்னும்‌ 
அதிகமாக்கி, கண்டவர்களை மயக்கி வெற்றிகொள்வது 
போல இருந்தது வெளிறிய அவள்‌ முகத்தோற்றம்‌. 
ஆன்றியின்‌ உள்ளம்‌ ஆச்சரியத்தால்‌ அப்படியே 
நின்று ஸ்தம்பித்துப்‌ போய்‌ விட்டது. அவளும்‌ இளமை 
மின்‌ கொள்ளை வனப்போடு, ஆண்மையின்‌ பெளரு 
ஷத்துடன்‌ செழித்து வளர்ந்திருக்கும்‌ அந்தக்‌ கோஸக 
கையே பார்த்துக்கொண்டிருந்தாள்‌. லாகவமாக அசைம்‌ 
தாடும்‌ அவனது சக்திவாய்ந்த தோள்களையும்‌ அனாயாச 
மான அவனது சுதந்திர வேகத்தையும்‌ தீர்க்கமான 
குணப்பண்பையும்‌ அவளது ஓளி வீசும்‌ கண்களால்‌ 
கண்டாள்‌. *வேல்வெட்‌' போன்ற புருவங்கள்‌ வளைக்‌ 


708 தூராஸ்‌ 


இருப்பதையும்‌, கதிரவன்‌ ஒளிபட்டு . மின்னுகின்ற 
அவனது கன்னங்களையும்‌ பார்த்தாள்‌. அவனது அரும்பு 
மீசை பசும்புல்போல லேசாக வளர்ந்திருந்த து. 


“தங்களை ப்போன்‌ ற கருணை நிறைந்த கனவானுக்கு 
நன்றி செலுத்தும்‌ சகதி எனக்கில்லை. ஆண்டவன ஒரு 
வனதான உங்களுக்கு அருள்‌ புரியவேண்டும்‌. என்னைப்‌ 


போனற பலவீனமான பெபண்‌...... என்று தன்‌ இனிய 
குரலில்‌ பேச ஆரம்பித்தாள்‌. 


உடனே அவள்‌ கண்களைத்‌ தாழ்த்திக்‌ கொண்டாள்‌. 
பனியைப்‌ போன்ற வெண்மையான அவளது அர்த்த 
சந்திர வடிவமுள்ள கண்ணிமைகள்‌ கவிழ்ந்து கொண் 
டன. அழகுமிக்க தன தலையைக்‌ குனிஈதுகொண்டாள்‌. 
பார்ப்பவரை இரங்க வைக்கும்‌ அவளது முகத்தில்‌ 
நாணத்தின்‌ ரேகை மெல்லப்‌ படர்ந்தது. அன்றி பேச்சற்‌ 
றப்‌ போனான்‌. அவன உள்ளத்தில்‌ அலைமோதுகின்்‌ ற 
எல்லா எண்ணங்களையும அவள்முன்‌ கொட்டிவிட 
வேண்டும்‌ என்று துடித்தான்‌. அந்த எண்ணங்கள்‌ எவ்‌ 
வளவு வேகத்தோடு அவன உளளத்தில்‌ மோதுகின்‌ ஐ 
னவோ அதே வேகத்தோடு பேசவேண்டும்‌ என்று தவித்‌ 
தான்‌--ஆனால்‌ முடியவில்லை. பேச முயன்றபோது அவன்‌ 
கண்டத்தில்‌ எதோ அடைத்துக்‌ கொள்வது போலவும்‌, 
பேசினாலும்‌ வெளிவருகின்‌ ற சொற்களிலே சப்தமில்லாம 
லிருப்பது போலவும்‌ அவனுக்குத்‌ தோன றியது. கல்லூரி 
மில்‌ பழகி யுத்தத்தில்‌ சேர்ந்து நாடோடியாகக்‌ காலம்‌ 
கழிக்கும்‌ தனக்குச்‌ சுத்தமாகப்‌ பேசு வராது என்று 
நினைத்தான்‌. இதற்காகக்‌ தன்‌ கோஸக பிறப்பையே 
நினைத்து வருத்தப்‌ பட்டான்‌. 


அந்தச சமயத்தில்‌, தார்த்தாரிய மாது அறைக்குள்‌ 
அறைந்தாள்‌. அவன கொண்டு வந்த ரொட்டியைத்‌ 
துண்டுகளாக வெட்டி ஒரு தங்கத்தட்டில்‌ இட்டு அந்தப்‌ 
பெண்ணின முன்னே வைத்தாள்‌. அநத அழகிய பெண்‌, 
அந்தத்‌ தட்டைப்‌ பார்த்தாள்‌. பிறகு அந்த மாதையும்‌ 
கவனித்தாள்‌. கடைசியாக ஆன்றியை ஏறிட்டு நோக்‌ 
கினாள்‌. அவளுடைய கண்களிலே ஒரு உலகத்து உணர்ச்‌ 


புல்பா 109 


யே பொங்கிக்கொண் டிருந்தது. அவளுடைய பொருள்‌ 
பொதிந்த அந்தப்‌ பார்வை, தன்னுடைய உணர்ச்சிகளி 
னால்‌, பேச முடியாமல்‌ அவள்‌ தஇணறுவதையும்‌ நனறாக 
எடுத்துக்‌ காட்டியது. ஆன்‌ றி இவற்றை வார்‌ த்தைகளைவீட 
நன்றாகப்‌ புரிர்துகொண்டான்‌. அவன்‌ உள்ளமும்‌ லேசாகி 
விட்டது. எல்லாமே சரியாகி விட்டதுபோல ஒருவிதத்‌ 
தெம்பு பிறந்தது. இதுவரை அவன்‌ உள்ளத்தில்‌ மூண்‌ 
டெழுந்த மனக்‌ கிளர்ச்சிகளும்‌ உள்ள விகாரங்களும்‌ கூடி 
அவனுடைய பேசும்‌ சக்தியைத்‌ தடுத்துவிட டிருக்தன. 
திடீரென ஒருவித சுதந்திர உணர்வு அவன்‌ உள்ளத்திலே 
உருவாகி, மனக்‌ கதவுகளை உடைப்பதுபோலப்‌ பேரிரைச்ச 
விட்டு, எண்ணங்களுக்கு உருவங்‌ கொடுத்துப்‌ பீறிவரும்‌ 
வார்த்தைகளை அவள்முன்‌ கொட்ட வேண்டுமென்று துடி 
துடித்தான்‌. அனால்‌ அந்த அழகிய பெண்‌ உடனே 
அந்தத்‌ தாதியை நோக்கி அக்கரையுடன்‌, “ஆமாம்‌, என்‌ 
தாயாருக்கு? அவர்களுக்கும்‌ சிறிது கொண்டுபோய்க்‌ 
கொடுத்தாயா !”” 


“அவர்கள்‌ தூங்குகிறார்கள்‌.” 
“ஏன்‌ தந்தைக்கு??? 


“அவர்களுக்கும்‌ கொடுத்தேன்‌, எஜமானர்‌ தாமே 
நேரில்‌ வந்து இந்த கனவானுக்கு நன்றி தெரிவிப்பதாகச்‌ 
இசான்னார்கள்‌.'' 


அந்தப்‌ பெண்‌ ஒரு துண்டு ரொட்டியை எடுத்துத்‌ 
தன்‌ எழில்‌ மிகுந்த விரல்களால்‌ அதைப்‌ பிளந்து தன்‌ 
வாயருகே கொண்டு சென்றாள்‌. வருணிக்க முடியாத 
சந்தோஷத்தோடு அவள்‌ சாப்பிடுவதையே கண்கொட்டா 
மல்‌ பராத்துக்கொண்‌ டிருந்தான அன்றி. உடனே பசிப்‌ 
பயித்தியம்‌ பிடித்து, தான்‌ கொடுத்த ரொட்டியைத்‌ 
தின்று அங்கேயே உயிரை விட்டவனின்‌ நினைவு வந்தது. 
முகம்‌ வெளுக்க, அவளுடைய கரங்களைத்‌ தடுத்து, 
“போதும்‌, இதற்குமேல்‌ சாப்பிடாதே, நீ இவ்வளவு நாள்‌ 
சாப்பிடாம லிருநததினால்‌, இந்த ரொட்டி கூட விஷமாகி 
விடும்‌, வேண்டாம்‌” என்று கூறினான்‌. அவளும்‌ உடனே 
தன்கரங்களைத்‌ தொங்கவிட்டுக்‌ கொண்டு, சொன்னபடி 


110 தாராஸ்‌ 


கேட்கும்‌ சிறு பிள்ளையைப்போல அவனுடைய கண்‌ 
களையே பார்த்துக்கொண்டு கின்றாள்‌. இதைப்‌ போன்ற 
கன்னிப்‌ பெண்களின்‌ கண்களிலே தோன்றுகின்ற 
உணர்ச்சிகளையும்‌, அவைகளைப்‌ பார்த்துவிட்டு, மனம்‌ 
கிளர்ந்தெழுந்து உணர்ச்சி வசப்படுவோரின்‌ எண்ணங்‌ 
களையும்‌ எடுத்துக்கூறும்‌ சக்தி மட்டும்‌ வார்த்தைகளுக்‌ 
கிருந்தால்‌?-— இல்லை, வார்த்தைகளுக்கென்ன, தூரிகை 
யினாலும்‌, உளியினாலும்‌ மகோன்னதமான சுவைமிக்க 
கவிதை களாலும்‌ கூட எடுத்துக்கூற முடியாதே! 


ஆன்றியின்‌, உள்ளம்‌, உயிர்‌ உடல்‌ முழுதுமே, 
உணர்ச்சியால்‌ படபடக்க, 


“எ ராணி, உனக்கென்ன தேவை? உனக்கெது 
வேண்டும்‌? எனக்கு உத்திரவு கொடு? உலகத்திலேயே 
உள்ள மிகவும்‌ கடினமான காரியம்‌ ஏதேனும்‌ இருந்தால்‌ 
சொல்‌?--என்‌ உயிரே போனாலும்‌ அதை நிறைவேற்றி 
வைக்கிறேன்‌! ஆம்‌, உனக்காக என்‌ உயிரைக்‌ கூடக்‌ 
காணிக்கை தருவேன்‌-—எனது புனிதமான சிலுவையின்‌ 
மேல்‌ ஆணையிட்டுக்‌ கூறுகிறேன்‌--உனக்காகச்‌ சாவதென்‌ 
ரூல்‌ அது எவ்வளவு இன்பமாக இருக்கும்‌ தெரியுமா? 
எனக்கு மூன்று கிராமங்கள்‌ இருக்கின்றன! என்‌ தந்தை 
லாயத்திலிருக்கும்‌ குதிரைகளில்‌ பாதி எனக்குச்‌ சொந்தம்‌. 
என்‌ தந்தைக்காக என்‌ தாய்‌ கொண்டுவக்ததெல்லாம்‌-- 
அவரிடமிருநீது அவள்‌ மறைத்து வைத்திருப்பதுள்பட-- 
எனக்குச்‌ சொந்தம்‌! வேறெந்த கோஸக்டெமும்‌ என்னிட 
மிருபபதுபோன ற ஆயுதங்கள்‌ கிடையா து. என்னுடைய 
வாளின்‌ கைப்பிடியை வைத்தே ஒரு மந்தை குதிரைகளை 
யும்‌, மூவாயிரம்‌ மாடுகளையும்‌ வாங்கலாம்‌. அனால்‌ உன்னிட 
மிருந்து ஒரே ஒரு வார்த்தை வந்தால்‌ போதும்‌. இவை 
அத்தனையையும்‌ நான்‌ தூக்கித்‌ தூர ௭ றிந்துவிடுவேன்‌. 
தீக்கிரையாக்கிவிடத்‌ தயங்கமாட்டேன்‌, அவ்வளவு ம சொத்‌ 
தையும்‌ துற துவிடு 2வன்‌. உனனுடைய கருமை படர்ந்த 
புருவம்‌ சற்று கெளிந்தால்‌ போதும்‌ இதை உடனே 
முடி.தீதுவிடுவேன்‌. நான பேசுவது முட்டாள்‌ தனமாகப்‌ 
படலாம்‌; ஆம்‌ நான்‌ பேசுகின்ற இடமும்‌: சரியான இட 
மல்ல; அசந்தர்ப்பமான நேரத்தில்தான்‌ பேசுகிறேன்‌! ஒவ்‌ 


புலபா 111 


நகரக கல்லூரியில்‌ வளர்ந்த என்னைப்போன்ற சபோரோ 
ஷியனீடமிருந்து வேறு எந்தவிதமான பேச்சை எதிர்‌ 
பார்க்கமுடியும்‌! அரசர்களையும்‌ பிரபுக்களையும்‌ போல 
எனக்குப்‌ பேசத்‌. தெரியாது. நீ ஆண்டவனின்‌ படைப்பி 
லேயே மிக உன்னதமான வார்ப்படம்‌. உங்களுடைய 
பிரபுக்களின்‌ மனைவிமார்கள்‌ -- பெண்களின்‌ கூட்டத்‌ 
திலேயே நீ மிகவும்‌ மேலானவள்‌. நாங்கள்‌ உன்னுடைய 
அடிமைகளாக இருக்கக்கூட லாயக்கற்றவர்கள்‌. தெய்வ 
லோக அப்ஸரஸ்கள் தான்‌ உனக்குச்‌ சேவை செய்யத்‌ 
தகுநதவாகள்‌.”' 


உணர்ச்சிப்‌ பரவசத்தோடு அவன பேசிய ஓவ்வொரு 
வார்த்தையையும்‌ ஒன்றுகூட விடாமல்‌ வைத்தவிழி வாங 
காமல்‌ ஆர்வத்தோடு கேட்டாள்‌. அவனுடைய ஓவ்வொரு 
சொல்லும்‌, அவனது வாலிப உள்ளத்துத்‌ திண்மையையும்‌ 
ஆர்வத்தையும்‌ கண்ணாடி. போல எடுத்துக காட்டியது. 
அவனது உள்ளத்திலிருந்து நேரே, பாய்ந்துவரும்‌ ஓவ்‌ 
வொரு சாதாரணச்சொல்லிலும்‌ அந்த ஆகர்ஷண சக்தியை 
அவள்‌ உணர்ந்தாள்‌. தனனுடைய எழில்‌ மிக்க முகத்தை 
அவன்‌ பக்கமாகத்‌ திருப்பிக்கொண்டு முகத்தில்‌ வந்து 
விழும்‌ தன்‌ கேசதகைத்‌ தள்ளிவிட்டுப்‌ பிரிந்த உதடு 
களுடன்‌ அவனையே நீண்டநேரம்‌ பார்த்துக்கொண்டிருந 
தாள்‌. அவள்‌ ஏதோ பேச ஆரம்பித்தவள்‌ உடனே 
தனனை து தடுத்து நிறுத்திக கொண்டாள்‌; தன்முன்‌ 
நிற்கும்‌ அந்த இளைஞன்‌ ஒரு சபோரோஷியன்‌ என்பதும்‌ 
அவனுக்குப்‌ பின்னே அவனுடைய தந்தையும்‌ அவ 
னுடைய இதர சகோதரர்களும்‌ தேசமும்‌ நிற்பதை உணர்த்‌ 
தாள்‌. பயங்கரமாகப்‌ பழிவாங்கும்‌ எண்ணத்தோடு, 
அநத நகரத்தைப்‌ படையெடுத்துக்கொண் டிருப்பதையும்‌ 
தங்களைப்போன்ற இந்த நகரவாசிகள்‌ பயங்கர மர 
ணத்தை எஇர்நோக்கி இருக்கின்ற அவல நிலையையும்‌ 
சட்டென நினைவுபடுச்‌ தக்கொண்டாள்‌. அவள்‌ கண்களில்‌ 
அந்தக்கணமே கண்ணீர்‌ பெருக்கெடுத்தோட ஆரம்பித்‌ 
தது. அருகே இடந்த வேலைப்பாடு மிகுந்த கைக்குட்‌ 
டையை எடுத்துத்‌ தன்‌ முகத்தை மூடிக்கொண்டாள்‌. 
உடனே அந்தக்‌ கைக்குட்டை அப்படியே தெப்பமாக 


112 ப்‌ 


நனைந்துவிட்டது. அவள்‌ அப்படியே நீண்டநேரம்‌ 
உட்கார்ந்து தன்‌ தலையைப்‌ பின்னால்‌ சாய்த்துக்‌ 
கொண்டாள்‌. விஷப்பாம்பினால்‌ கடிபட்டவள்போல, 
தன அழகிய உதடுகளைப்‌ பனியைப்போன்ற வெண்மை 
யான பற்களால்‌ கடித்துக்கொண்டு, கைக்குட்டையால்‌ 
தன முகத்தை அவன்‌ பாராமலிருக்கும்‌ வண்ணம்‌ மூடிக 
கொண்டு அழுதாள்‌. 


“என்னோடு ஒரு வார்த்தை பேசமாட்டாயா?'” என்று 
ஆன்‌ றி அவளுடைய மென்மையான கரத்தைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டே கேட்டான்‌. உடனே அவன்‌ நரம்புகளிலெல்‌ 
லாம்‌ ஒரு புத்துணர்ச்சியின்‌ ஜுவாலை சுரீரென்று பாய்ம்‌ 
தது. உணாச்சியற்றுகடெக்த அவள்‌ கரங்களைத்‌ தன்‌ 
கரங்களில்‌ வைத்து அழுத்தினான்‌. 


ஆனால அவள்‌ ஒருவித சலனமுமின்றி, தன்‌ முகத்தி 
லிருந்த கைக்குட்டையை எடுக்காமலே, மெளனமாக 
இருந்தாள்‌. 


“ந ஏன்‌ இப்படி மெளனமாக இருக்றொய்‌, ஏன்‌ 
என்று எனனிடம்‌ சொல்லக்‌ கூடாதா?” 

அவள்‌ தன கைக்குட்டையைத்‌ தூர எறிந்தாள்‌. 
தன்‌ கண்களை மறைக்கும்‌ கேசச்‌ சுருள்களை விலக்கிக்‌ 
கொண்டு சோகம்‌ நிறைந்த, அமைதியான குரலில்‌ பேச 
ஆரம்பித்தாள்‌. அவளுடைய பேச்சு, ஆழ்ந்த அமைதி 
யான மாலையில, நீரினமேல்‌ படர்ந்திருக்கும்‌ அடர்ந்த 
புதாகளினூடே, தவழ்ந்து வரும்‌ மென்‌ காற்றின்‌ முணு 
முணுப்புப்போன்‌ றிருந்தது. கவலை மிகுந்த வழிப்போக்கன்‌ 
மஙவெரும்‌ மாலை நேரத்தையும்‌, வயல்களில்‌ தங்கள்‌ வேலை 
களை முடித்துவிட்டு இன்பமயமான கானங்களைப்‌ பாடிக்‌ 
கொண்டுவரும்‌ உழவர்களின்‌ இசையையும்‌ தூரத்தே 
போகும்‌ வண்டிகளின்‌ ஓசையையும்‌ கேட்காமல்‌, தன்‌ 
காதுகளைத்‌ திட்டிக்கொண்டு தன்னை மறந்து லயித்து 
ஙிற்கும்‌ காற்றின்‌ இசை போலிருந்தது அவள்‌ குரல்‌. 

“என்னைப்‌ போன்ற பரிதாபத்துக்‌ குரியவள்‌ 
யார்‌? என்னைப்‌ பெற்றவள்‌ எவ்வளவு துர்ப்பாக்யெ 


புலபா 113 


சாலியாக இருக்க வேண்டும்‌? என்னைப்‌ போன்ற. 
கொடுமைக்காளானவர்கள்‌ யாரேனும்‌ உண்டோ? ௭, 
கொடுமைமிகக விதியே, என்னை ஏன்‌ இப்படிக்‌ கொஞ்சம்‌ 
கூடக்‌ கருணையில்லாமல்‌ வதைகீகிறாய்‌? என்‌ காலடியிலே 
பல செல்வந்தர்களையும்‌, பிரபுக்களையும்‌ வெளிநாட்டுக்‌ 
கோமகனகளையும்‌ கொண்டு வந்து கொட்டினாய்‌. அவர்‌ 
கள்‌ ஒவ்வொருவரும்‌ என்னைக்‌ காதலித்தனர்‌. என்னு 
டைய காதலை அவர்கள்‌ ஒரு பெரிய வரமாகப்‌ பாவித்துக்‌ 
காத்திருந்தனர்‌. கான்‌ என்‌ விரலை அசைக்க வேண்டியது 
தான்‌ தாமதம்‌--அவர்களிலே உன்னதமானவன, பிறப்‌ 
பிலே உயர்நதவன-- என்னுடைய மணாளனாக மாறி இருப்‌ 
பான்‌. அனால்‌ கொடுமையே உருவான விதியே, அவர்‌ 
களில்‌ எவர்‌ பாலும்‌ என்‌ மனத்தைப்‌ பறிகொடுக்கச்‌ 
செய்யவில்லை. நீ என்‌ தேசத்து உன்னதமான வீரர்கள்‌ 
எவரையும்‌ நான்‌ விரும்பும்படி. செய்யவில்லை. ஆனால்‌ 
என்னுடைய எதிரியின்பால்‌, ஒரு அன்னியனின்பால்‌ என்‌ 
உள்ளதக்கசைக்‌ கொள்ளை கொடுக்கச்‌ செய்துவிட்டாய்‌. ஓ! 
புனித மாதாவே, என்ன பாவம்‌ செய்தேன்‌, என்ன பாத 
கம்‌ செய்தேன்‌ என்று என்னை இவ்வளவு கடுமையாகத்‌ 
தயை தாட்சண்யமின்றிச்‌ சோதிக்கிறாய்‌? என்‌ வாழ்‌ 
நாளெல்லாம்‌ செல்வச்‌. செமிப்பிலும்‌ இனபத்திலும்‌ கபிர்‌ 
தன. சுவைமிக்க பண்டங்களும்‌, பிக உயர்நீத பானங 
களும்‌ நான்‌ சாப்பிட்டு வளர்ந்தேன்‌. ஆனால்‌ அதெல்லாம்‌ 
எதற்காக? எந்த முடிவிற்காக? இப்படிக்‌ கேவலம்‌ பிச்சைக்‌ 
காரனுக்குக்கூட இந்த நாட்டில்‌ கிடைக்காத கதியற்ற 
மரணத்தை அடையவா? 


“எனனை இவ்வளவு பாதகமான முடிவுக்குக்‌ கொண்டு 
வந்ததோடல்லாமல்‌, யாருக்காக நான்‌ என்‌ உயி த்‌ 
இருபது முறையேனும்‌ கொடுக்கச்‌ சம்மதிப்பேனோ, அவர்‌ 
களை--என்‌ பெற்றோர்களை—பயங்கரமான தொல்லைக 
ளுக்குட்படுத்தியதும்‌ போதா தென்று, இதற்கும்‌ மேல்‌, 
சாவதற்கு முன இதுவரை காணாத. முறையில, என்மேல்‌ 
காதல்‌ கொண்டவரைக்‌ காணவைத்தும்‌, நான்‌ இதுவரை 
கேளாத இன்பச்‌ சொற்களைக்‌ கேட்கவைத்தும்‌, என்னைச்‌ 
சித்ரவதை செய்கறொயே! அவர்‌ பேச்சுக்களைக்‌ கேட்டு என்‌ 


114 தாராஸ்‌ 


உள்ளம்‌ சிதறி உடைய கான்‌ இன்னும்‌ கேவலமான, 
மிக மோசமான நிலையில்‌ சாகவேண்டும்‌ எனபது உன 
எண்ணமா? ஏற்கனவே, உளம்‌ புழுங்கிச்‌ சாகும்‌ என்னை 
இன்னமும்‌ வருத்தி, ஏன்‌ உன்னை மறுபடியும்‌ தூற்றும்‌ 
படி கொடுமைப்‌ படுத்துகிறாய்‌? எ பயங்கர வி திமீய- 
புனிதத்தாயே நீ என பாபங்களை மன்னித்துவிடு!'' 


அவள்‌ மெனனமாக உட்கார்ந்தாள்‌. அவள்‌ முகத்‌ 
தில்‌ கொஞ்சம்கூட. ஈம்பிக்கையின்‌ ஓளி இன்றி, எந்தவித 
மான தெம்பும்‌ இல்லா:மல்‌ குன்‌ றிவீட்டாள்‌. அவளுடைய 
ஓவ்வொரு அங்கமும்‌--சோகம்‌ ததும்பும்‌ பருவங்கள்‌; கழ்‌ 
நோக்கிய கண்களிலிருந்து வடிந்த கண்ணீர்‌ மின்னுகின்ற 
இளம்‌ கன்னங்களிலே படர்ந்து உலர்நீஇருக்கும்‌ நீர்த 
திவலை; எல்லாம்‌ இவள்‌ உள்ளத்திலே எங்குமே இன்பம்‌ 
இல்லை என்பதை எடுத்துக காட்டின. 


“இதைப்‌ போன்ற நிலையை சான்‌ இதுவரை கேள்‌ 
விப்பட்டதே இல்லை, அதைப்‌ போல்‌ ஒன்றும்‌ நடக்காது, 
கடக்கக்கூடா அ. தெய்வலோகத்துப்‌ பெண்‌ களுக்கு நடப்ப 
தைப்போல, உலகத்திலுள்ள உன்னதங்கள்‌ அனைத்தும்‌, 
உன்னைப்‌ போன்ற எழிலரசிக்குக்‌ கிடைக்க வேண்டிய 
இருக்க, ரீ ஏன்‌ இப்படிச்‌ சாகவேண்டும்‌? இல்லை கீ அப்‌ 
படிச்‌ சாகக்கூடாது! நான்‌ உனனைச்‌ சாகவும்விட மாட்‌ 
டேன! என்‌ பிறப்பின்‌ மேலும்‌, உலகத்தில்‌ நான்‌ விரும்‌ 
பும்‌ சகலத்தின்‌ மீதும்‌ ஆணையிட்டுக்‌ கூறுகிறேன்‌, நீ சாகக்‌ 
கூடாது! ஆனால்‌ அப்படி கடந்துவிட்டால்‌-—மது சக 
தியோ, பிரார்த்தனையோ, அல்லது தைரியமோ-—அ௩்தக 
கொடிய விதியைத்‌ தடுத்து நிறுத்தமுடியாமல்‌ போய்வீட்‌ 
டால்‌, நாம்‌ இருவருமே ஒன்றாகச்சாவோம்‌; அதுவும்‌ நான 
முதலில்‌ உயிரை விடுவேன. ஆம்‌, உன்னுடைய அழகான 
பாதங்களிலேயே நான முதலில்‌ என்‌ உயிரை விடுவேன. 
மரணம்‌ மட்டுமே நம்மைப்‌ பிரிக்கும்‌” என்றான்‌ ஆன்‌ றி. 


அவள்‌ தன்‌ தலையை மெள்ள அசைத்துக்‌ கொண்டு, 
“உங்களையும்‌ ஏமாற்றிக்‌ கொண்டு என்னையும்‌ ஏமாற்று 
தீர்கள்‌. நீங்கள்‌ என்னைக்‌ காதலிக்க முடியாதென்று 
எனக்குச்‌ தெரியும்‌. என்‌ உள்ளத்தை உடைக்கும்‌ அந்த 


புல்பா 115 


உண்மையை நான்‌ அறிவேன்‌. உங்கள்‌ கடமையையும்‌ 
உங்கள்‌ நம்பிக்கையையும்‌ நான்‌ அறிவன்‌. உங்கள்‌ தந்‌ 
தையும்‌ தோழர்களும்‌ உங்களை அழைக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
நாங்களோ உங்களின்‌ பரம வைரிகள்‌” என்றாள்‌. 


ஆன்றி, உடனே வீரத்தோடு நிமிர்க்து ஙின்று 
தலையை ஆட்டிக்‌ கொண்டே “என்‌ தந்‌ைத, தோழர்கள்‌, 
நாடு இவைகள்‌ எல்லாம்‌ எனக்கு ஓரு பொருட்டல்ல! 
அந்த எல்லைக்கு வந்துவிட்டால்‌, அவர்களைப்‌ பற்றி நான 
தெரிந்துகொள்ள விரும்பமாட்டேன்‌! ஆம்‌, விரும்ப 
மாட்டேன்‌” என்று, மறுபடியும்‌ அழுத்தம்‌ இருத்த 
மாகப்‌ பிறரால்‌ செய்ய முடியாத, யாரும்‌ இதுவரை 
கேள்வியே பட்டிராத காரியத்தைச்‌ செய்து முடிப்‌ 
பேன்‌ என்று தீர்மானமாகக கோஸக்குகள்‌, தங்கள்‌ 
புஷ்டியுள்ள, அச்சமற்ற முறையில்‌ சொல்வது 
போலக்‌ கையை வீசி கொண்டு கூறினான்‌. மேலும்‌ 
““உகரேன்தான்‌ எனது தேசம்‌ என்று யார்‌ சொன்‌ 
னது? அதுதான்‌ என்‌ நாடு என்று எனக்கு யார்‌ 
தந்தது? நாம்‌ எதை அருமையானதகென்று எண்‌ 
ணுகிறோமோ, கம்‌ உள்ளங்கள்‌ ஆர்வத்தோடு எதை 
விரும்புகிறதோ அதைத்தான்‌ நமது தேசம்‌ என்று நான்‌ 
கருதுகிறேன்‌ -ஆமாம்‌--நீதான்‌ எனது தேசம்‌! என்‌ 
இதயத்தில்‌ இந்தத்‌ தேசத்தை என்‌ உயிர்‌ உள்ளளவும்‌ 
தாங்கிக்‌ காப்பாற்றுவேன்‌. அதைப்‌ பறிக்க நினைக்கும்‌ 
எந்தக்‌ கோஸக்கையும்‌ எதிர்ப்பேன்‌. இந்தத்‌ தேசத்திற்‌ 
கிணையாக எதை வேண்டுமாலும்‌ நான்‌ காணிக்கையாகக்‌ 
கொடுப்பேன்‌. உலகத்தில்‌ உள்ள எதையும்‌ அதற்காக 
விட்டுக்‌ கொடுப்பேன்‌. எதிர்ப்பவர்களை எல்லாம்‌ அழித்து 
காசமாக்குவேன்‌'' என்று கூறினான்‌. 
வன்னச்‌ சிலையைப்‌ போல மாறிவிட்ட அவள்‌ அவ 
னுடைய கண்களையே ஊடுருவிப்‌ பார்த்துக கொண்டிரு 
தாள்‌. கண்களிலிருந்து கண்ணீர்‌ ஆறாகப்‌ பெருக்கெடுத்‌ 
தோடியது. பிறகு, இயற்கையிலேயே மிகவும்‌ உனனத 
மான அன்பு உள்ளம்‌ கொண்ட உயர்தரப்‌ பெண்களுக்கு 
உண்டாகும்‌ இன்ப உணர்ச்சியில்‌ தன்னை மறந்து, உயி 
சோடு ஓன்றிய ஆர்வம்‌ பெருக்கெடுத்தோடும்‌ வகையில்‌, 


116 தாராஸ்‌ 


எல்லாவற்றையும்‌ மறந்து அவனது கழுத்தைப்‌ பிடிது து: 
அணைத்துச்‌ கொண்டாள்‌. அவன்‌ மேல்‌ சாய்ந்து இணைந்து 
விட்டதே போலத்‌ தன்‌ வெண்மையான கரங்களால்‌ அவ 
னை ச சுற்றி வளை த்துக்கொண்டு, தடுக்க முடியாத பரவ 
சத்தில்‌ உரத்த சப்தத்துடன்‌ விம்மி விம்மி அழுதாள்‌. 


அந்தச்‌ சமயத்தில்‌ விதியில்‌ பலவிதமான குரல்கள்‌ 
எழுந்தன. முரசுகள்‌ ஆர்ப்பதும்‌ ரண பேரிகைகள்‌ 
முழங்குவதும்‌ தாரைகளின்‌ சப்தமும்‌ கலந்து ஒலித்தன. 
அவனுக்கு பவ்ய எதுவும்‌ கேட்கவில்லை. எழில்‌ 
பொங்கும்‌ அவளுடைய உதடுகளின்‌ சுவையிலே உலகை 
மறந்து மிதந்து, அவளுடைய மோகத்தில்‌ தன்னை 
மறந்து, அவளுடைய கேசங்கள்‌ அவன முகத்தை மை றுக்க 
அவிழ்ந்து பட்டுப்‌ போல மிருதுவாகஇருக்கும்‌ மணம்‌ 
வீசும்‌ கேசம்‌ அவனை அப்படியே மூழ்கடித்துவிட எதை 
யுமே கவனிக்கும்‌ சக்தி யற்றவனாகி விட்டான்‌. 


இந்தச்‌ சமயத்தில, அந்தத்‌ தார்த்தாரிய மாது பல்ஸ்‌ 
ஓடி. வந்து “பிழைத்தோம்‌! பிழைத்தோம்‌! நமது துருப்பு 
கள்‌ நகரத்திற்குள்‌ வந்து விட்டன. நமக்கு வேண்டிய 
கோதுமையும்‌ தினை மாவும்‌ எல்லாவற்றையும்‌ எடுத்‌ 
துக்‌ கொண்டு, சில சபோரோஷியர்களையும்‌ கைதிகளாக 
இக்‌ கொண்டு வந்து விட்டனர்‌” என்று தன்னை மறந்து 
கூவினாள்‌. 
.... அனால்‌ அந்த இருவருக்கும்‌ இதைப்‌ பற்றிக்‌ கவலையே 
இல்லை. யாருடைய சேனைகள்‌ நகர த்துக்குள்ளே வந்திருக்‌ 
கிறது, அவர்களோடு என்ன கொண்டு வட்திருக்றொகள, 
கைது செய்யப்பட்ட சபோரோஸியர்கள்‌ யார்‌ என்று 
தெரிந்துகொள்ள அவர்கள்‌ கண்ணெடுத்தும்‌ பார்க்க 
வில்லை. உலகத்திலேயே காணாத இன்பத்தில்‌ மிதந்த 
அன்றி தன்‌ கன்னங்களை த்‌ கொட்ட சுவை மிக்க உதடு 
களை முத்தமிட்டான்‌. அந்த உதடுகளும்‌ சும்மா இருக்க 
வில்லை. அவனுடைய முத்தங்களுக்கு மறு பரிசு தந்தன. 
இருவரும்‌ பரிமாறிக்‌ கொண்ட முத்தங்களிலே, மானி 
டருக்கு வாழ்க்கையில்‌ ஒரே முறை கிடைக்கும்‌ இன்‌ 
பம்‌ கிடைக்கப்‌ பெற்றார்கள்‌. 


புல்பா 117 


அந்தக்‌ கோஸக்‌ இதோடுமுடிக்தான்‌! கோஸக்குகளின்‌ 
வீர பரம்பரையிலிருந்து நழுவிவிட்டான! தன தந்தையின்‌ 
கிராமங்களை தன்‌ ஆண்டவனின்‌ கோவிலை-—சபோரோ 
ஷியை இனிமேல்‌ அவன்‌ காணமுடியாது! உகரேனைக காப்‌ 
பாற்றக ளெம்பிய தன்‌ மக்களிலே,மிகவும்‌ பராகரெமம 
பொருந்திய ஒரு வீரனை உக்ரேன்‌ இழந்துவிட்டது. தனனை 
இந்த அவமானத்திற்குக்‌ கொண்டு வந்த தன்‌ மகனைப்‌ 
பெற்ற அந்த நேரத்தைச்‌ சபித்துககொண்டே அத்திரத்‌ 
தில்‌, தன்‌ நரைத்த கலை முடியிலிருந்து ஒரு கொத்துக்‌ தலை 
முடியைப்‌ பறித்துக்‌ கொள்வான்‌ புல்பா. 


1 


-சபோரோஷியாகளின்‌ பாசறையில ஜரே குழப்பமும்‌, 
கோஷ்டமுமாக இருந்தது. முதலில்‌ எ திரிகளின படை 
கள்‌ எப்படி ஈகரத்திற்குள்‌ புகுந்து விட்டனவென்றே 
அவாகளுக்குப்‌ பிடி படவில்லை. நகரத்தின்‌ பக்கங்களில்‌ 
இருந்த வாசல்களைக காவல்‌ புரிந்துகொண்டிருந்த பேரேஸ்‌ 
லேவ குரனில்‌ இருந்தவர்கள்‌ எல்லோரும்‌ நன்றாகக்‌ குடித்து 
விட்டுப்‌ போதையிலிருந்ததால்‌, அவர்களில்‌ பா திப்பேரைக்‌ 
கொன்றுவிட்டு, மீதிச்‌ சேனைகளைக கட்டிப்போட்டு விட்டு 
எ திரிகள்‌ கரத்‌ திற்குள்‌ பாய்ந்து மறைநதுவிட்டனர்‌ 
என்பது தெரிய வந்தது. அவர்கள்‌ போதை மயக்கத்தி 
லிருந்ததால, என்ன நடக்கிறதென்பதே தெரிதுகொள்வ 
தற்கு முன்‌ எல்லாம்‌ நடந்தேறி விட்டன. இந்த அரவத்‌ 
தைக கேட்டுப்‌ பககங்களிலிருந்த பிற குரன்களைச்‌ சேர்ந்‌ 
தீவர்கள்‌— பாதி மயக்கத்திலிருந்தவர்கள்‌-— தங்கள்‌ ஆயு 
தங்களைத்‌ தேடி எடுத்துக கொள்வதற்குள்‌ எதிரிகளின்‌ 
படை கரத்து வாசலைக்‌ கடந்து உள்ளே புகுந்து கொண்‌ 
டிருந்தது. முறையற்ற போக்கில்‌ இவர்கள்‌ அவர்களைத்‌ 
துரத்த அநத எதிரிப்‌ படைகளின்‌ கடைசி அணியில்‌ 
இருகதவர்கள்‌ இவர்களைப்‌ பார்தீதுச்‌ சுட்டுக்கொண்டே 
உள்ளே மறைந்து விட்டனர்‌. கோஷிவோய்‌ எல்லோரை 
யும்‌ அணிவகுத்து நிற்கச்‌ சொன்னான்‌. அனைவரும்‌, ஒரு 
வளைவாகத்‌ தங்கள்‌ தலைகளைக்‌ கவிழ்த்துக்‌ கொண்டு, 
மெளனமாக நின்றதும்‌, 


118 தாராஸ்‌ 


“இன்று இரவு நடந்ததைப்‌ பார்த்தீர்களா, சகோ 
தர கனவான்களே! குடி போதை நம்மை எந்த எல்லைக்‌ 
குக்‌ கொண்டு வந்து விட்டதென்பதைப்‌ பார்த்தீர்களா? 
எதிரி நம்மை எவ்வளவு அவகேடான நிலைக்குக்‌ கொண்டு 
வந்து விட்டான்‌ பார்த்தீர்களா? என்ன மோசமான வீரர்‌ 
கள்‌ நீங்கள்‌! உங்கள்‌ 'ஓட்கா' வைக்‌ கொஞ்சம்‌ அதிக 
மாக்கினால்‌, உடனே கண்‌ மண்‌ தெரியாமல்‌ குடித்து விட்‌ 
டுப்‌ போதையில்‌ இருந்துவிடுகி நீர்கள்‌. நம்மைப்போன்ற 
கிருஸ்தவ வீரர்களின்‌, கால்சட்டையை உருவிக்கொண்ட 
தோடு, முகத்திலும்‌ துப்பிவிட்டுப்‌ போகும்‌ அளவுக்கு 
மயங்கிக்‌ கடக்க நீர்கள்‌. 

கோஸக்குகள்‌ அனைவரும்‌ தங்கள்‌ குற்றத்தை 
உணர்ந்து குனிந்த தலைகளுடன்‌ நின்றனர்‌. நேஸோயி 
குரனின தலைவனான குகுபென்கோ மட்டும்‌ பதில்‌ பேச 
ஆரம்பித்தான்‌: — 


“கொஞ்சம்‌ பொறுங்கள்‌ தந்ைதையே/* கோஷிவோய்‌ 
எல்லாச்‌ சேனைகளையும்‌ கூட்டிப்‌ பேசும்போது, குறுக்கி 
டுப்‌ பேசுவது சட்டப்படி தவறானாலும்‌ கூட, நிலைமை 
நீங்கள்‌ சொல்வது போல்‌ இருக்கவில்லே. ஆகவே நான்‌ 
சொல்வதையும்‌ கேளுங்கள்‌. நம்‌ கிருஸ்தவ சேனையைப்‌ 
பற்றிக்‌ கூறியது முற்றிலும்‌ உண்மையாகாது. நமது 
கோஸக்குகள்‌, படை வீரர்களாக, அணிவகுத்து வரும்‌ 
போதோ, அல்லது போர்க்களத்தில்‌, கடுமையான கை 
கலப்பின்போகதோ, அல்லது கடுமையான வேலைகளில்‌ ஈடு 
பட்டி. ருக்கும்போதோ, குடித்திருந்தால்‌, அவர்கள்‌ மரண 
தண்டனை அடையத்தகுந்த குற்றவாளிகள்‌ என்பதில்‌ 
ஐயமில்லை. ஆனால்‌ நாங்கள்‌ செய்வதற்கு ஒன்றுமினறிச்‌ 
சோம்பித்‌ திரி்துகொண்டும்‌ நகரத்தைச்‌ ச மற்றிக 
கொண்டும்‌ இருந்தோம்‌. ஏதேனும்‌ உபவாச கோன்போ, 
அல்லது கிருஸ்தவ முறைப்படி ஏதேனும்‌ அலுவலோ 
நாங்கள்‌ செய்துகொண்டிருந்தாலும்‌ பரவாயில்லை. 


* கோஷிவோய்‌ என்ற அவர்களுடைய ஏகத்தலைவனைச்‌ 
சமயத்தில்‌ “£பட்கோ” என்று அழைப்பதும்‌ வழக்கம்‌. “பட்கோ” 
என்றால்‌ தந்தை என்று பொருள்‌. 


புலபா 119 


- ஆனால்‌ அப்படி ஒன்றுமினறி இருக்கும்போது குடிப்பது 
எப்படிக்‌ குற்றமாகும்‌? அதில்‌ ஒரு பாபழும்‌ இல்லை. 
அதற்குப்‌ பதில நிராயுதபாணிகளாக இருக்கும்போது 
அடித்துவிட்டுச்‌ சென்ற அவர்களுக்கு நமது சகீதியைக்‌ 
காட்டுவோம்‌. அவர்களை இதற்குமுன்‌ சக்கையாக 
அடி. த்திருக்கிறோம்‌. இப்போது அவர்களில்‌ ஒருவரும்‌ 
உயிருடன்‌ திரும்பாதவகையில்‌ துவம்சம்‌ செய்வோம்‌” 
என்றான. 

அவனுடைய பேச்சு அந்தக்‌ கோஸக்குகளுக்குப்‌ 
புகிதுணாச்சியைக்‌ தந்தது, தொங்கவிட்டுக்‌ கொண் 
டிருந்த தங்கள்‌ தலைகளை நிமிர்த்தினர்‌. பலர்‌ **குளு 
பென்கோ நன்றாகப்‌ பே௫ினான்‌” என்றும்‌ கூறிக்கொண் 
டிருந்தனர்‌. 

கோஷிவோயின்‌ அருகிலேயே நின்‌ றுகொண்டிருக்க 
புல்பா, அவனைப்‌ பார்த்து “என்ன கோஷிவோய்‌, குகு 
பென்கோ பேசுவதும்‌ உண்மையாகத்தான்‌ இருக்கிறது, 
இல்லையா! அதற்கு நீ என்ன சொல்கிறாய்‌?” என்று 
கேட்டான்‌. 

“கான என்ன சொல்வது? இவனைப்போன்ற ஒரு 
பிள்ளையைப்‌ பெற “இவன்‌ தந்‌ைத என்‌ மோற்றான்‌ 
கொல? என்றுதான்‌ சொல்ல முடியும்‌. குற்றம்‌ புரிந்து 
விட்டவாகளைப்‌ பார்த்துக கடுமையாகப்‌ பேசுவதற்கு 
அவ்வளவு கெட்டிக்காரத்தனம்‌ தேவையில்லை. ஆனால்‌ 
குற்றம்‌ புரிக்துவிட்டுத்‌ துயரப்பட்டுக்கொண் டிருக்கும்‌ 
ஒருவனைப்‌ பார்த்து ஆறுதலாகப்‌ பேசுவதற்குத்தான்‌ 
கெட்டிக்காரத்தனம்‌ வேண்டும்‌. இதைப்போன்‌ ற சொற்‌ 
கள்‌, குதிரைககுத்‌ தண்ணீர்‌ காட்டித்‌ தார்க்குச்சி மூலம்‌ 
தூண்டிவிடுவது போலாகும்‌, இவர்களை ஊக்குவித்துப்‌ 
புதுத்‌ தெம்பை அளிக்கின்றன. நானே இதைப்போன்ற 
தைரியமிகக வார்த்தைகளைச்‌ சொல்ல வேண்டுமென்று 
தான்‌ இருந்தேன்‌. ஆனால்‌ குகுபென்கோ என்னை முந்திக்‌ 
கொண்டான்‌.” 

“மது கோஷிவோயும்‌ ஈன்றுகவே பேசிவிட்டார்‌” 
என்று அந்த சபோரோஷியர்கள்‌ மத்தியிலே பலர்‌ குரல்‌ 
கொடுத்தனர்‌. 


1.90 காராஸ்‌ 


“நன்றாகச்‌ சொன்னார்‌” என்றனர்‌ கலர்‌. 
நரை தீதலையினரில்‌ சிலராகூட வெள்ளியைப்‌ போல 
வெளுத்துவிட்ட தங்கள்‌ மீசைகளைத்‌ தடவி விட்டுக 


கொண்டே மெள்ள “'நன்ராகச்‌ சொன்னார்‌!” என்று 
சொல்லிக்கொண்டனர்‌. 


கோஷிவோய்‌ மேலும்‌ தொடர்ந்து “இன்னும்‌ சற்றுக்‌ 
கேளுங்கள்‌ கனவான்களே, இந்தக்‌ கோட்டையைக்‌ கைப்‌ 
பற்ற, ஜொமானியாகள்‌ செய்வதுபோலக கோட்டைமீது 
ஏறுவதோ அலலது கோட்டையைப்‌ பழுதாக்க வெடிவைப்‌ 
பதோ நமது முறைக்குப்‌ புறம்பானது. கோட்டை எப்படி 
யேனும்‌ நாசமாகிப்‌ போகட்டும்‌! அனால்‌ எதிரிகளின்‌ 
படைகள்‌ உள்ளே சென்ற வேகத்தைப்‌ பார்க்கும்போது, 
அவர்கள்‌ போதுமான உணவுப்‌ பண்டங்களைக்‌ கொண்டு 
போகவில்லை என்றே ஊகிக்க இடமிருக்கிறது. மேலும்‌ 
நகரவாசிகளோ பசி பசி என்று துடித்துக்கொண்டிருக 
கன றனர்‌. ஆகவே இந்த உணவு வகைகளை உடனே காலி 
செய்துவிடுவார்கள்‌. அவர்களுடைய குதிரைகளுக்குப்‌ 
புல்லுக்கு என்ன செய்வார்கள்‌--அவர்களுடைய சுவாமி 
களில யாராவது தெய்வலோகத் திலிருந்து புல்லைக்‌ கொட்‌ 
டனலொழிய அவர்களுக்கு வேறு வழியிலலை--அவர்சு 
ளுடைய பா திரிகள்‌ வாயில்‌ வந்ததைச்‌ சொல்லிக்கொண் 
டருப்பராகள்‌. ஆகவே இவைகளை எல்லாம்‌ சீரதூகபிப்‌ 
பார்க்கும்போது அவர்கள்‌ எதற்காகவேனும்‌ நகரத்திற்கு 
வெளியே வந்துதான்‌ தீரவேண்டும்‌. ஆகவே, உங்களை 
மூன்று பகுதிகளாகப்‌ பிரித்துக்கொண்டு நஈகரத்திற்குப்‌ 
போகும்‌ மூன்று பாதைகளையும்‌ வளைத்துக்கொண்டு 
அதன்‌ மூன்று வாசல்கள்‌ முன்னேபோய்‌ நில்லுங்கள்‌. 
மூல வாசல்‌ அருகே ஐந்து குரன்களும்‌, மற்ற இரு 
வாசல்கள்‌ முனனே, ஒவ்வொன்றிற்கும்‌ மூன்று குரனகள்‌ 
வீதமாகப்‌ போய்க்‌ காவலிருங்கள்‌. டியாட்கிவ, கோர்சன்‌ 
அகிய இரண்டு குரன்களும்‌, தாக்குவதற்காகப்‌ பதுங்கி 
இருக்கவேண்டும்‌. கர்னல்‌ புலபாவும்‌ தன படைகளுடன்‌ 
தாக்குவதற்குத்‌ தயாராகப்‌ பதுங்கி இருக்கவேண் டும்‌. 
டிடரேவ்கா டிம்மோஷேவ்கா ஆகிய இரண்டு குரன களும்‌, 
பிரத்தியேக உபயோகத்திற்காக ஒதுக்கி வைக்கப்படும்‌. 


புல்பா 121 


இவை இரண்டும்‌ ஈமது சரக்கு வண்டிகளின்‌ வலது பக்கம்‌ 
தயாராகத்‌ தங்கி இருக்கவேண்டும்‌. அதன இடது பக்க 
மாகச்‌ சேசர்பினோவ்‌ குரனும்‌ மேல்‌ ஸ்டபிலிகிவ குரனும்‌ 
தங்கி இருக்கவேண்டும்‌. இது போக, நம்மவர்களில்‌ 
யாருக்குக்‌ கூர்மையான நாக்கும்‌, வம்புக்கிமுக்கும்‌ 
கெட்டிக்காரத்தனமும்‌ அதிகமுண்டோ அவர்கள்‌, நம்‌ 
எதிரிகளைத்‌ தூண்டிவிட்டு, ரோஷத்தை உண்டாக்குங 
கள்‌. இந்தப்‌ போலந்துக்காரர்களுக்குத்‌ தலையில்‌ ஒன்றும்‌ 
இடையா து. ஆகவே உங்கள்‌ கேலிச்‌ சொற்களையும்‌ கிண்‌ 
டல்களையும்‌ பொறுத்துக்‌ கொள்ள மாட்டார்கள்‌. 
ஆகவே அத்திரத்துடன்‌ வாசல்களைத்‌ திறந்துகொண்டு 
வெளியே வருவார்கள்‌. குரன்களின்‌ தலைவர்கள்‌, தங்கள்‌ 
குரன்களின்‌ வீரர்கள்‌ சரியாக இருக்கிறார்களா என்று 
பார்த்துக்கொள்ள வேண்டும்‌. எந்தெந்த குரன்களில்‌ வீரர்‌ 
கள்‌ குறைவாக இருக்றொர்களோ அந்த இடங்களில்‌, பேரி 
ஸ்லேவ குரனிலிருந்து வீரர்களை எடுத்துக்‌ கொள்ளலாம்‌. 
எல்லாவற்றையும்‌ ஜாக்கிரதையாகப்‌ பார்த்துக்‌ கொள்‌ 
ளுங்கள்‌. எல்லோருக்கும்‌ போதை தீர, ஒரு கோப்பை 
ஓட்காவும்‌ ஒரு துண்டு ரொட்டியும்‌ கொடுங்கள்‌. ஆனால்‌ 
நேற்று நீங்கள்‌ சாப்பிட்ட உணவே இன்னும்‌ உங்கள்‌ 
வயிற்றில்‌ இருக்கும்‌. நேற்று நீங்கள்‌ இன்றதைப்‌ பார்த 
தால்‌, இந்நேரம்‌ உங்கள்‌ வயிறு வெடிக்காம லிருப்பதைக்‌ 
கண்டு நான்‌ உள்ளபடியே ஆச்சரியப்படுகிறேன்‌. இன்‌ 
னும்‌ மற்றொரு உத்திரவு. மதுக்கடை வைத்திருக்கும்‌ 
எந்த யூதனாவது ஒருசிறு கோப்பை அளவு மதுவை எந்தக்‌ 
கோஸக்குக்காவது விற்பதை நான்‌ கண்டால்‌, அவன்‌ 
நெற்றியிலே ஆணி அறைந்து, அவனைத்‌ தலைகீழாகத்‌ 
தூக்கிலிட்டு விடுவேன்‌. சரி இப்போது கம்‌ வேலையைத்‌ 
துவக்குவோம்‌.”” 


கோஷிவோயின்‌ உத்திரவுகளைக கேட்டுக்கொண்ட 
கோஸக்குகள்‌, தங்கள்‌ தலைகளை இடுப்புவரை தாழ்த்தி 
வணங்கிவிட்டுத்‌ தங்கள்‌ தொப்பிகளைத்‌ தலையில்‌ போடா 
மல்‌ தங்களுடைய குரன்களுக்குச்‌ சென்றனர்‌. வெகு 
தூரம்‌ சென்ற பிறகே தங்கள்‌ தொப்பிகளை மாட்டிக 
கொண்டனர்‌. வீரர்கள்‌ தங்கள்‌ ஆயுதங்களைத்‌ தயார்‌ 


78 தாராஸ்‌ 


செய்ய ஆரம்பித்தனர்‌. வாட்களையும்‌ அகண்ட கத்திகளை 
யும்‌ சோதனை செய்து கொண்டனர்‌. வெடி பருந்து 
மூட்டைகளை அவிழ்த்து மருந்துகளை நிரப்பிக்‌ கொண்ட 
னர்‌. தங்கள்‌ வண்டிகளைத்‌ திருப்பித்‌ தங்களுக்குச்‌ சாதக 
மாக நிறுத்திக்‌ கொண்டனர்‌. குதிரைகளைத்‌ தேர்ந்‌ 
தெடுக்கனர்‌. 

புல்பா தன்‌ படைகளுடன்‌ தான்‌ தங்கி இருக்கும்‌ 
கூடாரத்திற்குச்‌ செல்லும்‌ வழியெல்லாம்‌ அன்றி என்ன 
வானான்‌ என்று இந்துத்துக்கொண்டே சென்றான்‌. ஒரு 
வேளை கைதியாக்கப்பட்டவர்களோடு விழிப்பதற்கு முன்‌ 
இவனையும்‌ கட்டி இழுத்துக்கொண்டு போய்விட்டார்‌ 
களோ? இல்லை, அன்றியைப்‌ போன்ற ஒருவனை யாரும்‌ 

உயிரோடு கைது செய்ய முடியாது. ஆனால இறந்து: 
விட்ட கோஸககுகள்‌ கூட்டத்திலே கூட அவனைக்‌ காண 
விலலையே! இந்தச்‌ சிந்தனையிலேயே மூழ்கிவிட்ட புல்பா 
தன்‌ படைகளுடன்‌ நடந்துகொண்டே. இருந்தான. அவனை 
யாரா கூப்பிடுவது கூட அவனுக்குக்‌ கேட்கவில்லை. 
வெகு நேரம்‌ கழித்துத்‌ தன்னை யாரோ கூப்பிவெதை 
உணர்ந்த புலபா சுயநினைவு வந்தவனாய்‌, 

“யார்‌ என்னைக்‌ கூப்பிடுவது?” என்று திரும்பிக்‌ 
கேட்டான. 

யான்கல்‌ ஏன்ற அந்த யூதன்‌ அவன்‌ முன்‌ வந்து 
நின்றான்‌. 

“கர்னல்‌ சார்‌, கர்னல்‌ சார்‌” என்று அவசர அவசர 
மாக ஓடிவந்தான்‌. ஓடிவந்து அவன்‌ பேசிய முறையி 
லிருந்து ஏதோ மிகவும்‌ முக்கியமான ரகசியம்‌ ஒன்றைச்‌ 
சொல்லப்போவது போல இருந்தது. மறுபடியும்‌, அதே 
அவசரக்‌ குரலில்‌, 

“கர்னல்‌ சார்‌, நான நகரத்திற்குள்‌ போய்‌ வந்தேன்‌”” 
என்று கூறினான்‌. 

புல்பாவுக்கு ஓன்றும்‌ பிடி படவில்லை. இவன்‌ எப்படி 
அந்த நகரத்திற்குள்ளே போகவும்‌ வெளியே வரவும்‌ 
முடிந்தது என்று அவனையே பார்த்துக்கொண்‌ டிருந்தான்‌. 


பிறகு, 


புல்பா 1238 


“உன்னை அங்கே எந்தச்‌ சைத்தான்‌ அழைத்துச்‌ 
சென்‌ றது?” 

“இதோ ஒரு நிமிஷத்தில்‌ சொல்லிவிடுகிறேன்‌. 
காலையில நமது கோஸக்குகள்‌ சுடுவதைக்‌ கேட்டு விழித்‌ 
தெழுந்த நான்‌, அது இன்னதென்று அறிவதற்காக, 
என்‌ சட்டையை எடுத்துக்கொண்டு அதை மாட்டிக்‌ 
கொள்ளவும்‌ நேரமின்றி ஓடிவந்தேன்‌. அந்தச்‌ சமயத்தில்‌, 
எ இிரிகளின்‌ கடைப்‌ படைகள்‌ நகரத்தின்‌ வாசலைக்‌ 
கடந்து உள்ளே சென்றுகொண்டிருந்தன. அங்கேயே என்‌ 
சட்டையை மாட்டிக்கொண்டு வாசலைக்‌ கடந்தபோது, 
எனக்கு மிகவும்‌ தெரிந்த ஓரு கனவானைக கண்டேன்‌. 
அவர்‌ பெயர்‌ கெலெண்டே ரவிக்ஸ்‌. அவர்‌ ஒரு துவஜதாரி. 
கடந்த மூனறு வருஷங்களாக எனக்குத்‌ தரவேண்டிய 
நூறு *சொவோன்ட்ஸை கொடுக்காமலிருககிறார்‌. அதைக்‌ 
கேட்கும்‌ சாக்கில்‌ நாக னும்‌ உள்ளே புகுந்துவிடடேன்‌”' 
என்றான்‌. 

“என்ன? கடன்‌ கேட்பதற்காக நகரத்திற்குள்‌ 
துழைக்தாயா? உன்னை அங்கேயே நாயைப்‌ போல அடித்‌ 
அத்‌ தூக்கிலிடவில்லையா அவன்‌?'' என்று கேட்டான்‌ 
புல்பா. 

“நன்றாய்ச்‌ சொன்னீர்கள்‌, என்னைத்‌ தூக்கிலிடும்படி 
அப்போதே அவன்‌ உத்திரவு கொடுத்துவிட்டான்‌. அவ 
னுடைய ஆட்களும்‌ என்னைப்‌ பிடித்து என்‌ கழுத்தில்‌: 
தூக்குக்கயிற்றையும்‌ மாட்டிவிட்டனர்‌. அனால்‌ நான 
உடனே அந்தக்‌ கனவானிடம்‌ மண்டியிட்டு, என்னை 
மன்னித்துவிடும்படியும்‌, அவர்‌ தரவேண்டிய கடனை அவர்‌ 
எப்போது தந்தாலும்‌ தரலாம்‌ என்றும்‌, ககரத்தில 
இருக்கின்ற மற்ற கனவான்களிடம்‌ என்‌ கடனை வசூல்‌ 
செய்துகொள்ள மட்டும்‌ என்னை அனுமதிக்கும்படியும்‌ 
கேட்டுக்கொண்டேன்‌. உங்களிடம்‌ சொல்வதற்கென்ன, 
அவனிடம்‌ இப்போது ஒரு சல்லிக்காசு கூடக கிடையாது. 
பல கிராமங்கள்‌, மாளிகைகள்‌, நான்கு கோட்டைகள்‌, 
ஸ்கோலோவ்‌ வரை பரந்திருக்கும்‌ இறந்த வெளிகளும்‌ 


* அந்தப்‌ பகுதிகளில்‌ வழங்கிய நாணயத்தின பெயர்‌. 


144 தாராஸ்‌ 


அவனுக்குச்‌ சொந்தமா யிருந்தும்‌ கூட, ஒரு கோஸக்கைப்‌ 
போல வெறும்‌ பையோடுள்ளவன தான்‌. இப்போது கூட 
பிரஸ்லா யூதர்கள்‌ அவனுக்குச்‌ சகாயம்‌ செய்யாமலிருந்‌ 
தால்‌, இகதப்‌ போருக்கு வருவதற்குக்‌ கூட ஒன்றுமில்லா 
மல்‌ திகைத்திருப்பான்‌. அதனாலேயே அவன அரச 
சபைக்குக்‌ கூடப்‌ போவ தில்லை.” 


“சரி, நீ நகரத்தில்‌ என்னதான்‌ செய்தாய்‌! நம்‌ ஆட்‌ 
களில்‌ யாரையேனும்‌ அங்கே பார்த்தாயா?! 


“ஓ, பார்த்தேனே! நம்‌ ஆட்கள்‌ அங்கே நிறைய 
இருக்கிறார்களே. ஐஸக்‌, ரஹிம்‌, சாமுவேல்‌, ஜவலோ 
மற்றும்‌ யூத ஒப்பந்தக்காரர்கள்‌ பலர்‌...... 


“அர்த காய்களைச்‌ சைத்தான்‌ கொண்டுபோகட்டும்‌. 
உன்னுடைய யூத மந்தைகளைப்‌ பற்றி எனக்கென்ன 
கவலை? நான்‌ எங்கள்‌ சபோரோஷியர்களைப்‌ பற்றிக்‌ கேட்‌ 
கிறேன்‌” என்று ஆத்திரத்தோடு கத்தினான்‌ புல்பா. 


“நான்‌ சபோரோஷியர்கள்‌ எவரையும்‌ பார்கக 
வில்லை. நம்‌ பிரபு ஆன்றியை மட்டும்தான்‌ பார்த்தேன்‌.” 


“என்ன ஆனறியைப்‌ பார்த்தாயா? உண்மையாகவா? 
யூதா, அவன்‌ எங்கே இருக்கிறான்‌? எங்கேனும்‌ குழி 
பிலேயா?  இருட்டறையிலேயா?  அவமானப்படுத்திக்‌ 
கட்டி வைத்திருக்கிருர்களா? எப்படி. இருக்கிறான்‌ சொல்‌” 
என்று ஆர்வத்தோடு கேட்டான்‌ புல்பா. 


“நம்‌ பிரபு அனறியை யார்‌ அவ்வளவு தைரியத்‌ 
துடன்‌ கட்டிப்போட முடியும்‌? அவர்‌ இப்போது எவ்‌ 
வளவு பெரிய கனவானாகிவிட்டார்‌/ கடவுள்‌ சாட்சியாகச்‌ 
சொல்லுகிறேன்‌. என்னாலேயே அவரை அடையாளம்‌ 
கண்டுகொள்ள முடியவீலலை. அவருடைய தோள்பட்டை 
கள்‌ தங்கம்‌; கைப்பட்டை. அலங்கார அணிகளெல்‌ 
லாம்‌ தங்கம்‌; மார்பில்‌ மாட்டியிருக்கும்‌ அணிகளும்‌ 
தங்கம்‌; அவருடைய தலைக்கவசம்‌ கூட ஒரே தங்கம்‌; 
எங்கு பார்த்தாலும்‌ ஓரே தீங்கமயம்தான்‌, போங்கள்‌! 
வஸ௩தகாலத் தில்‌ பறவைகள்‌ ஆர்ப்ப, அவைகளின்‌ இசை 
வெள்ளத்திலே மிதக்கும்‌ சோலை யெல்லாம்‌ தங்கமய 


யுல்பா 14D 


மாக்கும்‌ கதிரவனின்‌ ஒளிபோல அவர்‌ தீங்கமாகவே 
ஜொலிக்கிறார்‌. அர்த வேவோட்‌ தனது உன்னதமான 
குதிரையையும்‌ கொடுத்‌ திருக்கிறார்‌. அது ஓன்ஹேற இரு 
நாறு செர்வோன்ட்ஸ்‌ பெறும்‌.” 


புல்பா இதைக்‌ கேட்டுக்‌ கல்லானான. 


“அவன்‌ ஏன்‌ இந்த அன்னியப்‌ போர்‌ உடைகளை 
அணிக்துகொண்டான்‌?”' 


“ஏனென்றால்‌, அது மிகவும்‌ அழகாய்‌ இருக்கிறது. 
மேலும்‌ அவர்‌ குதிரை மேல்‌ ஏறிக கொண்டு சுற்றி, 
மற்றவர்களுக்குத்‌ தனக்குத்‌ தெரிந்ததைச்‌ சொல்லிக்‌ 
கொடுக்கிறார்‌. அவர்கள்‌ கற்றுத்‌ தருவதையும்‌ தெரிந்து 
கொள்ளுறைர்‌. மொத்தத்தில்‌ பிற போலந்துப்‌ பணக்‌ 
காரப்‌ பிரபுக்களைப்‌ போல நடந்து கொள்ளுகிரறோ..”' 

“யார்‌ அவனை இப்படி யெல்லாம்‌ செய்யும்படி வற்‌ 
புறுத்துகிறார்கள்‌?” 

“அவரை யாரும்‌ வற்பறுத்துவதாக நான்‌ சொல்ல 
மாட்டேன்‌. அவர்‌ தன்னிச்சையாகவே அவர்கள்‌ பக்கம்‌ 
போய்ச்‌ சேர்ந்து விட்டார்‌ என்பது பிரபுவுக்குத்‌ தெரி 
யாதோ)” 

“யார்‌ அந்தப்‌ பக்கம்‌ போய்ச்‌ சேர்ந்தது?” 

“என்‌, நமீ பிரபு ஆன்றிதான்‌..” 

“அவனாகப்‌ போனானா?” 

“அமாம்‌. இப்போது அவர்களில்‌ ஒருவராக மாறி 
விட்டார்‌.” 

“பொய்யா சொல்கிறாய்‌, பன்‌ றியே!'' 


“நான்‌ எப்படிப்‌ பொய்‌ சொல்லமுடியும்‌? அப்படிப்‌ 
பொய்‌ சொல்வதற்கு நான்‌ என்ன முட்டாளா? அப்படிச்‌ 
செய்வதென்றால்‌, என்‌ தலையைப்‌ பணயம்‌ வைத்தல்லவோ 
செய்ய வேண்டும்‌? பிரபுக்களிடம்‌ பொய்‌ சொல்லும்‌ 
யூதன்‌, நரயைப் போலச்‌ சுட்டு வீழ்த்தப்படுவான்‌ என்பது 
எனக்குத்‌ தெரியாதா என்ன?” 


186 தாராஸ்‌ 


“அப்படி யென்றால்‌, அவன்‌ தன்‌ தேசத்தையும்‌, 
மதத்தையும்‌ விற்றுவிட்டான்‌ என்று சொல்லு!” 


“அவர்‌ எதையும்‌ விற்று விட்டதாக நான்‌ சொல்ல 
மாட்டேன்‌. அவர்கள்‌ பககம்‌ சேர்ந்து விட்டார்‌ என்று 
சான கூறுகிறேன்‌.” 


“பாழாய்ப்‌ போன யூதனே, மீ பொய்‌ சொல்லுரறொய்‌. 
இதைப்‌ போன்ற செய்கை, எங்கள்‌ கிருஸ்தவ பூமியில்‌ 
என்றுமே நடந்ததில்லை. பதிதா, நீ பொய்தான்‌ சொல்‌ 
பட்டத்‌ 

“நான்‌ சொன்னது பொய்யாக இருந்தால்‌, என்‌ வீட்‌ 
டின்‌ வாயிலில்‌ புல்‌ முளை க்கட்டும்‌! நான்‌ சொல்வது பொய்‌ 
யாக இருந்தால்‌ என்‌ தந்தை, என்‌ தாய்‌, என்‌ மாமனார்‌, 
என பாட்டனார்‌, என்‌ தாயின்‌ தந்‌ைத இவர்களின்‌ சவக்‌ 
குழி மீது எல்லோரும்‌ காறி உமிழட்டும்‌! பிரபு அவர்கள்‌ 
விரும்பினால்‌ அவர்‌ ஏன்‌ அங்கே சென்றார்‌ என்ற கார 
ண த்தையும்‌ நான்‌ சொல்கிறேன்‌.” 


“என்‌? 


“அந்த வேவோடுககு ஒரு அழகான பெண்‌ இருக 
கிராள்‌--ஆஅண்டவனே? அழகென்றால்‌ எவவளவ அழகு!” 


இந்த இடத்தில்‌ அந்த யூதன்‌ தன்னால்‌ ஆனமட்டும்‌ 
தன முகத்தில்‌ அழகைப்‌ பிர திபலிக்க முயற்சி செய்தான்‌. 
தன கரங்களை விரித்துக்‌ கொண்டான்‌; கண்களைச்‌ சொரு 
செ சாய்த்துப்‌ பார்த்தான்‌; ஏதோ சுவையான உணவை 
அருந்தியவன போலத்‌ தன்‌ வாயை மாற்றிக்‌ ப்ப 


காட்டினான்‌. 
“சரி அதனால்‌ என்ன?” 


“அவர்‌ இதெல்லாம்‌ செய்ததற்கும்‌, அவர்கள்‌ பக்கம்‌ 
சென்றதற்கும்‌ அவள்தான்‌ காரணம்‌. காதல்‌ கொண்ட 
வன்‌, செருப்பின்‌ அடித்‌ தோலைப்‌ போன்‌ றவன்‌. தண்ணீரில்‌ 
ஊற வைத்துவிட்டு எப்படியேனும்‌ அதை வளைக்கலாம்‌.'' 


புலபா சிந்தனையில்‌ ஆழ்ந்து விட்டான்‌. பலவீன 
மான பெண்களின்‌ சக்தியே மகத்தானது. எவ்வளவோ 


புல்பா 127 


பலசாலிகளை அவர்கள்‌ வீழ்த்தி இருக்கின்‌ றனர்‌ என்பதை 
அவன்‌ நினைத்துப்‌ பார்த்தான்‌. பெண்களின்‌ அழகுக 
கவர்ச்சியிலே ஆன றி சுலபமாக வீழ்ந்துவிடக்‌ கூடியவன்‌ 
என்பதும்‌ அவனுக்குத்‌ தெரியும்‌. ' அங்கேயே வேரடித்‌ 


* 


. தார்ப்போல புலபா நீண்ட நேரம்‌ நின்று விட்டான்‌. 


மறுபடியும்‌ அந்த யூதன்‌ “இன்னும்‌ முழுவதையும்‌ 
சொல்லுகிறேன்‌ கேளுங்கள்‌ பிரபு. நான்‌ அந்தச்‌ சப்தம்‌ 
கேட்டு நகரத்து வாசலை நோக்கி ஓடும்போது ஒரு முத்துச்‌ 
சரத்தை எடுத்துக்‌ கொண்டு போனேன்‌. அந்த நகரத்தில்‌ 
பல அழகிய பெண்களும்‌, கனவான்‌ களும்‌ இருப்பது எனக 
குத்‌ தெரியும்‌. எங்கே அழகிகளும்‌ கனவான்களும்‌ இருக 
இருர்களோ, அங்கு நிச்சயம்‌ முத்துக்களைச்‌ சுலபமாக 
விற்றுவிடலாம்‌ என்பது எனக்குத்‌ தெரியும்‌. அவர்கள்‌ 
வயிற்றுச்‌ சோற்றுக்கு இல்லாமலிருந்தாலும்‌ முத்துக்களை 
மட்டும்‌ வாங்கிக்‌ கொள்வார்கள்‌. அந்த துவஜதாரி என்னை 
விடுவித்ததும்‌ நான்‌ நேரே அந்த வேவோட்‌ வீட்டுக்கு 
முத்துக்களை விற்கலாம்‌ என்று ஓடினேன்‌. அங்கு ஒரு 
தார்த்தாரிய தாதியின்‌ மூலம்‌ இவைகளை எல்லாம்‌ அறிக 
தேன்‌. இந்தச்‌ சபோரோஷியாகளை விரட்டிய மறு 
நிமிஷமே திருமணம்‌ நடக்குமாம்‌. ஈம்‌ பிரபு அன்றியே 
சபோரோஷியர்களை விரட்டிவிடுவதாகச்‌ சத்தியம்‌ செய 
திருககறொர்‌ 1” 

“அந்தப்‌ பேயின்‌ பிள்ளையை அங்கேயே நீ கொல்லா 
மல்‌ வந்துவிட்டாய்‌?” என்று ஆத்திரத்தோடு கர்ஜித்தான்‌ 
புல்பா. 

“அவரை ஏன்‌ கொல்ல வேண்டும்‌? அவர்‌ தன்னிச்சை 
யாக அவர்களோடு சேர்ந்து கொண்டார்‌. இதில்‌ என்ன 
தவறு? அது அவருக்குப்‌ பிடித்தருக்கிற து, ஆசுவே அங்கு 
போய்‌ விட்டார்‌!” 

“அவனை நேருக்கு நேராக நீ பார்த்தாயா?” 


“அண்டவன்‌ சாட்சியாக நான்‌ பார்த்தேன்‌. ஓ! 
என்ன பிரமாதமான அழகுடன்‌ அவர்‌ ஜொலிக்கிறார்‌. 
அங்கிருப்பவர்கள்‌ எல்லோரையும்விட அவர்தான்‌ பிரமாத 


176 தாராஸ்‌ 


மாக விளங்குறொர்‌. ' அவர்‌ என்னை உடனே கண்டு 
கொண்டார்‌. ஆண்டவன்‌ அவரை நனறாக வைத்துக 
கொண்‌ டிருக்கட்டும்‌! நான அவர்கள்‌ அருகே சென்றதும்‌ 
என்ன சொன்னார்‌ தெரியுமா!” 

“அவன்‌ என்ன சொன்னான்‌!" 

“அவர்‌ சொன்னதாவது, இல்லை முதலில்‌ என்னை 
அழைத்தார்‌, அதன்‌ பிறகு *யானகல,' என்றார்‌, “ஆன்றிப்‌ 
பிரபு என்றேன்‌. “யான்கல்‌, என்‌ தந்தையிடமும்‌, என்‌ 
சகோ தரனிடமும்‌, எல்லா சபோரோஷியர்களிடமும்‌ 
எல்லா கோஸக்குகளிடமும்‌ சொல்‌: என்‌ தந்தை இனிமேல்‌ 
எனக்குத்‌ தந்‌ைத அல்ல, என்‌ சகோதரன்‌ இனிமேல 
எனக்குச்‌ சகோதரன்‌ அல்ல, என்‌ தோழர்கள்‌ இனிமேல 
என்னுடையவர்கள்‌ அல்ல. அவர்கள்‌ அனைவரையும்‌ நான்‌ 
எதிர்த்துப்‌ போராடப்‌ போகிறேன்‌! ஒவ்வொருவரையும்‌ 
கான்‌ எதிர்த்துத்‌ தாக்குவேன்‌' '' என்றார்‌. 

நீ மறுபடியும்‌ பொய்‌ சொல்கிழுய்‌. பேயத்தனமான 
யூதப்பயலே... "என்று கோபத்தோடு கத்தினான்‌ புல்பா. 
பொங்கிவரும்‌ ஆத்திரத்தோடு மறுபடியும்‌ புல்பா 
அவனைப்‌ பார்த்து, “காயே, கீ பொய்தான்‌ சொல்கிழுமய்‌, 
தீங்கள்‌ எசுவையே சிலுவையில்‌ அறைந்து கொன்‌ நீர்கள்‌. 
ஆண்டவனின்‌ சாபதீதிற்காளானவர்கள்‌ ! சாத்தானே, 
உன்னைக்‌ கொன்று விடுகிறேன்‌. ஓடிப்போ, இல்லாவிட 
டால்‌ இங்கேயே இரு, உன்னைக்‌ கொன்று விடுகிறேன்‌'' 
என்று சொல்லிக்கொண்டே, தன்‌ கத்தியை உருவினான்‌ 
புல்பா. 

இதைக்கண்டு அலறிப்போன அந்த யூதன்‌, தன்‌ 
மெலிந்த கால்களுடன்‌ எவ்வளவு தூரம்‌ ஓட முடியுமோ 
அவ்வளவு தூரம்‌ திரும்பிப்‌ பார்க்காமலேயே, கோஸக்கு 
களின்‌ பாசறையையும்‌ கடந்து திறந்த வெளியிலே ஓடி 
னான்‌. புல்பா அனாவசியமாய்‌ அவன்மேல்‌ தன்‌ ஆத்திரத்‌ 
தைக்‌ காட்டுவானேன்‌ என்று நிதானித்துத்‌ அரத்தாம 
லிருந்தும்‌ அவன்‌ ஓடியே போய்விட்டான்‌. 

முக்இன இரவு நடந்த மிகழ்ச்சிகள்‌ அவன நினைவுக்கு 
வந்தன. யாரோ ஒரு பெண்ணுடன்‌ ஆன்றி தங்கள்‌ 


புல்பா 19 


பாசறை வழியாகப்‌ போவதைப்‌ பார்த்தது நினைவுக்கு 
வந்தது. தன்‌ மைந்தனே இவ்வளவு அவகேடான வேலை 
யில்‌ ஈடுபட்டிருப்பான்‌ என்பதை அவனால்‌ இன்னும்‌ நம்ப 
முடியாமலிருந்தாலும்‌, அவனை அறியாமலேயே அவன 
கரம்‌ தாழ்ந்து விட்டது. 
அதன்பிறகு, தன்‌ படைகளுடன்‌, இன்னும்கோஸக்கு 
களின்‌ தஇீக்ிரையாகாமலிருந்த ஒரே காட்டிற்குள்சென்று 
மறைந்து கொண்டான்‌. இதன்‌ நடுவில சபோரோஷியர்‌ 
களில்‌ சிலர்‌ அந்த நகரத்திற்குச்‌ செல்லும்‌ மூன்று வாசல்‌ 
கள்‌ அருகே குதிரைகள்‌ மீதும்‌, நடந்தும்‌ சென்றனர்‌. 
ஒவ்வொரு குரனாக எல்லா குரன்களும்‌ அணிவகுத்துச்‌ 
சென்றன. உமண்‌, போபேவிக்‌, கனிவ்‌, ஸ்டபிலிகிவ்‌, 
கெஸமி, குர்கஸ்‌. டூடரேவ்கா, டிமோசேவ்கா என்ற 
எல்லா குரன்களும்‌ நடந்துகொண்டிருந்தன. பேரிஸ்லேவ்‌ 
குரன்‌ மட்டும்‌ இலலை. அதிலிரும்த கோஸக்குகள்‌, தங்களை 
மறந்து குடித்துவிட்டு மது வெள்ளத்திலேயே தங்கள்‌ 
நற்பெயரை மூழ்கடித்து விட்டனரே. அதிலிருந்த 
சிலர்‌ எதிரிகளின்‌ கரங்களிலே கட்டுண்ட நிலையில்‌ விழித்‌ 
தெழு௩்தனர்‌; சிலர்‌ விழித்தெழாமலேயே, ஆழ்ந்து தூக்‌ 
கத்தில்‌ இருக்கும்போதே ஆழக்‌ குழிகளில்‌ சென்று 
மறைந்து விட்டனர்‌; அந்தக்‌ குரனின்‌ தலைவனான கினிப்‌ 
கூடத்‌ தன்‌ கால்சட்டைகளை இழந்த நிலையில்‌ போலட்துச 
சிறையிலே விழித்தெழுந்தான. 


இவர்களுடைய போக்குவரத்தின்‌ சப்தம்‌ நகரத்து 
'வாகெளுக்குக்‌ கேட்டது. எல்லோரும்‌ கோட்டையின்‌ 
மீது வந்து கின்றனர்‌. கோஸக்குகளுக்கு ஒரு விகோத 
மான காட்சி தெரிந்தது. அழகிலே ஒருவரை ஒருவர்‌ 
மிஞ்சும்‌ வண்ணம்‌ போலந்துக கனவான்கள்‌ அந்தக்‌ 
கோட்டைச்‌ சுவர்மீது நின்றனர்‌. பித்தளையாலான தலைக்‌ 
கவசங்களின்‌ உச்சியில, அன்னத்தின்‌ சிறகை வைத்திருக்‌ 
தனர்‌. அங்கிருந்து பார்ப்பதற்குப்‌ பல சூரியன்கள்போலக்‌ 
மதரிந்தன. சிலா சிறிய, இலேசான, கீலகிறத்‌ தொப்பி 
களை ஒரு பக்கமாகச்‌ சாய்த்து அணிந்திருந்தனர்‌. அவர்‌ 
களுடைய ராணுவக்‌ கோட்டின்‌ இரண்டு தோள்ப்‌ புறங்‌ 
களிலும்‌ பலவிதமான வேலைப்பாடுகள்‌ நிறைந்து தங்க 


1380 தாராஸ 


கிற நூல்‌ பின்னல்களுடன்‌ நேர்த்தியாகக்‌ தொங்கின 
பல நேர்‌ திதியான வேலைப்பாடுகள்‌ நிறைந்த கைப்பிடி 
யுடன்‌ கூடிய வாட்களும்‌ கைத்துப்பாக்கிகளும்‌ வைத்தி 
ருந்தனர்‌. இதைத்‌ தீவிர, இன்னும்‌ பலவிதமான படா 
டோபமான அணிகளுக்கு இந்தச்‌ கணவான்கள்‌ தங்களு 
டைய அரிய செல்வத்தைச்‌ செலவழித்‌ திருக்க வேண்டும்‌. 
எல்லோருக்கும்‌ முன்னால்‌ நின்ற அந்த பட்சாக்‌ கர்னல்‌ 
தன்னுடைய சிவப்பு நிறத்‌ தொப்பியில்‌ தங்கநிற சரிகை 
வைத்துத்‌ தைத்திருந்தான்‌. அவன்‌ முகத்தில்‌ இறுமாப்‌ 
புடன்‌ கலந்த கர்வம்‌ தெளிவாகத்‌ தெரிந்தது. அவன 
மற்றவர்களனைவரைக காட்டிலும்‌ மிகப்பருத்துக்‌ காணப்‌ 
பட்டான்‌. அவனுடைய விலை உயராது கோட்டு அவனுக 
குச்‌ சிறியதாக இருக்கவே அவனுடைய பருத்த அங்கங்‌ 
கள்‌ துருத்திக்‌ கொண்டு வெளியே தெரிந்தன. அந்தக 
கோட்டையின்‌ பக்க வாசலின்‌ மதிற்சுவரின்‌ மேல்‌ மற 
றொரு கர்னல்‌ நின்றிருந்தான்‌. காய்ந்துபோன உடலும்‌ 
எறிய ஆடூருதியும்‌ கொண்ட அவனுடைய புதர்போன்று 
அடர்த்தியாக வளர்ந்திருந்த புருவங்களுக்குக்‌ கீழே கண்‌ 
கள்‌ மட்டும்‌ எல்லாவற்றையும்‌ துருவி நுணுக்கமாகப்‌ 
பார்வையிட்டுக்‌ கொண்டிருந்தன. அவன்‌ சுறுசுறுப்புடன்‌ 
உத்திரவுகளைப்‌ பிறப்பித்துக்‌ கொண்டு கைகளை இப்பக்க 
மும்‌ அப்பக்கமும்‌ உற்சாகத்துடன்‌ வீசிக்‌ கொண்டிருக்‌ 
தான்‌. சிறிய ஆகிரு தியாக இரு£தா லும்‌ போர்க்கலையில்‌ 
மிகுந்த அனுபவம்‌ உள்ளவன்‌ என்பது அவன்செய்கைகளி 
லிருந்து தெரியவந்தது. அவனுக்கு மிக அருகாமையிலேயே 
நீண்டு வளர்ந்த ஒல்லியான அவஜதாரி ஒருவன்‌ நின்‌ றிருந்‌ 
தான்‌: செழித்து வளர்ந்திருந்த மீசையுடன்‌ கூடிய 
அவன்‌ முகத்தில்‌ பலவித வர்ணபேதங்கள்‌ போட்டி 
போட்டுக்‌ கொண்டிருக்தன--அளவுக்கு மிஞ்சிய குடிப்‌ 
பழக்கமும்‌, கேளிக்கைகளில்‌ ஆர்வம்‌ உள்ளவர்களுக்கு 
இருக்கும்‌ நிச்சயமான அடையாளங்கள்‌ அவைகள்‌ இன்‌ 
னும்‌. பல பிரபுக்களும்‌ அங்கு குழுமி இருந்தனர்‌. அவர்‌ 
களும்‌ தங்கள்‌ சொத்துக்களையும்‌, தங்கள்‌ பரம்பரை வழி 
வநத கோட்டைகளில்‌ இருந்தவறிறையும்‌ யூதர்களிடம்‌ 
அடகு வைத்துவிட்டு ஆடையணிகளுடன வீற்‌ திருக்தனர்‌. 
சிலா அரசனின்‌ பொக்கிஷத்‌ இலிருந்கே இரந்த டம்ப உடை 


புல்பா 181 


களைப்‌ பெற்றிருந்தனர்‌. இவர்களில்‌ பலரைச்‌ சட்டசபை 
அங்கத்தினர்கள்‌, பெரிய விருந்துகளுக்கு அழைத்துச்‌ 
செல்வார்கள்‌. இந்தப்‌ புல்லுருவிகள்‌ அங்கு விருந்துண்டு 
விட்டு வரும்போது, அங்கிருக்கும்‌ வெள்ளிக்‌ கோப்பை 
களை மேஜை மீதிருந்து களவாடிக்‌ கொள்பவர்கள்‌. 
தங்களை அழைதீது வந்தவர்களை வண்‌ டியிலேற் றிக்‌ 
கொண்டு அவர்களுக்காக வண்டி ஓட்டுபவர்கள்‌. அங்‌ 
இருப்பவர்களில்‌ பலரகத்தோர்‌ உண்டு. சிலருக்குக்‌ 
கொஞ்சம்‌ மது வாங்கக்கூட அவர்களுடைய சொத்து. 
உதவாது. ஆனால்‌, யுத்தத்திற்கு மட்டும்‌ ஆடை அணிக 
ளுடன்‌ வந்து விடுவார்கள்‌. 

கோஸக்குகளின்‌ அணி வகுப்பு அந்தச்‌ சுவருக்கு 
முன்னே அமைதியாக நின்றிருந்தது. அவர்களுடைய 
அடைகளில்‌ ஒரு துளி தங்கம்‌ கூட எங்கும்‌ காண 
முடியாது. ஒரு சிலரிடம்‌ இருந்த வாட்களின்‌ கைப்பிடி 
களிலும்‌, கைத்துப்பாக்கிகளிலும்‌ தங்கம்‌ சிறிதே 
ஒளி வீசிக்‌ கொண்டிருந்தன. கோஸக்குகள்‌ விலை 
உயர்ந்த ராணுவ உடைகளை விரும்புவதில்லை. அவர்க 
ளுடைய ஆடைகள்‌ மிகச்‌ சாதாரணமாக இருந்தன. 
சிவப்பு உச்சியடன்‌ கருப்பு ஆட்டுத்தோலாலான தொப்பி 
கள்‌ அந்த வெளி யெங்கும்‌ நிறைந்‌ திருந்தன. 


அந்தச்‌ சபோரோஷியர்‌ அணியிலிருந்து இரண்டு 
கோஸக்குகள்‌ பிரிந்து முன்னே சென்றனர்‌. அதில்‌ 
ஒருவன்‌ இளைஞன்‌; மற்றொருவன்‌ கொஞ்சம்‌ வயதான 
வன்‌. இருவருமே கூர்மையான நாக்கும்‌, சுடுசொல வீசும்‌ 
இறமையும்‌ மிக்கவர்‌. அதேபோல்‌ செயல்‌ புரிவதிலும்‌ திற 
மைசாலிகள்‌--ஓருவன்‌ ஓக்ரிம்காஸ்‌, மற்றவன்‌ கோலோ 
கோபிடன்கோ. இவர்களைத்‌, தொடர்க்து டிமிட்போபோ 
விக்‌ சென்றான்‌. இவன்‌ செட்சில்‌ பல காலமாக வாழ்பவன. 
ஒரு சமயம்‌ அடிரியனோபிலில்‌ யுத்தத்திறகுச்‌ சென்று, 
பயங்கரமான பல விபத்துக்களுக்குள்ளாகி ஏ றககுறையதீ 
இயிலே வெந்து அவன்‌ உடலும்‌ மீசைகளும்‌ தீய்ந்து 
இப்‌ புண்களுடன்‌ மறுபடியும்‌ உயிரோடு வந்து சோம்‌ 
தான்‌. வாழ்க்கையின்‌ பல இன்னல்களுக்கு ஈடு கொடுத்‌ 
தவன்‌. இப்போது அவனுடைய உடல பருத்துப்‌ பழைய 


132 தாராஸ்‌ 


தீப்புண்கள்‌ ஆறிவிடத்‌ தலையிலும்‌ முகத்திலும்‌ புதிய 
ரோமம்‌ வளர்த்துக்‌ கொண்டான்‌. அவனும்‌ கேலிச்‌ 
சொற்களை வாரி வீசுவதிலே சமர்த்தன்‌. 

“ஏல்லோரும்‌ சிவப்பு ஆடைகள்‌ அணிட்திருந்தா லும்‌ 
அவர்கள்‌ உள்ளம்‌ என்னமோ வெளுத்துப்‌ போனவர்கள்‌ 
தான்‌.” 


இதைக்‌ கேட்ட அந்தப்‌ பருத்த கர்னல்‌ ஆத்திரத்‌ 
துடன்‌ “உங்களுக்குக்‌ காட்டுகிறேன்‌ இருங்கள்‌. உங்களைச்‌ 
சங்கிலிகளால்‌ பிணித்து விடுகிறேன்‌. அடிமைகளே, 
உங்கள்‌ குதிரைகளையும்‌ வாட்களையும்‌ மரியாதையாகக்‌ 
கொடுத்து விடுங்கள்‌. உங்களுடைய தோழர்களை நான்‌ 
எப்படிக்‌ கட்டிக்‌ கொண்டு வந்தேன்‌ தெரியுமா? டேய்‌ 
யாரங்கே, அந்தச்‌ சபோரோஷியர்களை இங்கு கொண்டு 
வந்து இவர்களுக்குக்‌ காட்டுங்கள்‌” என்றான்‌. 


கட்டுண்ட பல சபோரோஷியர்களை அந்தச்‌ சுவர்மீது 
கொண்டுவந்து நிறுத்தினார்கள்‌. எல்லோருக்கும்‌ 
முன்னே அவர்களுடைய குரனின தலைவனான கிளிப்‌, 
கால்‌ சட்டையும்‌ மேலணிகளும்‌ ஒன்றுமில்லாமல்‌, 
போதையிலிருந்த நிலையிலேயே கைது செய்யப்பட்ட 
காட்சியோடு நின்றிருந்தான்‌. தன தோழர்கள்‌ முன்னே 
நிர்வாண கோலத்தோடு கொண்டுவரப்‌ பட்டதை நினைத்‌ 
தும்‌, தூங்கும்‌ போது நாயைப்‌ போலக்‌ கைது செய்யப்‌ 
பட்டதை நினை த்தும்‌ அவமானத்தால்‌ குன்றிப்‌ போய்க்‌ 
குனிந்த தலையுடன்‌ நின்றிருந்தான்‌. அவ்வளவு சீக்கிரம்‌ 
அவனுடைய தலைமுடி நரைததுவிட்ட து. 

சந்தோஷமாக இரு கிளிப்‌, நாங்கள்‌ உன்னை விடு 
விக்கிறோம்‌” என்று கீழே இருந்த கோஸக்குகள்‌ கத்தி 
னார்கள்‌. 

பிரோடடு என்ற குரணீன்‌ தலைவன்‌ “சந்தோஷமாக 
இரு தோழா! துன்பங்கள்‌ ஏற்படுவது சகஜம்‌. நீ 
நிர்வாணமாகப்‌ பிடிபட்டது உன்னுடைய குற்றமல்ல. 
ஆனால்‌ உனக்கு ஆடைகள்கூடக கொடுக்காமல்‌ இப்படி 
அவமானப்‌ படுத்தின தற்கு அவர்கள்‌ தான்‌ வெட்கப்பட 
வேன்டும்‌'' என்றான்‌. 


பல்பா 138 


கோலோபிடன்கோ அந்தச்‌ சுவரின்மீ திருந்தவர்களைப்‌ 
பார்தது “தூங்குகிறவர்களுடன்‌ போர்‌ செய்யும்‌ பராக்‌ 
இரம சேனை கான்‌ உங்களுடையது” என்றான்‌. 


கொஞ்சம்‌ பொறு உன்‌ தலையை வெட்டி வீடு 
கிறோம்‌” என்றனர்‌. 


போபோவிக்‌ “அவர்கள்‌ அப்படியே செய்வதைப்‌ 
பார்க்கப்‌ போகிறேன்‌” என்றான்‌. பிறகு தன்‌ குதிரை 
மேலிருக்தே பின்பு றம்‌ திரும்பித்‌ தன்‌ கோஸக்குகளைப்‌ 
பார்த்து “அந்தப்‌ போலர்துக்காரர்கள்‌ நிஜமாய்த்தான்‌ 
பேசுகிறார்கள்‌. அந்தப்‌ பானை வயிறறானை முன்னே தள்ளி 
விட்டு அவர்கள்‌ போராட வந்தால்‌, அவர்களுக்கு நல்ல 
தற்காப்பு உண்டாகி விடுமல்லவா?'” என்றான்‌. 


போபோவிக்‌ நிச்சயமாக ஏதோ கிண்டல்‌ செய்யப்‌ 
போகிறான்‌ என்பதை அறிந்த அந்தக கோஸககுகள்‌ 
* அப்படி என்ன தற்காப்பு இருககும்‌ என்று நீ நினைக 
இருய்‌ ?” என்று கேட்டனர்‌. 


“ஏனோ அவர்களுடைய சகல வீரர்களும்‌ இவ்வி 
குப்‌ பின்னே ஒளிந்து கொண்டுவிட்டால்‌, உங்களுடைய 
ஈட்டிகளை வைத்துக்கொண்டு தர்க்க ஒருவரையும்‌ இவ 
னுடைய தொதந்திக்குபின்னே தெரிந்து கொள்ள முடியா 
தே”' என்றான. 

எல்லா கோஸக்குகளும்‌ இதைக்‌ கேட்டுச்‌ சிரித்தனர்‌. 
பலர்‌ தங்கள்‌ தலைகளை ஆட்டிக்கொண்டு ““போபோவிக்‌ 
கேலி செய்வதில்‌ நிபுணன்‌. அவனுடைய வார்த்தை 
கள்‌ -.... ” அதை முடிக்க நேரம்‌ இலலை. 


“ சுவரைவிட்டுத்‌ தூர வாருங்கள்‌ '' என்று கத்தினான்‌ 
கோஷிவோய்‌. கோஸக்குகளின்‌ ௬டு சொற்களைத்‌ தாங்க 
முடியாமல்‌ அந்தப்‌ போலந்துக்கார கர்னல்‌, தன்‌ கரங 
களை ஆட்டினான்‌. 


_ கோஸக்குகள்‌ அந்த இடத்தைவிட்டு விலகியதும்‌ 
அங்கு குண்டுகள்‌ வந்து விழுந்தன. கோட்டைச்‌ சுவர்‌ 


134 தாராஸ்‌ 


மீது ஒரே குழப்பம்‌. கரைத்ததலை முடியுடைய வேவோடே 
குதிரையின்‌ மீதா௩து அங்கு வந்தான்‌. நகர வாசல்கள்‌ 
திறக்கப்பட்டுப்‌ படைகள்‌ “திமு திமு' வென வெளியே 
ஓடி வந்தன: அஸ்ஸார்‌ என்ற ராணுவப்‌ பகுதியினர்‌ 
முன்னணிப்‌ படையினராக ஒழுங்காக அணிவகுத்து 
வந்தனர்‌. அதைத்தொடர்ந்து சங்கிலி போலக்‌ கோர்வை 
யுடன்‌ படைகளும்‌, பிறகு பித்தளைத்‌ தலைக்கவசம்‌ 
அணிந்த படைகளும்‌, அதற்குப்‌ பிறகு கைகளில்‌, நீண்ட 
கோடாரிபோன்ற கருவிகளுடன்‌, கழே விழமுபவர்களைப்‌ 
பொறுக்கி எடுக்கும்‌ படையினரும்‌, கடைசியாகப்‌ பிரபல 
பிரபுக்கள்‌ தங்களுக்குப்‌ பிரியமான பலவித ஆடை அணி 
களுடன்‌, தனித்தனியே குதிரை மீதமர்ந்து வந்தனர்‌. 
கர்வம்‌ பிடிக்க இந்தப்‌ பிரபுக்கள்‌, பிற சாதாரணப்‌ படை 
வீரர்களுடன்‌ சேர விரும்பாமல்‌, தங்களுக்கெனச்‌ சொந்த 
மான படைகள்‌ இல்லாதவர்கள்‌ தங்கள்‌ சேவகர்கள்‌ சூழ 
வந்தனர்‌. இவர்களுக்குப்‌ பின்னே, இன்னும்‌ படைவீரர்‌ 
களும்‌, துவஜதாரியும்‌, அவனுக்குப்‌ பின்னே இன்னும்‌ 
சாரி சாரியாய்ப்‌ படைகளும்‌ தொடர்ந்து வந்துகொண்டே 
இருந்தனர்‌. அந்தப்‌ பருத்த கர்னலும்‌, எல்லோருக்கும்‌ 
கடைசியில்‌ அந்த ஒல்லியான கர்னலும்‌ குதிரை மீதமாந்து 
வந்து கொண்டிருந்தனர்‌. 


“ அவர்களை அணிவகுத்து நிற்க விடாதீர்கள்‌ ”' 
என்று கத்தினான்‌ கோஷிவோய்‌. “எல்லா குரன்களும்‌ 
ஒன்றாகச்‌ சேர்ந்து எதிர்த்து அடியுங்கள்‌ / மற்ற வாசல்‌ 

களைவிட்டு விடுங்கள்‌. (ுூ.டரேவகா குரன்‌, வலது சாரியில்‌ 
எதிர்த்து நில்‌. டியட்வெ குரன்‌ இடது சாரியைக்கவனி 7 
குகுபென்கோ நீயும்‌ போலிவோடாவும்‌ எதிரிகளின்‌ பின்‌ 
னணியைச சித றடியுங்கள்‌ ! அவர்கள்‌ அணியைச்‌ சிதறடி 
யுங்கள்‌, அவர்களைப்‌ பிரித்துத்‌ தாக்குங்கள்‌? ” என்று 
உத்திரவு பிறப்பித்தான்‌ கோஷிவோய்‌. 


கோஸக்குகள்‌, எல்லா முனைகளிலும்‌ எதிர்த்துத்‌ தாக்‌ 
இனர்‌. அவர்களைப்‌ பிரித்துக்‌ குழப்பி, அவர்களுடைய 
அணியை உடைத்தெறிந்தனர்‌. எ திரிகள்‌ தங்கள்‌ துப்பாக்‌ 
கிகளை உபயோடிக்கக்கூட விடவில்லை. ஈட்டிகளும்‌ வாட்‌ 
களும்‌ களத்திலே உபயோகிஃ்கப்பட்டன. எதிரிகள்‌ எல்‌ 


புலபா 135 


லோரும்‌ ஒரே கூட்டமாகக்‌ குழம்பிவீட்ட னர்‌. ஓவ்வொரு 
வரும்‌ தன்‌ திறமையைக்‌ காட்டச்‌ சந்தர்ப்பம்‌ பெற்றனர்‌. 
போபோவிக, சாதாரண அடையடுத்த மூன்று வீரர்‌ 
களை ஈட்டியால்‌ துளைத்து, இன்னும்‌ இரண்டு பிரபல 
பிரபுக்களை அவர்கள்‌ குதிரைகளிலிருந்து விழுத்தாட்டி 
னான. பிறகு “எவ்வளவு கல்ல குதிரைகள்‌, இவைகளுக்‌ 
காகத்தான்‌ நான நீண்ட நாட்களாய்க்‌ காத்திருந்தேன்‌” 
என்றான்‌. அவைகளை அந்தப்‌ போர்க்களத்திலிருந்து 
விரட்டி, வெகு தூரத்திலிருந்த சில கோஸக்குகளிடம்‌ 
இச குதிரைகளைத்தனக்காக வைத்திருக்கும்படி. கூவினான்‌. 
மறுபடியும்‌ களத்தில்‌ புகுந்து, குதிரைகளை இழந்த பிரபுக்‌ 
களில்‌ ஒருவனைக்‌ கொன்றான்‌. மற்றொருவனைத்‌ தன்‌ கரத்‌ 
திலிருக்த சுருக்குக்‌ கயிற்றால்‌ கழுத்திலிட்டு, அந்தக்‌ 
கயிற்றைத்‌ தன்‌ சேணத்தில்‌ கட்டிவிட்டான்‌. அவனு 
டைய விலை உயர்ந்த பிடியுடைய வாளையும்‌, அவன்‌ மார்‌ 
பிலே பணம்‌ நிறைந்திருந்த பணப்‌ பையையும்‌ எடுத்துக்‌ 
கொண்டு, அந்தப்‌ போர்க்களமெங்கும்‌ அவனைத்‌ தரையி 
லேயே இழுத்துக்கொண்டு சென்றான்‌. 


கோபிட்டா, போரிலே வல்ல கோஸக்‌ இளைஞன்‌, 
போலந்தின்‌ புகழ்‌ பெற்ற வீரன்‌ ஒருவனுடன, 
தனித்து நீண்ட கேரமாகப்‌ போரிட்டுக்கொண்டிருந்தான்‌. 
இருவரும்‌ இப்போ து கைகலப்பில்‌ இறங்கி ஒருவரை ஒருவர்‌ 
தாக கிககொண்டனர்‌. கடைசியில்‌ அந்தக கோஸக்‌, 
போலந்து வீரனைக கீழே தள்ளித்‌ தன்னுடைய கூர்மை 
யான துருககியக்‌ குத்துவாளால்‌ அவன்‌ மார்பிலே குத்தி 
னான. ஆனால்‌ அந்தக்‌ கோஸக்கும்‌ தப்பித்துக்கொள்ள 
முடியவில்லை. அவன நெற்றியிலே ஒரு குண்டு வந்து 
அதே நேரத்தில பாய்ந்தது. இவனைக்‌ கொன்றவன்‌ பிரபல 
அரச குடும்பத்‌ தில்‌ பிறந்து எல்லாப்‌ பிரபுக்களைக்‌ காட்டி 
அம்தகுதியா லும்‌ அழகிலும்‌ உயர்ந்தவன்‌. ராஜ கம்பீரத்‌ 
தோற்றத்துடன்‌, தன்னுடைய லேசான குதிரையின்‌ 
மேலிருஈதுகொண்டு பல போர்ச்‌ செயல்களைக்‌ காட்டினான்‌. 
ஓரே வீச்சில்‌ இரண்டு கோஸக்குகளை வீழ்த்திவிட்டு, 
பியோடர்‌ கோர்ஸ்‌ ஏன்ற கெட்டிக்கார கோஸக்கைக்‌ 
குதிசையோடு கீழ தள்ளிக்‌ குதிரையைச்‌ சட்டு, அந்தக்‌ 


186 தாராஸ 


கோஸக்கைக்‌ தன்‌ ஈட்டியால்‌ கிழித்தெறிந்தான்‌. அவன்‌ 
பலருடைய சிரங்களையும்‌ கரங்களையும்‌ அண்டி த்தான்‌. 
இப்போது கோபீட்டா எனும்‌ கோஸக்கையும்‌ சுட்டு 
வீழ்த்திவிட்டான. 


“்‌ இவனோடுதான நான என பலத்தைச சோதித்துக 
கொள்ளப்‌ போகிறேன்‌ என்று கூறிக்கொண்டே குகு 
பென்கோ எனற மெஸெமி குரனின்‌ தலைவன்‌ அவனை 
நோக்கித்‌ தன்‌ குதிரையைத்‌ தார்க்‌ குச்சியால்‌ தட்டி வேகப்‌ 
படுத்தினான்‌. முதுகுப்‌ புறமாக அவனை எதிர்த்து இவன்‌ 
ஒடிய வேகத்தையும்‌ அவன்‌ இட்ட கோஷத்தையும்‌ 
கேட்டு எல்லோரும்‌ அலறிவிட்டனர்‌. அந்தப்‌ போலந்து 
வீரன்‌ தன்‌ குதிரையைத்‌ திருப்பி அவனை த திடீரென்று 

எதிர்க்க முயன்றான. ஆனால, பயங்கரமான அட்தக்‌ 
கோஸகனெ குரலைக்‌ கேட்ட குதிரை பதறியது. அதே 
சமயத்தில்‌ அவன்‌ தோள்ப்பட்டையில ஒருகுண்டு பாய்ந்து 
வநது பதிந்தது. அப்போதும்‌ அவன்‌ விட்டுவிடவில்லை. 
தன்‌. எ திரியை எதிர்க்க முயன்றான்‌. ஆனால்‌ அவனுடைய 
சகதி இடம்‌ கொடுக்கவிலலை. அவன்‌ கரங்களிலிருந்த 
கனமான வாள்‌ அவன்‌ கரங்களைத்‌ காழ்த்திவிட்டன. 
குகுபென்கோ தன கனமிகக வாளை இரு கரங்க 
ளாலும்‌ தூகக, எதிரியின்‌ திறந்த வாயினுள்‌ நுழைத்‌ 
தான்‌. அந்த வாள்‌, சர்க்கரையைப்‌ போன்று வெளுத்தி 
ருந்த எதிரியின்‌ இரண்டு பற்களைச்‌ இதறடித்து, நாக்கை 
இரண்டாக வெட்டி, கழுத்தைத்‌ துளை தீதுக்கொண்டு 
பூமியில்‌ சென்று ஆழப்‌ பதிந்தது. அந்தப்‌ பிரபுவை, 
இவ்வண்ணம்‌ நிரந்தரமாகப்‌ பூமியோடு சேர்த்துப்‌ 
புடைத்து விட்டான்‌. அந்த வீரனின்‌ இரத்தம்‌ நதிக்‌ 
கரையில்‌ விளையும்‌ ரோஜாவைப்‌ போல சிவந்த நிறத்தில்‌, 
வெளியேறி அவனுடைய விலை உயர்ந்த தங்க நிற வேலைப்‌ 
பாடுகள்‌ நிறைந்த மஞ்சள்‌ மேலணியை நனை ததுக்கொண 
டிருந்தது. குகுபென்கோ அவனை அப்படியே விட்டு 
விட்டுப்‌ போர்க்களத்தின்‌ மற்றொரு பகுதியில்‌ தன 
ஆட்களுடன்‌ புகுந்து விட்டான்‌. 


“உமண்‌ குரனின தலைவனான போரோடடி, குகுபென்‌ 
கோவால்‌ வீழ்த்தப்பட்ட வனின்‌ அருகில்வந்து விலையுயர்ந்த 


புல்பா 137 


பல்வித அணிகளைப்‌ பார்தது “ஏன இவைகளை அப்படியே 
விட்டுவிட்டுப்‌ போய்விட்டான்‌, சான்‌ ஏழு பிரபுக்களைக்‌ 
கொன்றேன்‌, ஆனால, ஒருவன்மேல்‌ கூட இவ்வளவு செல்‌ 
வத்தை நான்‌ காணவே இல்லை” என்று பேராசையால்‌ 
உந்தப்பட்டு, கழே குனிந்து இறந்தவனின்‌ விலையுயாந்த 
அணிகளைச்‌ சேகரிக்க ஆரம்பித்தான்‌. 


துருக்கிய குத்துவாளைக்‌ கழற்றினான்‌. அதன்‌ கைப்‌ 
பிடியில்‌, விலை யூயர்ந்த பலவிதக்‌ கற்கள்‌ பதித்து வைக்கப்‌ 
பட்டிருந்தன. அதன்‌ பிறகு, அவனுடைய பெல்டோடு 
கட்டப்பட்டிருந்த பணம்‌ நிறைந்த பையைக்‌ கழற்றினான்‌. 
அவன்‌ மார்போடு கட்டப்பட்டிருந்த அழகான துணியை 
யும்‌, வெள்ளித்‌ துண்டுகளையும்‌ எடுத்தான்‌. அதோடு இறந்‌ 
தவனின்‌ காதல்‌ நினைவாக வைத்திருந்த-—ஒரு பெண்ணின்‌ 
மயிர்ச்‌ சுருள்‌-— முதலியவைகளையும்‌ எடுத்தான்‌. அனால்‌ 
இவனால்‌ குதிரையிலிருக்து கீழே வீழ்த்தப்பட்ட துவஜ 
தாரி, மூக்குச்‌ சிவக்க இவனை கோக்கிப்‌ பரய்ந்து வருவதை 
அவன கவனிக்கவே இல்லை. அவன்‌ தன்‌ பலங்‌ கொண்ட 
மட்டும்‌ தன்‌ வாளை உயர்த்திப்‌ படீரென்று குனிம்‌ திருந்த 
போரோட்டியின்‌ கழுத்தின்‌ மேல வீசினான்‌. அந்தக 
கோஸக்கின்‌ பேராசை அவனுக்கு ஒருவித நன்மையையும்‌ 
செய்யவில்லை. அவனுடைய சக்தி வாய்ந்த தலை துண்டா 
கத்‌ தூரப்போய்‌ விழுந்தது. முண்டமான அந்த வீரக்‌ 
கோஸக்கின்‌ உடலிலிருந்து இரத்தம்‌ ஆறாகப்‌ பாய்ந்து 
அந்த நிலப்‌ பரப்பையே சிவப்பாக்கை கொண்டிருந்தது. 
அது, மகத்தான ஒரு உயிரோடு ஓட்டிக்கொண்‌ டிருந்த 
பலசாலியின அந்த உடல்‌ இவ்வளவு சீக்கிரம்‌ துண்டு பட்‌ 
டுப்‌ போனதைக்‌ கண்டு ஆத்திரப்‌ படுவதுபோல்‌ இருந்தது. 


அந்தத்‌ துவஜதாரி அந்தத்‌ தலைவனின்‌ தலையை 
அவனுடைய தலை மயிருடன்‌ தூக்கித்‌ தன சேணத்தில்‌ 
கட்டப்போகும்‌ சமயம்‌, பலமிக்க மற்றோரு சத்துரு அங்கு 
கோன்‌ றினான்‌. 

வானத்திலே வட்டமிடும்‌ வல்லூறு, தன்‌ இரையைக்‌ 
, கழே பார்த்துவிட்டு அதை மேலிருந்து கொண்டே சுற்றிச்‌ 
சுற்றி வந்து திடீரென்று, தன்‌ முழுவேகத்துடன்‌ பாய்வது 


138 தாராஸ்‌ 


போல, புல்பாவின்‌ மூத்த மகன்‌ ஒஸ்டாப்பும்‌ அந்தத்‌ 
துவஜதாரியின்‌ மேல்‌ பாய்ந்து தன்‌ சருக்குக்‌ கயிற்றை 
வீசி அவன்‌ கழுத்தை அப்படியே சருக்கனான்‌. அந்தத்‌ 
அவஐதாரியின்‌ சிவப்பு முகம்‌ உடனே வெளுத்துப்‌ போய்‌ 
விட, தன கைத்துப்பாக்கியை எடுத்து அவனைக்‌ குறி 
பார்த்துச்‌ சுட்டான்‌. அனால்‌ உதறும்‌ அவன்‌ கரங்களி 
லிருந்து சீறிச்‌ சென்ற அந்தக்‌ குண்டு வேறு எங்கோ 
பாய்ந்தது. ஓஸ்டாப்‌ தன்‌ எ திரியின்‌ சேணத்தோடு கட்டி 
வைத்திருந்த பட்டு வடக்கயிற்றை அவிழ்த்து அந்தக்‌ 
கயிற்றிலேயே அவனைக்‌ கட்டி அந்தப்‌ போர்க்‌ கள 
மெங்கும்‌ அவனை இழுத்துக்‌ கொண்டே சென்று உமண்‌ 
குரனின்‌ கோஸக்குகளை அழைத்துத்‌ தங்கள்‌ தலைவனுக்கு 
இறுதி மரியாதைகளைச்‌ செய்யும்படி. கூறினான்‌. 


தஙகள தலைவன்‌ இறந்து விட்டான்‌ என்று கேள்விப்‌ 
பட்ட உமண்‌ குரணின்‌ வீரர்கள்‌ அனைவரும்‌ போர்க்‌ 
களத்தை விட்டு விலகி, அவனுடைய உடலைக்‌ கொண்டு 
வர ஓடினார்கள்‌. உடனே, தங்கள்‌ குரனுக்கு யாரைத்‌ 
கலைவனாகத்‌ தேர்ந்தெடுப்பது என்று ஆலோடிக்கத்‌ துவங்‌ 
கினார்கள்‌. முடிவாக **“இது பற்றி நாம்‌ விவாதிக்க வேண்‌ 
பியதில்லை, இளம்‌ ஒஸ்டாப்பைவீட நமக்குத்‌ தகுந்த 
தலைவன்‌ வேறு கிடைக்க மாட்டான்‌. அவனுக்கு வயது 
குறைவாக இருந்தாலும்‌ மிக வயதானவனின்‌ யோசனைகள்‌ 
நிறைந்தவன்‌'” என்றனர்‌. 


ஒஸ்டாப தன்‌ தொப்பியைக்‌ கழற்றித்‌ தனது தோழர்‌ 
களுக்குத்‌ தன்னைத்‌ தலைவனாகத்‌ தேர்ந்தெடுத்ததற்காக 
நன்றி செலுத்தினான்‌. தன்னுடைய இளம்‌ வயதையோ, 
வாலிபப்‌ பருவத்தின்‌ துடி. துடிப்பால்‌ தன்‌ அலோசனைகள்‌ 
தவறாகப்‌ போகுமென்றோ அவன்‌ அதைத்‌ தடுத்து வீட 
விலலை. இதைப்போன்ற போராட்ட காலங்களில்‌ அதைப்‌ 
போல்‌ நடந்து கொள்ளக்கூடா தென்று அவனுக்குத்‌ 
தெரியும்‌. ஆகவே தன்‌ தோழர்களை உடனே போரில்‌ 
குதிககும்படி. உத்தரவிட்டான்‌. அவனுடைய சாகஸங்‌ 
களைக்‌ கண்ட அவனுடைய தோழர்கள்‌ அவனைத்‌ தேர்ந்‌ 
தெடுத்தது வீணாகிவிடவில்லை என்பதை உணர்ந்தனர்‌. 


பூல்பா' 189 


யுத்தம்‌, தாங்கள்‌ எதிர்பாராத வகையில்‌ குடே றிக்‌ 
கொண்டிருப்பதைக்‌ கண்ட போலந்துக காரர்கள்‌ களத்தி 
லிருந்து, பின்வாங்கி, திறந்த வயலை நோக்கி ஓடி அங்கே 
அணிவகுத்து நிற்க முயன்றனர்‌. ஒல்லியான கானல்‌ நகர 
வாசல்‌ அருகே பதுங்கி இருந்த பிரத்தியேக நானகு படை 
யினருக்குதி தன்‌ கரத்தால்‌ சைகை காட்டினான்‌. மறுபடி 
யும்‌ கோஸக்குகள்‌ மத்தியிலே : குண்டுகள்‌ விழுந்தன. 
ஆனால்‌ அந்தக்‌ குண்டுகள்‌ தூரத்தில மேய்க்துகொண்டி 
ரத காஸக்குகளின மாடுகளை த்தான்‌ தாக்கின. இதைக்‌ 
கண்ட மாடுகள்‌ மிரண்டு பயத்துடன்‌ திரும்பி கோஸக்கு 
களின்‌ பாசறையை நோக்கி வண்டிகளைத்‌ தம்‌ காலின்‌ கழ்‌ 
தள்ளி மிதித்துக்‌ கொண்டு ஓடின. தாக்குவதற்காகப்‌ 
பதுங்கி இருந்த புல்பா தன்‌ படைகளுடன்‌ கோஷமிட்டுக 
கொண்டு அவைகளின்‌ குறுக்கே சென்று வழிமறித்தான. 
மாடுகள்‌ மேலும்‌ முன்னேற முடியாமல, அவர்களுடைய 
கோஷத்தைக கேட்டு மேலும்‌ குழம்பிப்‌ போய்த்‌ திருப்பி 
அரக்தப்‌ பக்கமாக நினறிருந்த போலந்தியாகளின்‌ குதிரைப்‌ 
படையைத்‌ தாககக கீழே கள்ளி அவாகளை நாலா பக்க 
மும்‌ சிதறடித்து விட்டன. 

“மாடுகளே உங்களுக்கு நன்றி, படைகளோடு 
நடந்து வரும்போதும்‌ எங்களுக்கு உதவி புரிந்தீர்கள்‌; இப்‌ 
போது யுத்தத்திலும்‌ எங்களுக்கு உதவி செய்கிறீர்கள்‌!” 
என்று கூறிவிட்டு இன்னும்‌ இருமடங்கு சக்தியோடு 
எ திரிகளை த தாககினார்கள்‌ சபோரோஷியர்கள்‌. 


எதிரிகளில்‌ பலர்‌ கொல்லப்பட்டனர்‌. கோஸக்‌ 
குகளில்‌ பலர்‌ தங்கள்‌ வீரத்தைக்‌ காட்டிப்புகழ்பெற்றனர்‌; 
மெட்டிலிட்ஸயா, ஷில்லோ, ஒவுடிசன்கோ மற்றும்‌ 
பலர்‌. போரின்‌ விளைவு தங்களை அதிகமாகப்‌ பாதித்து 
விட்டதால போலந்துப்‌ படையினர்‌ தங்கள்‌ கொடிகளை 
உயர்த்தி நகர வாசல்களைத்‌ திறக்கும்படி கூறினர்‌. 
இரும்புக்‌ கதவுகள்‌ பெருத்த இரைச்சலுடன்‌ திறந்ததும்‌ 
களைப்படைந்து புழூ திபடி5த படையினர்‌ அனைவரும்‌ அச்‌ 
தக கதவு வழியே ஆடுகள்‌ தங்கள்‌ தொழுவுக்குள்‌ அடை 
வதைப்போல நகரத்திற்குள்‌ நுழைந்தனர்‌. சில சபோ 
சோஷியர்கள்‌ அவர்களைப்‌ பின்பற்றி நகரத்திற்குள்ளே 


740 தாராஸ்‌ 


செல்ல முயன்றனர்‌. ஆனால்‌ ஒஸ்டாப்‌ தனது உமண்‌ 
குரனைச சோந்த வீரர்களைத்‌ தடுத்து நிறுத்தினான்‌. “சவ 
சருகே செல்லா தீர்கள்‌! சகோதர கனவானகளே, அதை 
விட்டு விலகி வாருங்கள்‌” என்றும்‌ கத்தினான்‌. அவன்‌ 
கூறியது உண்மையாகிவிட்டது. சுவாமேலிருந்த எ திரிகள்‌ 
குண்டுகளையும்‌, தங்கள்‌ கரங்களில்‌ கடைக்கும்‌ அனைத்‌ 
தையும்‌ வாரிக்‌ ழே எறிந்தனர்‌. எதிரிகளை விரட்டிக்‌ 
கொண்டு ஓடிய பலர்‌ அதனால்‌ காயமடைந்தனர்‌. இதைக்‌ 
கண்ட கோஷிவோய்‌, ஒஸ்டாப்‌ அருகேவநீது அவனைப்‌ 
பாராட்டினான்‌. “இதோ ஒரு புதிய தலைவன்‌ நமககுக 
அடை த்திருககிறான்‌. ஆனாலும்‌ நல்ல அதுபவமுள்ளவன்‌ 
போலத்‌ திறமையாகத்‌ தன்‌ படையை கடத்துகிறான”” 

என்று புகழ்ந்தான்‌. கிழட்டு புல்பா, யார்‌ அந்தப்பு திய 
தலைவன்‌ என்று திரும்பிப்பார்க்கத்‌ தன மகன்‌ ஒஸ்டாப்‌ 
உமண்குரனுக்கு முன்னே கையில்‌ அந்தக குரனின்‌ தலைவ 
னுக்குரிய செங்கோலுடன்‌ நிற்பதைக்‌ கண்டு சந்தோஷத்‌ 
துடன்‌ “இவனல்லவோ வீரன்‌!” என்று புகழ்ந்தான்‌. 
பன்னா தன மகனைத்‌ தீலைவனாகத்‌ தேர்ந்தெடுத்ததற்காக, 
உமண்குரனவீராகளைப்‌ பாராட்டினான்‌. 


கோஸககுகள்‌ தங்கள்‌ பாசறைகளுக்குத்‌ திரும்பும்‌ 
போது நகரத்துக்‌ கோட்டைச்‌ அவர்மீது மறுபடியும்‌ 
பேோலந்துக்காரர்களை க கண்டனர்‌. ஆனால்‌ இப்போது 
அவர்களுடைய பழைய அலங்காரங்கள்‌ எல்லாம்‌ மாறி, 
கிழி௩தும்‌, ரத்தக்கரை படிந்தும்‌ பல உன்னதமான கவசங்‌ 
கள்‌ தூபெடிட்தும்‌ கடந்தன. 


“எங்களைக்‌ கட்டிவிட்டீர்களா?' என்று கீழே 
இருந்த சபோரோஷியர்கள்‌ கத்தினார்கள்‌. | 


“கான்‌ கட்டுகிறேன்‌ இருங்கள்‌'' என்று மறுபடியும்‌ 
அந்தப்‌ பருத்த கர்னல்‌ தன கரத்திலிருந்த கயிற்றைக்‌ 
காட்டினான்‌. 


இன்‌ னும்கூடத்தூகிபடிந்து களைப்படைந்த வீரர்கள்‌ 
ஒருவருக்கொருவர்‌ பயமுறுத்திக்கொண்டும்‌, அவர்களில்‌ 
இன்னும்‌ தைரியசாலிகள்‌, நையாண்டிகள்‌ செய்து 
கொண்டும்‌ இருந்தனர்‌. 


புல்பா 141 


கடைசியில்‌ எல்லோரும்‌ ஒரு வழியாக ஓய்வெடுத்துக்‌ 
கொள்ள முயன்றனர்‌. சிலர்‌ யுத்தத்தில்‌ மிகக்‌ களைப்‌ 
படைந்து கீழே படுத்‌ துவிட்டனர்‌. சிலா தங்கள்‌ காயங்‌ 
களில்‌ மண்ணை அள்ளி வைத்துக்‌ கைக்குட்டைகளா இம்‌ 
எ திரிகளிடமிருந்து கைப்பற்றிய விலையுயர்ந்த துணிகளா 
லும்‌ கட்டுப்போட்டுக்கொண்டனர்‌. இன்னும்‌ களைப்‌ 
படையாத சிலர்‌ காயம்பட்டி றந்தவர்களை த்‌ தேடியெடுத்து 
அவர்களுக்குத்‌ தங்கள்‌. இறுதி மரியாதையைக்காட்டி 
அடக்கம்‌ செய்தனர்‌. தங்கள்‌ அகன்ற வாட்களைக்‌ கொண 
டும்‌, ஈட்டிகளை க்‌ கொண்டும்‌, குழிகளை வெட்டி, மண்ணைத்‌ 
கங்கள்‌ தொப்பிகளிலும்‌, சட்டைகளிலும்‌ வாரீக 
கொண்டு போய்க்கொட்டினார்கள்‌ . அதன்பிறகு இறந்தவர்‌ 
களை மிக மரியாதையுடன்‌ குழிகளில்‌ இறக்க, மண்ணைத்‌ 
தள்ளி, நன்றாக அடைத்து வல்லூறுகளும்‌ பருந்துகளும்‌ 
இறந்தவர்களின்‌ கண்களைத்‌ தோண்டிவிடாமலிருக்க 
மூடிவிட்டனர்‌. ஆனால்‌ இறந்துவிட்ட போலதந்துக்காரர்‌ 
களை ஒன்றாகக்‌ கயிற்றினால்‌ கட்டிக்‌ காட்டுக குதிரை 
களின்‌ வாலகளோடு அவைகளைக கட்டிவிட்டு, குதிரை 
கனே அடித்து விரட்டி விட்டனர்‌. பதறிப்போன: 
குதிரைகள்‌ புழு திபடிந்த போலந்து தேசத்து வீரர்களின்‌ 
பிணங்களை மண்ணிலும்‌, சேற்றிலும்‌, மேடுகளிலும்‌ 
பள்ளங்களி லும்‌, இழுத்துக்கொண்டு ஓடின. 


இரவு வந்ததும்‌, குரன்கள்‌ வாரியாக எல்லோரும்‌ 
சுற்றி அமர்ந்துகொண்டு தங்கள்‌ இரவு போஜன த்தை 
அருந்தினர்‌. தங்களுடைய வீரத்தைப்‌ பற்றியும்‌, இதைப்‌ 
போன்ற போர்க்களத்தில்‌ புகழ்பெற ஒவ்வொருவருக்கும்‌ 
அடைத்த சந்தர்ப்பங்களைப்‌ பற்றியும்‌ இவைகளைச்‌ சரித்‌ 
தஇரகாலந்தொட்டு, நாட்டுப்‌ பாடல்களில்‌ தங்கள்‌ 
சநததியார்கள்‌ பாடப்போவதைப்‌ பற்றியும்‌ இரவு வெரு 
கேரம்வரை பேசிக்கொண்டிருந்தனர்‌. புல்பா இன்னும்‌ 
யோசித்துக்கொண்டே இருந்தான்‌. எ திரிகணின்‌ அணி 
களில்கூட. ஆன்‌ றியைக்‌ காணமுடியவில்லையே ஒருவேளை, 
ஒரே இரத்தம்‌ ஓடும்‌ தன்‌ தோழர்கக£ எதிர்க்கக்‌ கூ 
வராமலிருநதுவிட்டானா, அல்லது அந்த யூகன்‌ வேண்டு 
மென்றே பொய்‌ சொல்லிவிட்டானா...ஓருவேளை அஆன்றி 


14% தாராஸ்‌: 


உண்மையிலேயே கைதுசெய்யப்பட்டுக கிடக்கிறானா?” 
ஆனால்‌ உடனே மற்றொரு நினைவும்‌ அவனைத்‌ தாக்கியது. 
பெண்களின்‌ வார்த்கைகளிலே சுலபமாகத்‌ தன்‌ மனத்தைக்‌ 
கொள்ளை கொடுத்துவிடுபவன்‌ £ அன்றி; அகவே தன்‌ 
மகனை மயக்கிவிட்ட போலற்து தேசப்‌ பெண்மீது தன்‌ 
வஞ்சத்தைத்‌ தர்த்துககொளள வேண்டும்‌ என்று அடி. 
அடித்தான்‌ புல்பா. அவன அப்படி யே தன எண்ணத்தைச்‌ 
செய்துமுடிப்பவன்தான்‌. அவன்‌ அவளுடைய அழகைப்‌ 
பார்ககமாட்டான்‌. அவளுடைய அழகிய கூந்தலைப்‌ 
பிடித்து, எல்லா கோஸக்குகளும்‌ பார்க்கும்‌ வண்ணம்‌, 
நடுத்தெருவிலே இழுத்துவருவான்‌. மலைகளின்‌ உச்சியிலே 
என்றும்‌ நிலைத்து நிற்கும்‌ பனிப்‌ படலத்தின்‌ வெண்மை 
யைத்‌ தோற்கடிக்கும்‌ அவள த மார்பகங்களும்‌, தோள்‌ 
களும்‌, தரையில்‌ தேய்ந்து, இரத்தமும்‌ மண்ணும்‌ கலக்க, 
அவளுடைய எழிலான இளம்‌ உடலைத்‌ துண்டுதுண்டர்கக 
கிமித்தெறிந்திருப்பான்‌. ஆண்டவன்‌ நாளை என்ன நடத்‌ 
தீத தாமானித்திருக்றொனோ என்பதை அறியாத புல்பா 
அப்படியே தூங்கிவிட்டான்‌. 

கோஸக்குகள்‌ இன்னும்‌ பேசிக்கொண்டிருக்தனர்‌.. 
உஷாரான காவற்காரர்கள்‌ இரவு முழுதும்‌ எரியும்‌ திப்‌ 
பந்தங்கள்‌ அருகே கின்று கொண்டு காவல்‌ புரிந்தனர்‌. 


6 


- காலைச்‌ சூரியன்‌ இன்னும்‌ வானத்தின்‌ மேலே கூட 
சரியாகத்‌ தெரியவில்லை. எல்லா சபோரோஷியர்களையும்‌ 
பொ துக்‌ குழுவுக்குக்‌ கூப்பிட்டனர்‌. தங்கள்‌ ஜாகையி 
லிருந்து செய்தி வந்தது. இந்த கோஸக்குகள்‌ இல்லாத சம 
யம்‌ பார்த்துத்‌ தார்த்தாரியர்கள்‌ அங்கு வந்து, எல்லாச்‌ 
சொத்துக்களையம்‌-மறைத்து வைத்திருந்த பொக்கிஷங்கள்‌ 
உட்பட- கொள்ளையடித்துக்‌ கொண்டு அங்கு மிஞ்சி 
இருந்தவர்களையும்‌ கொன்றுவிட்டு, இவர்களுடைய மாடு 
களையும்‌ குதிரைகளையும்‌ ஓட்டிக்கொண்டு பேரிகோப்பை 
நோக்கிப்‌ போய்‌ விட்டதாகத்‌ தெரிந்தது. மாக்ஸிம்‌ 
கோலோடுகா என்ற ஓரே ஓரு கோஸக்‌ மட்டும்‌ அந்தத்‌ 


புல்பா 148 


கார்த்தாரியர்களிட. மிருது தப்பித்து அவர்களுடைய தலை 
வனை க்‌ கத்தியால்‌ குத்திவிட்டு அவனுடைய பணத்தையும்‌ 
எடுத்துக்கொண்டு ஒரு தார்ததாரியக குதிரையுடன்‌ அவர்‌ 
கள்‌ உடையை அ௮ணிந்துகொண்டு ஒன்‌ நரை நாள்‌ பகலும்‌, 
இரண்டு இரவுமாக ஓடிவம்‌ திருக்கிறான. வழியில அந்தக 
குதிரையும்‌ இறந்துவிட, மற்றொன்றுடன தன்னை. விரட்‌ 
டக்‌ கொண்டு வருபவர்களிடம்‌ சிக்காமல்‌, மூன்றாம்‌ காள்‌, 
வழியிலே சபோரோஷியர்கள்‌ டுப்னோவில இருப்பதை 
௮ இந்து இங்கு வந்து சேர்ந்தான்‌. வந்தவன்‌ அங்கு நடந்த 
துயரச்‌ செய்தியை ம கூற முடிந்த. து- ஆனால்‌ 
இதுஎப்படி நடந்தது? அங்கு இருந்தவர்கள்‌ அனைவரும்‌ 
குடித்துவிட்டுப்‌ போதையிலேயே கைது செய்யப்பட்டார்‌ 
களா, தங்கள்‌ ராணுவப்‌ பொக்கிஷம்‌ மறைத்து வைக்கப்‌ 
பட்டிருக்கும்‌ இடத்தைத்‌ தார்த்தாரியர்கள்‌எப்படி.க்கண்டு 
பிடித்தனர்‌--இவைகளைப்பற்றி அவன ஒன்றுமே சொல்ல 
முடியவில்லை. அவன்‌ சகதி இழந்து, முகம்‌ வெளுத்து, 
உடலெல்லாம்‌ ஊதிப்‌ போய்‌ அப்படியே விழுந்து உடனே 
தூங்கிவிட்டான்‌. 

இதைப்போன்ற சந்தர்ப்பங்களில்‌ கோஸக்குகள்‌ 
அந்தக்‌ கொள்ளைக்‌ கூட்டத்தரரைத்‌ தரத்தக கொண்டு 
போய்‌ ஈடுவழியிலேயே மடக்கி அவர்களைக்‌ கை தி 
களாக்கிப்‌ பின்னர்‌ தங்கள்‌ கைதிகளை ஆசியா மைனா, 
கிரீட்‌, ஸ்மைரனா போன்ற பல அடிமைகளை விற்கும்‌ 
சந்தைகளில்‌ விற்று விடுவார்கள்‌. இதற்காகத்தான்‌ இப்‌ 
போது இந்தச்‌ சபோரோஷியர்கள்‌ கூடி. இருக்கின்றனர்‌. 
ஏல்லோரும்‌ தங்கள்‌ தொப்பிகளை அணிந்து கொண்‌ டிருந்‌. 
தனர்‌. இப்போது தங்கள்‌ தலைவர்களுடைய உத்திரவு 
களைக கேட்க அவர்கள்‌ வரவில்லை. எல்லோரும்‌ ஒன்றாக 
இருந்து தோழர்கள்‌ போல நிதானமாக விவாதிக்க 
வந்திருந்தனர்‌. 


“முதலில்‌ வயதானவர்கள்‌ பேசட்டும்‌” என்று 
கூடட த்திலிருந்து ஒருவன்‌ கத்‌ தினான்‌. 


“கோஷிவோய்‌ உன்னுடைய அபிப்பிராயத்தைக 
கூறு” என்றனர்‌ ஒரு பகுதியினர்‌. 


144 தாராஸ்‌ 


 கோஷிவோய தன்‌ தொப்பியைக கழற்றிவிட்டு, 
அவர்களுடைய தலைவன்‌ என்ற முறையில்‌ அல்லாமல்‌ 
தோழர்களில்‌ ஒருவன்போல்‌ கனக்குப்‌ பேசச்‌ சந்தர்ப்பம்‌ 
அளித்த கோஸக்குகளுக்கு நன்றி தெரிவித்து விட்டுப்‌ 
பேச ஆரம்பித்தான்‌. 


“நம்ரிடையே மிக வயதானவர்களும்‌, அறிவாளி 
களும்‌ நல்ல யோசனை கூறுகிறவர்களும்‌ இருக்‌ றனர்‌. 
ஆனால்‌ என்‌ ஆலோசனையைக்‌ கேட்ட தினால்‌ சொல்கிறேன்‌: 
கால தாமதம்‌ செய்யா தீர்கள்‌! தோழர்களே, உடனே அந 
தத்‌ தார்த்தாரியர்களை விரட்டிக்கொண்டு போங்கள்‌. 
ஏனென்றால்‌ அவர்கள்‌ கொஞ்சம்‌ கூடப்‌ பொறுத்திராமல்‌ 
தாங்கள்‌ கொள்ளையிட்டவற்றை உடனே கொஞ்சம்கூட 
அடையாளம்‌ தெரியாமல்‌ தீர்த்துவிடுவார்கள்‌ ; ஆகவே 
என்‌ யோசனை இதுதான்‌--உடனே புறப்படுங்கள்‌! இங்கே 
நமக்கு நலல வேட்டை. கிடைத்தது. கோஸக்குகள்‌ என்‌ 
முல்‌ எத்தகையவர்கள்‌ என்பதை இப்போது அந்தப்‌ 
போலந்துக்காரர்கள்‌ தெரிந்து கொண்டனர்‌. நம்மால்‌ 
முடிந்தவரை நம்‌ மதத்திற்காகப்‌ பழி வாங்கி விட்டோம்‌. 
பட்டினியால்‌ சாகும்‌ அந்த நகரம்‌ இனிமேல்‌ நமக்குப்‌ 
பயன்படாது. ஆகவே என்‌ யோசனை நாம்‌ உடனே போக 
வேண்டும்‌ என்பதுதான்‌. 

“ஏல்லோரும்‌ போகலாம்‌” எனறு எல்லாக்‌ குரன்‌ 
களும்‌ ஒரே குரலில்‌ கோஷித்தன. 

புல்பாவுக்கு இந்தத்‌ தீர்மானம்‌ பிடிக்கவில்லை. அவன்‌ 
தன்னுடைய அடர்ந்த புறுவங்களைக்‌ கூட்டிக்கொண்டு 
வெறுப்புக்‌ கலந்த முறையில்‌ முகத்தைச்‌ சுளித்துககொண் 
டான்‌. வளர்ந்த மலை உச்சியின்‌ மேல்‌ முளைத்திருக்கும்‌ 
புதாபோல இருந்தது அவன்‌ புருவம்‌. 

“இலலை, உங்கள்‌ இர்மானம்‌ சரியில்லை. நீங்கள 
அப்படிச்‌ சொல்லக்கூடாது. போலந்துக்காரர்கள்‌ வசம்‌ 
இன்னும்‌ ஈம்‌ தோழர்கள்‌ அடிமைகளாக இருக்கிறார்கள்‌ 
எனபதை நீங்கள்‌ ம றந்துவிட்டீர்கள்‌ போலும்‌. தோழமை 
யின்‌ மிக முக்கியமான முதல்‌ தரமான சட்டத்திற்குப்‌ 
புறமாக உக்ரேனில்‌ நமது ரஷ்யப்‌ பிரபுக்களையும்‌ நமது 


புல்பா 145 


தலைவர்களையும உயிரோடு பொசுக்கி வண்டிகளில்‌ 
வைத்து ஊரெங்குங்‌ கொண்டுபோய்‌ அவமானப்படுத்தி 
னார்களே, அதைப்போல நமது தோழர்களையும்‌ செய்ய 
விட்டு விட்டுப்‌ போக விரும்புகி நீர்களா ? நாம்‌ புனிதமாக 
நினைக்கும்‌ சகலத்தையும்‌ அவர்கள்‌ ஏற்கனவே மாசு 
படுத்திவிடவில்லையா ? இந்த அவமானமும்‌ நமக்கு வந்து 
சேரவேண்டுமா ? பிறகு நாம்‌ கோஸக்குகள் தானா ? தன்‌ 
தோழனை இன்னலில்‌ விட்டுவிட்டுச்‌ செல்பவன்‌ என்ன 
நகோஸக்‌ ? அவனை எதிரிகளின்‌ கரங்களிலே அன்னிய பிர 
தேசத்‌ தில்‌ நாயைப்போலச்‌ சாகும்படி. விடுபவன்‌ என்ன 
டூகரஸக்‌? ஆகவே, தன்‌ குணத்தை மறந்து, பிறர்‌ அவன்‌ 
முகத்தில்‌ உமிமும்படி செய்துகொள்ளும்‌ அளவிற்கு ௩ம்‌ 
கோஸக்குகள்‌ வந்துவிட்டால்‌...... என்னை யாரும்‌ கோபித்‌ 
துக்‌ கொள்ளா தீர்கள்‌. நான்‌ இங்கேயே தனியாக இருக 
தறேன்‌” என்றான்‌ புல்பா. 


எல்லா சபோரோ ஷியர்களும்‌ தயங்கினர்‌. 


“கார்த்தாரியர்கள்‌ கரங்களிலே நமது தோழர்கள்‌ 
இருப்பதையும்‌, நாம்‌ அவர்களைக்‌ காப்பா ற்றாவிட்டால்‌, 
நாஸ்‌ திகர்களிடம்‌ அவர்களை விற்றுவிடுவார்கள்‌ என்பதை 
யும்‌, கொடுமையான மரணத்தைவிட. இது மிகவும்‌ அவ 
மானகரமான து என்பதையும்‌, ஈம்‌ கிருஸ்தவ இரத்தத்‌ 
தைப்‌ பணயம்‌ வைத்துச்‌ சேகரித்த பொக்கிஷங்களையும்‌ 
அவர்கள்‌ எடுத்துக்கொண்டார்கள்‌ என்பதையும்‌, சகதி 
வாய்ந்த கர்னலே, நீ மறந்துவிட்டாயா ?” என்று கேட்‌ 
டான்‌ கோஷிவோய்‌. 


கோஸக்குகள்‌ இதைக்‌ கேட்டு மேலும்‌ குழம்பிவிட்‌ 
டனர்‌. எதைச்‌ சொல்வதென்றே அவர்களுஃகுப்‌ புரிய 
வில்லை. ஒருவனும்‌ தனக்கு இழுக்குத்‌ தேடிக்கொள்ள 
விரும்பவில்லை. இந்தச்‌ சமயத்தில்‌, சபோரோஷியர்களிடை 
யேமிகவும்‌ வயோ திகனான காஸியன்‌ போவடிக்‌ என்பவன்‌ 
முன்‌ வந்தான்‌. அவன்‌ எல்லா கோஸக்குகளாலும்‌ மிகவும்‌ 
கெளரவிக்கப்பட்டவன்‌. இரண்டு முறை கோஷிவோ 
யாகத்‌ தேர்ந்தெடுக்கப்‌ பட்டிருக்கிறான்‌. பல போர்களில்‌ 
அவன்‌ பங்கெடுத்துக்‌ கொண்டிருக்கிறான்‌. இப்போது 


146 காராஸ்‌ 


வயது மிக அதிகமாகிவிட்ட தால்‌, போரில்‌ பங்கெடுத்துக்‌ 
கொள்வதில்லை. ஆனால்‌ கோஸக்குகள்‌ மத்தியிலே இருந்து 
கொண்டு அவர்களுடைய வீர தீரக்‌ கதைகளைக்‌ கேட்பதில்‌ 
அவனுக்குப்‌ பிரியம்‌ அதிகம்‌. அவன்‌ யாருக்கும்‌ உபதேசம்‌ 
செய்வது கிடையாது. இவர்களுடைய பேச்சுக்களிலும்‌ 
கலந்து கொள்ளாமல்‌ அவர்கள்‌ பேசுவதையே கேட்டுக்‌ 
கொண்டு, என்றும்‌ அவன்‌ வாயிலிருந்து அகலாத சங்கா 
னின்‌ சாம்பலைக்‌ தட்டி விட்டுக்கொண்டே பாதி மூடிய 
கண்களுடன்‌ மெளனமாக இருப்பான்‌. சமயத்தில்‌ 
கோஸக்குகளுக்கு அவன்‌ தூங்குகன்றானா, அல்லது தாங்‌ 
கள்‌ பேசுவதைக்‌ கேட்னெறானா என்றே தெரியாது. பிற 
போராட்ட காலங்களில்‌ வீட்டிலேயே தங்கி இருந்தான. 
ஆனால்‌ இந்தச்‌ சமயம்‌ அவனால்‌ அங்கிருக்க முடியவில்லை. 
“ஏன்ன வந்தாலும்‌ வரட்டும்‌, நான்‌ உங்களுடன்‌ வருகி 
றேன்‌. இன்னும்‌ கூட என்னால்‌ கோஸக்குகளுக்கு ஏதே 
னும்‌ செய்யமுடியும்‌ என்று நினைக்கிறேன்‌” என்று சொல்‌ 
லிக்கொண்டு வக்து விட்டான்‌. 


அவன்‌ பொதுக்‌ குழுவின்‌ முன்னே வந்து கினறதும்‌ 
எல்லோரும்‌ அமைதியாக அவன்‌ என்ன சொல்லப்‌ போகி 
றுன்‌ ஏன்று கேட்க விரும்பினர்‌. அவன பேச்சைக 
கேட்டு நீண்ட நாட்களாயின. 


அவன்‌ ஆரம்பித்தான்‌: * ்‌ கானும்‌ என்னுடைய சில 
வார்த்தைகளைச்‌ சொல்லும்‌ நேரம்‌ வந்து விட்டது. வயோ 
இகனான என்‌ பேச்சைக்‌ கேளுங்கள்‌ குழந்தைகளே! நம்‌ 
ராணுவத்தின்‌ தலைவன்‌ என்ற முறையில்‌ ராணுவப்‌ பொக 
இஷங்களைக்‌ காப்பா ற்றவேண்டிய பொறுப்பான நிலையில, 
பேசினான்‌ கோஷிவோய்‌. அதைவிடப்‌ புத்திசாலித்தனமாக 
யாரும்‌ இந்தச்‌ சூழ்கிலையில்‌ பேச முடியாதுதான்‌. இது 
என்னுடைய முதல வாசகம்‌. மற்றொன்றையும்‌ கேளுங்கள்‌ 
-— கானல்‌ புல்பா கூறியது முற்றிலும்‌ உணமை. ஆண்ட, 
வன்‌ அவருக்கு நீண்ட ஆயுளை க கொடுக்கட்டும்‌. அவரைப்‌ 
போன்ற பல வீரர்கள்‌ நம்‌ உக்ரேனில்‌ டி றக்கவேண்டும்‌. 
ஓரு கோஸக்கின்‌ முதற்‌ கடமை, கெளரவம்‌ எல்லாம்‌ 
தோழமையின்‌ நியதிகளைக்‌ கடைப்பிடிப்பதிலேதான்‌, 
இருக்கிறது. என்னுடைய நீண்ட நாள்‌ அனுபவத்தில்‌ 


புல்பா 147 


எந்த கோஸக்கும்‌ தன்‌ தோழனைக காட்டிக்கொடுத்ததாக 
நான்‌ கேள்விப்பட்டதே இல்லை. இங்கிருக்கும்‌ கோஸக்கு 
களும்‌ அங்கு அடிமைகளாக்கப்பட்டவர்களும்‌, எல்லோ 
ருமே ஈமது தோழர்கள்தாம்‌. எங்கு குறைச்சலாக இருக்‌ 
இறார்கள்‌ எங்கு “அதிகமாக இருக்கிறார்கள்‌, என்பதல்ல 
ஈம்‌ முன்னுள்ள பிரச்னை. எல்லோருமே ஈமக்குவேண்‌ 
டியவர்கள்தாம்‌! எல்லோரும்‌ ஈமது தோழர்கள்‌ தாம்‌ 7 
ஆகவே, இதுதான்‌ என்‌ யோசனை. யார்‌ யாருக்குத்‌ தராத 
தாரியர்களிடம்‌ அடிமைகளாக இருப்பவர்கள்‌ மிகவும்‌ 
வேண்‌ டியவர்களோ அவர்கள்‌ தார்த்தாரியர்களை விரட்டிக்‌ 
கொண்டு போகலாம்‌. போலந்துக்காரர்கள்‌ வசம்‌ சிக்கி 
இருப்பவர்களுக்கு யார்‌ யார்‌ மிகவும்‌ வேண்டுமோ அவர்கள்‌ 
இங்கே தங்கி விடலாம்‌. கோஷிவோய்‌ ஒரு பாதி ராணு 
வத்திற்குத்‌ தலைமை வடித்துத்‌ தார்த்தாரியர்களை விரட்‌ 
டிக்கொண்டு போகட்டும்‌. அடுத்த பாதியினர்‌ மற்றொரு 
உதவி கோஷிவோயைத்‌ தேர்ந்தெடுக்கட்டும்‌. என்னுடைய 
ஆலோசனைகளைக்‌ கேட்பதாயிருந்தால்‌ இந்தப்‌ பதவிக்குப்‌ 
புல்பாவைவிடத்‌ திறமையானவர்‌ இங்கு யாரும்கிடையா து. 
நம்மவரிடையே அவரது வீரத்துற்‌ கணையானவர்‌ யாரு 
மில்லை.” ்‌ 

காஸிீயன்போவ்டிக்‌ இப்படிப்‌ பேசியதைக்‌ கேட்டதும்‌ 
சந்தோஷ ஆரவாரத்தோடு தங்கள்‌ தொப்பிகளை உயரே 
வீசியெறிந்து அவன்‌ஆலோசனையை அஙககரித்தனர்‌ அந்த 
கோஸக்குகள்‌. “* மிகவும்‌ கன்றி தந்தையே, நீண்ட நாட்க 
ளாக மெளனமாக இருந்தாய்‌. கடைசியில்‌ இனறு 
பேசினாய்‌. இங்கு வருவதற்குமூன்புநீ கூறியபடி கோஸககு 
களின்‌ இனத்திற்கு நன்மையே செய்திருக்கிறாய்‌ '' என்று 
அந்தக்‌ கோஸக்குகள்‌ அவனைப்‌ பாராட்டினர்‌. 


“ சரி இந்த ஏற்பாட்டை எல்லோரும்‌ ஓப்புக்கொள்‌ 
இறீர்களா? ”' என்று கேட்டான்‌ அந்தக்‌ கோஷிவோய்‌. 
“அம்‌, நாங்கள்‌ ஒப்புக்கொள்கிறோம்‌ '' என்றனர்‌ 
அந்தக்‌ கோஸக்குகள்‌. 
*அப்பழயென்றால்‌, நம்‌ கூட்டத்தை முடித்துவிட 
லாமா?” 


140 தாராஸ்‌ 


£ அம்‌ முடித்து விடலாம்‌.” 

அதன்‌ பிறகு மறுபடியும்‌ கோஷிவோய்‌ பேச ஆரம்‌ 
பித்தான்‌. தொப்பியை அணிந்துகொண்டு தன உத்திரவு 
களைப்‌ பிறப்பித்தான்‌. எல்லா கோஸக்குகளும்‌ தங்கள்‌ 
தொப்பிகளை க்‌ கழற்றிவிட்டுக குனிந்த தலையுடன்‌ பெரிய 
வன்‌ பேசும்பொழுது வழக்கமாகத்‌ தாங்கள்‌ காட்டும்‌ 
மரியாதையுடன்‌ அமைதியாக கின்றனர்‌. 


யு சகோதர கனவான்களே, என்னோடு வருபவர்க 
ளெல்லாம்‌ வலது பக்கமாக வந்து நில்லுங்கள்‌, இங்கேயே 
இருக்க விரும்புபவர்கள்‌ இடது பக்கம்‌ போங்கள்‌. எந்தப்‌ 
பக்கம்‌ ஒரு குரனின்‌ அதிகமாக வீரர்கள்‌ போகிருர்களோ 
அந்தப்பக்கம்‌ அதன்‌ தலைவனும்‌ போய்விடவேண்டும்‌. 
மற்றவர்கள்‌ பிற குரன்களோடு சேர்க்துவிடவேண்டும்‌., 


அங்கிருந்தவர்கள்‌ அனைவரும்‌ இடது பக்கமும்‌, வலது 
பக்கமும்‌ மாறினர்‌. எங்கே தன்னுடைய குரனின்‌ ஆட்கள்‌ 
அதிகமாகச்‌ செல்கிருர்களோ அவர்களைப்‌ பின்பற்‌ றினான்‌ 
அந்தக்குரனின்‌ தலைவன்‌. மிகுதியானவர்கள்‌ பிறகுரன்க 
ளோடு ஐக்கியமாகி விட்டனர்‌. . கடைசியில்‌ பார்க்கும்‌ 
பொழுது இரண்டு பக்கங்களிலும்‌ சரிசமமாக ஆட்கள்‌ 
நிரம்பியிருக்தனர்‌. இங்கேயே தங்கிவிட முடிவுசெய்தவர்‌ 
களில்‌ நெஸமிகுரனும்‌, உமண்குரனும்‌, கனிவகுரனும்‌, 
போபோவிக்‌, ஸ்டெப்லிக, டிமேஷே குரன்களைச சேர்ந்த 
பெரும்பகு தியினரும்‌ ஆகும்‌. 

இவர்களைத்‌ தவிர மற்றவர்கள்‌ எல்லாம்‌ தார்‌ த்தாரியா 
களை விரட்டிக்கொண்டு போக முற்பட்டனர்‌. இரண்டு 
பக்கங்களிலும்‌ பலசாலியான வீரக்‌ கோஸக்குகள்‌ பலர்‌ 
இருந்தனர்‌. தார்த்தாரியர்களை விரட்டி. ககொண்டுபோக: 
விரும்பியவர்களில்‌, சேரவடி, போகோடியபோல்‌, விமிஷ்‌, 
கோமா, புரோகோகோவிச்‌, டி.மிட்போபோவிக்‌ ஆகிய 
இவர்களாகும்‌. இதில்‌ டிமிட்போபோவிச்‌ என்றுமே 
ஒரே இடத்தில்‌ தங்கி இருக்கும்‌ சுபாவம்‌ உடையவனல்ல. 
போலந்துக்காரர்களிடம்‌ தன வீரத்தைக காட்டிய அவன்‌, 
இப்போது தார்த்தாரியாகளை எதிர்ககத்‌ துணிந்து விட 
டான்‌. இவனைத்‌ தவிர, தார்த்தாரியாகளை எதிர்த்து 


்ல்பா 149 


அவர்களோடு மோதித்‌ தங்கள்‌ வாட்களைச்‌ சோதித்துக்‌ 
கொள்ள விரும்பியவர்களில, குரன்களின்‌ தலைவர்களான 
நோஸ்டியூகான்‌, போக்ரீஷ்கா, நெவில்ஸ்‌€ போன்றவர்கள்‌ 
இருந்தனர்‌. இங்கேயே தங்கிவிட வீரும்பியவர்களிலும்‌ 
மலபுகழ்‌ பெற்ற கோஸக்குகளிருந்தனர்‌. - அவர்களில்‌ 
குரன்களின்‌ தலைவர்களான, டிமிடபே ராவிச்‌, குகுபென்கோ, 
வெர்டிகிருஸ்ட்‌, பாலடென்‌, ஒஸ்டாப்‌ ஆகியவர்கள்‌ குறிப்‌ 
பிடத்தகுந்தவர்கள்‌. இவர்களனைவரும்‌ பல தேசங்கள்‌ 
௪ற்றியவர்கள்‌; அனடோலியாவின கரையோரங்களில்‌ 
படகு செலுத்தியவர்கள்‌, இரிமியாவின்‌ உப்பு நிறைந்த 
சதுப்பு நிலங்களையும்‌ திறந்த வெளிகளையும்‌ கடநீது 
சென்றவர்கள்‌, டெனிப்பர்‌ ஈதியினுள்‌ வந்து விழுகின்ற 
பெரியதும்‌ சிறியதுமான ஆறுகளையும்‌, ௮ அதன்‌ தீவுகளையும்‌ 
திட்டுகளையும்‌ கண்டவர்கள்‌; அவர்கள மோல்டேரியா, 

வாலா௫ியன்‌, துருக்கியப்‌ பிரதேசங்கள்‌ இவைகளைக்‌ கண்‌ 
டவர்கள்‌. கருங்கடலில்‌ கோஸக்குகளின்‌ இரட்டைத்‌ 
தடுப்புகள்கொண்ட படகுகளில்‌ சென்று, பல செல்வ 
மிகுந்த பெருங்கப்பல்களை வழிமறித்து அவைகளை, மூழ்‌ 
கடித்தவர்கள்‌. வண்டிக்கணக்கான பல வெடி மருந்து 
களை உபயோகித்துத்‌ தருக்யெப்‌ புராதன கப்பல்களை 
அழித்தவர்கள்‌. பல சமயங்களில்‌ விலையுயர்ந்த வெல்வெட்‌ 
சில்க்‌ துணிகளைத்‌ தங்கள்‌ செருப்புகளுக்கு உபயோகித்‌ 
தவர்கள்‌. தங்கள்‌ இடுப்புகளில தொங்கும்‌ பைகளில்‌ 
நி ஐயப்‌ பண ததைக குவித்துக்‌ கொண்டுள்ளவர்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ வாழ்க்கையில சம்பாதித்த செல்வத்தை- 
பிறருக்குத்‌ தங்கள்‌ ஆயுட்காலம்‌ வரை நிம்மதியாக, வாழப்‌ 
போதுமான செல்வத்தை--இவர்கள்‌ குடிகளிலும்‌, விருந்‌ 
களிலும்‌ அழித்தவர்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ செல்வங்களை 
அசல கோஸக்கின்‌ முறையிலே சூறையாடினார்கள்‌. 
விருந்துகளுக்குப்‌ பலரை அழைத்தும்‌, இசை பாடுவதற்‌ 
காகப்‌ பல இசைவாணர்களை அழைத்தும்‌ இத்த உலகமே 
இன்பம்‌ அனுபவிக்கவேண்டும்‌ என்ற நோக்குடன்‌ 
பாடல்களை மெய்மறந்து கேட்பவர்கள்‌. இப்போதுகூட 
இவர்களில்‌ பலர்‌ செரத்துடையவர்கள்‌ தாம்‌. தங்க 
ருடைய பொக்கிஷங்களை த்‌- தங்க வளையல்கள்‌ கோப்பை 

10 


150 தாராஸ்‌ 


கள்‌--பிறவற்றைத்‌ தாங்கள்‌ செட்சில்‌ இல்லாத சமயத்‌ 
தில்‌ தார்த்தாரியர்கள்‌ படையெடுத்து வநது அபகரித்துக்‌ 
கொண்டு போய்விடாமல்‌ இருப்பதற்காக டெனிப்பர்‌ 
நதியின்‌ பல தீவுகளில்‌ கொண்டுபோய்‌ மறைவான இடங்‌ 
களில்‌ புதைத்து வைத்திருந்தனர்‌. அவைகளைப்‌ புதைத்த 
இடங்கள்‌ இப்போது இவர்களுக்கே மறக்திருக்கலாம்‌. 
தங்களுடைய தோழர்களை அவமானப்‌ படுத்திய அந்தப்‌ 
போலந்துக்காரர்களைப்‌ பழிக்குப்‌ பழி வாங்கு ம்‌ 
எண்ணத்தோடு இங்கேயே தங்கிவிட்டவர்களில்‌ பலர்‌ 
இதைப்‌ போன றவர்கள்‌. 

அந்தக்‌ கிழட்டு கோஸக காலியன்போவ்டிககும்‌ 
பக்‌ போலவே இங்கு தங்கிவிட்டான்‌. 


* தாரத்தாரியாகளை எதிர்த்து விரட்ட என வயது 
எனக்கு உதவி செய்யாது. ஈல்ல கோஸக்காகச்‌ சாக 
இங்கே எனக்கொரு இடம்‌ கிடைத்துவிட்டது. நான்‌ 
சாகும்‌ வேளைவரும்போது என்னுடைய புனிதமான 
கிருஸ்தவ மதத்திற்காகப்‌ போராடி அந்தப்‌. போர்க்களத்‌ 
திலே தான்‌ மடிய வேண்டும்‌ என்று நான்‌ பல நாட்க 
ளாய்த்‌ தியானித்ததுண்டு. அது இப்போது பலிதமாகி 
விட்டது. இதைவிட மேலான மரணம்‌ என்னைப்போன்ற 
கிழட்டு கோஸக்குக்கு வேறு எங்கும்‌ கஇடைக்காது”” 
என்று கூறினான்‌. 

எல்லோரும்‌ இரண்டு பிரிவாகப்‌ பிரிந்த பின்னர்‌, 
கோஷிவோய்‌ அவர்கள்‌ மத்தியிலே நடந்துவந்து “எனன 
சகோதரர்களே, இந்தப்‌ பிரிவின்‌ தொகைகள்‌ எல்லாம்‌ 
கக்கன்‌ சரியாகப்படுகிறதா?'” என்றுகேட்டான்‌. 


்‌” எங்களுக்குச்‌ சரியென்றேபடுகிறது '' என்‌ மனா 
எல்லா கோஸக்குகளும்‌. 


“சரி, ஒருவரையொருவர்‌ முத்தமிட்டுக்கொண்டு 
விடைபெற்றுக்‌ கொள்ளுங்கள்‌. நாம்‌ அனைவரும்‌ மறுபடி 
யும்‌ சந்திப்போமா என்பதை அண்டவன்தான்‌ அறிவான்‌. 
உங்கள்‌ தலைவர்கள்‌ சொல்வதைககேட்டு நடவுங்கள்‌. 
ஆனால்‌ கோஸக்கின்‌ கெளரவத்திற்குப்‌ பங்கமில்லாமல்‌ 
கடந்துகொள்ளுங்கள்‌."” 


புல்பா 151 


எல்லா கோஸக்குகளும்‌ ஒருவரை ஒருவர்‌ முத்தமிட 
டுக்‌ கொண்டனர்‌. முதலில்‌ தலைவர்கள்‌ ஆரம்பித்தனர்‌. 
தங்கள்‌ மீசைகளைத்‌ தட்டிவிட்டுக்கொண்டு அவர்களின்‌ 
கன்னங்களிலே முத்தமிட்டனர்‌. பின்னர்‌ கரங்களைப்‌ 
பிடித்துக்கொண்டு வெகுகேரம்‌ அப்படியே நின்றனர்‌. 
“நரம்‌ மறுபடியும்‌ எப்போதாவது சந்திப்போமா சகோ 
தரா”? என்று ஒவ்வொருவனும்‌ கேட்கத்‌ துடித்துக்‌ 
கொண்டிருந்தான்‌. ஆனால ஒருவனும்‌ கேட்கவில்லை. 
இருவரும்‌ தங்கள்‌ எண்ண ங்களிலே மூழ்கெ கிடந்தனர்‌. 
{ஏற கோஸக்குகள்‌ தங்களுக்குள்‌ விடைபெற்றுக்‌ கொண 
டிருகீதனர்‌. இரு சாராருக்குமே கடுமையான வேலை 
காத்திருப்பது நன்கு தெரியும்‌. ஆனால்‌ உடனே கிளம்பி 
விட. அவர்கள்‌ விரும்பவில்லை. ' இருட்டியதும்‌ கிளம்பலாம்‌ 
என்று உணவை முடித்துக்கொள்ள, தங்கள்‌ குரன்‌ களுக 
குச்‌ சென்றனர்‌. போலந்துக்காரர்களுக்குத்‌ தங்கள்‌ 
ராணுவத்‌ இலிருந்து ஆட்கள்‌ பிரிந்து, தொகை கை றந்த 
விஷயம்‌ தெரியக்கூடாதென்று இந்த ஏற்பாடு செய்தனர்‌. 


உணவை முடித்துக்கொண்டு போகவேண்டியவர்கள்‌ 
அமைதியாகப்‌ படுத்து ஓரு நல்ல துரக்கம்‌ போட்டனர்‌. 
அமைதியான சூழ்நிலையில தூங்குவது இதுதான கடைசி 
முறையென்று அவர்களே முன்கூட்டியே உணர்ந்தவர்கள்‌ 
போல்‌ தூங்கினர்‌. சூரியன்‌ மறையும்வரை தூங்கிவிட்டு 
இருள்‌ படர்ந்ததும்‌ வீழித்தெழு௩ து தங்கள்‌ வண்‌ டிகளுக 
குத்‌ தார்‌ பூசினர்‌.* எலலாம்‌ தயாரானதும்‌ தங்கள்‌ 
வண்டிகளை முதலில அனுப்பிவிட்டுத்‌ தங்கள்‌ தோழர்‌ 
களுக்கு மறுபடியும்‌ தொப்பிகளை த்‌ தூக்கை 
காட்டி விடைபெற்றுக்கொண்டு, மெள்ள அந்த வண்டி 
களைப்‌ பின்தொடர்ந்தனர்‌. காலாட்‌ படைக்குப்‌ பின்னே 
குதிரைப்‌ படையும்‌ ஒருவிதச்‌ சப்தமுமின் றிச்‌ சென்று 
இருளில்‌ மறைந்தது. குதிரைகளின்‌ குளம்படி ஓசையும்‌ 
இருட்டிலே சரியாகத்‌ தார்‌ பூசாததால சப்தமிடும்‌ சில 





* நம்‌ ஊர்‌ வண்டிகளுக்குக்‌ “கீல்‌' பூசவது3பால, அவர்கள்‌ 
தங்கள்‌ வண்டிகளுக்குக்‌ “கீலு£க்குப்‌ பதிலாகத்‌ தார்‌ பூசுவார்‌ 
கள்‌. மொ-ர்‌. 


152 தாசாஸ்‌ 


வண்‌ டி.சளின்‌ ஒலியையும்‌ தவிர வேறு ஒருவித சப்தமும்‌ 
கேச கவில்லை. தங்களைப்‌ பிரிந்து போகின்ற தோழர்களை 
நோக்கி அவர்கள்‌ மறைந்தபின்னரும்‌ தங்கள்‌ கரங்களை 
ஆட்டிக்கொண் டிருக்தனர்‌. இங்கேயே தங்கிவிட முடிவு 
செய்தவரா கள்‌-—சிறிதுநேரம்‌ சென்று தங்கள்‌ இடங்‌ 
களுக்கு வந்து பார்த்தபோது, சந்திரன்‌ கதிர்களை வீசி 
அநத இடத்தை யெல்லாம்‌ ஒஓளிமயமாக்கிசக்‌ கொண் 
டிருந்கான்‌. அந்த ஒளியிலே தங்களுடைய பாதி 
வண்டிகள்‌ காலியாகிவிட்ட இடத்தையும்‌, தங்கள்‌ 
தோழர்களில்‌ பலரைப்‌ பிரிந்து கடக்கும்‌ இடங்களையும்‌ 
கண்டு வருத்தப்பட்டார்கள்‌. அவர்கள்‌ இதயம்‌ சோகத்‌ 
கால்‌ நிறைந்து அப்படியே தங்கள்‌ தலைகளைத்‌ தாழ்த்திக்‌ 
கொண்டனர்‌. ப 


கோஸக்குகளின்‌ அணியிலே பிரிவினை த்‌ துயரம்‌ கரை 
புரண்டு ஓடுவதையும்‌,அதனால்‌ அவர்கள்‌ தலைகளை த்‌ தாழ்த்‌ 
திக கொள்வதையும்‌ கண்ட புல்பா வீரர்களுக்கு அகாத 
இந்தச்‌ சோக நினைவை மாற்ற நினைத்தான்‌. ஆனால்‌ 
இதைப்போன்ற பிரிவினைச்‌ சந்தர்ப்பங்களில்‌ பட்டுத்‌ 
தேோந்தால்தான்‌ அவர்களை மறுபடியும்‌ திடீரென்று 
போராட்டதீதில்‌ குதிக்கவைக்க முடியும்‌ ஏன்று சிறிது 
கேரம்‌ மெளனமாக இருந்தான்‌. இயற்கையாகவே இந்த 
ஸ்லாவ்‌ மக்களுக்கு ஒரு குணமுண்டு. இதைப்போன்‌ ற. 
குணம்‌ வேறு யாருக்கும்‌ இருப்பது அரிதுதான்‌. கோஸக்‌ 
குகளின்‌ முறையில்‌, பூமி அதிர்வதுபோலப்‌ போர்க்குரல்‌ 
கொடுத்தால்‌ அந்தக்‌ குரல்‌ எல்லா கோஸக்குகளின்‌ இத 
யத்திலும்‌ சென்று தாக்கி, உடனே போரில்‌ இன்னும்‌ 
இரட்டிப்பான பலத்தோடு போரிட ஓடிவரும்படி செய்து 
விடும்‌. இந்த முறையில்‌ இவர்கள்‌ கடலைப்போன்‌ றவர்கள்‌. 
மற்றவர்கள்‌ ஆழமற்ற நீர்நிலைகளைப்‌ போலிருப்பவர்கள்‌. 
சதோஷண மாறுபாடு காரணமாகப்‌ புயலால்‌ நிலைகெட்‌ 
டுக்‌ கிடக்கும்போது கடல்‌, மலைகளைப்போன்ற பெரும்‌ 
அலைகளைக்‌ கிளப்பி கர்ஜித்துக்கொண்டிருக்கும்‌. அதே 
சமயத்தில்‌ சிறிய நீர்நிலைகளில்‌ ஒருவித மாற்றமும்‌ இல்‌ 
லாமலிருக்கும்‌. ஆனால்‌ காற்றில்லாமல்சீதோஷ்ண நிலை, 
அமைதியாக இருக்கும்போது வேறு ஏந்த நீர்‌ நிலையையும்‌ 


அல்பா 153 


விட, கடல்‌ கண்ணாடிபோன்‌ ற அமைதியான போக்கில்‌' 
| பரநீதுகிடக்கும்‌ காட்சி கண்களுக்கு இன்பம்‌ அளிக்கும்‌: 
நிலையான அற்புதம்‌. இவர்களுடைய குணத்திற்கும்‌, 
பிறருடைய குணத்திற்கும்‌ இதுதான்‌ வேற்றுமை. 


புல்பா தன (வேலைக்காரர்களை அழைத்துத்‌ தனியாக 
நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும்‌ பெரியவண்டிகளை த்‌ திறக்‌, 
கும்படி. கூறினான்‌. பிறவண்டிகளையும்‌ விட மிகப்பெரிதான 
அந்தவண்டியில்‌ புல்பா பல காலமாகச்‌ சேமித்து. வைத்‌ 
திருக்கும்‌ திராட்சை மது நிறைந்திருந்தது. அதன்‌ சக்க 
ரங்கள்‌ பலமான இரும்புக்‌ கம்பிகளால்‌ அமைக்கப்பட்டுக. 
குதிரைத்‌ தோலினாலும்‌, காளையின்‌ தோலினாலும்‌ . மூடி 
ne அதோடு பல பீப்பாய்களும்‌,, 
பெட்டிகளும்‌ அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. புலபா.. 
போரின்‌ ஏதாவது ஒரு மிக மகத்தான சந்தர்ப்பத்தில்‌ 
பின்னால்‌ சரித்திரம்‌ பெருமைப்படத்தகக-அந்த வேளைக்கு 
முன்னே இந்த மதுவை எல்லோருக்கும்‌ கொடுத்து, 
அந்தப்‌ பெருமைக்குரிய நேரத்தில்‌ அதைப்‌ பருகிப்‌ பூத்‌. 
அணர்ச்சிப்‌ பெற்றுப்‌ பெருமையைக்‌ காப்பாற்றப்‌ போரிடு. 
வார்கள்‌ என்று நம்பி அவற்றைக்‌ கொண்டுவந்திருக்தான்‌. 
வேலைக்காரர்கள்‌ உடனே ஓடி அந்தப்‌ பீப்பாய்களைப்‌ 
பிணித்‌ திருந்த பலமான பர மக்‌ தங்கள்‌ வாட்‌ 
களால்‌ அறுத்தெறிந்து தோல்‌ ப பிரித்துப்‌ 
“பீப்பாய்களையும்‌ : மதுக்‌ கூ. படங்களையும்‌ . வெளியே 
எடுத்தனர்‌. 


பல்பா கோஸக்குகளைப்‌ பார்த்து, “எல்லாவற்றையும்‌. 
அள்ளிப்‌ பருகுங்கள்‌. அங்கிருக்கும்‌ எல்லாவற்றையும்‌ 
எடுத்துக்கொள்ளுங்கள்‌. உங்கள்‌ கரங்களில்‌ கிடைக்கும்‌ 
எதைவேண்டுமானாலும்‌ எடுத்துக்கொள்ளுங்கள்‌, குதிரை 
களுக்குத்‌ கண்ணீர்‌ ஊற்றும்‌ வாளியோ, கரண்டியோ 
அல்லது எதுவுமில்லாவிட்டால்‌ உங்கள்‌ கையுறைகளை, 
தொப்பிகளை... அதுவுமில்லாவிட்டால்‌, உங்கள்‌ கரங்‌. 
களை , இணைத்துக்‌ a எல்லாவற்றையும்‌ அருந்துங்‌ 
கள்‌” என்றான்‌. 
-. எல்லா கோஸக்குகளும்‌ புல்பா கூறியபடியே, வாளி 
கள்‌, கரண்டிகள்‌, அதில்லா தவர்கள்‌,தங்கள்‌ கையுரைகள்‌, 


154 தாராஸ்‌ 


தொப்பிகள்‌ இவற்றிலும்‌, ஏதுமற்றோர்‌ தங்கள்‌ இரண்டு 
கரங்களைக்‌ கோப்பை போல இணைத்துக்கொண்டும்‌ அந்த 
மதுவைப்பருகினர்‌. புல்பாவின்‌ வேலைக்காரர்கள்‌, இந்தக்‌ 
கோஸககுகளின்கூட்டத்திலேநுழைந்து சென்று, பீப்பாய்‌, 
குடங்களில்‌ இருந்த திராட்சை மதுவை அள்ளி அள்ளி 
வார்த்தனர்‌. ஆனால்‌ புல்பா தான்‌ காட்டும்‌ சைகையைப்‌ 
பார்‌ ததுவிட்டே எல்லோரும்‌ பருகவேண்டும்‌ என்று கூறி 
னான்‌. அவன்‌ ஏதோ பேசப்போகிறான்‌ என்பது தெரிந்‌ 
தீது. காடியான அந்தப்‌ பழைய திராட்சை மது அவர்க 
ளுடைய உணர்ச்சிகளைக்‌ களறிவிடும்‌ என்பதை புல்பா 
அறிந்தாலும்‌, அதே சந்தர்ப்பத்தில்‌, சரியான ஒரு பிரசங்‌ 
கம்‌ செய்தால்‌, அவர்களுடைய உணர்ச்சிப்‌ பரவசத்தோடு 
நல்ல சக்தியையும்‌ ஆர்வத்தையும்‌ கூடவே களறிவிடலாம்‌ 
என்பதை அறிந்து அவர்களிடம்‌ பேச ஆரம்பித்தான்‌. 


“சகோதர கனவான்களே, என்னை உங்கள்‌ தலைவ 
னாகத தேர்ந்தெடுத்ததற்காக- அது மிகவும்‌ பெருமைக்‌ 
குரிய பதவியாக இருந்தாலும்‌-—உங்களுக்கு இந்த மது 
விருந்து ஏற்பாடு செய்யவில்லை. நம்மை விட்டுப்‌ பிரிந்து 
சென்ற தோழர்களின்‌ நினைவுக்காகவும்‌ இந்த விருந்தை 
ஏற்பாடு செய்யவில்லை. இதுவும்‌ ஒரு மகத்தான சந்தர்ப்‌ 
பம்தான்‌ என்றாலும்‌ அதற்கு இந்த நேரம்‌ சரியான 
தல்ல. நமக்குமுன்‌ இருக்கும்‌ இந்தப்‌ போர்‌, கமது முழு 
சக்தியையும்‌ உபயோகித்து, நம்‌ கோஸக்‌ கெளரவத்தைக்‌ 
காப்பாற்ற வேண்டிய முக்யெமான போர்‌. ஆகவே, 
நாம்‌ அனைவரும்‌ ஒன்றாக ஓரே சமயத்தில்‌ ஈமது பழம்‌ 
பெரும்‌ கிருஸ்தவ மதம்‌ வாழ்வதற்காகவும்‌ அம்மதம்‌ 
உலகமெங்கணும்‌ பரவி எல்லா நாஸ்திகர்களும்‌ அதை 
மேற்கொண்டு ஒரே மதமாக நிலவும்‌ நாள்‌ வெகு வீரை 
வில்‌ வரவேண்டும்‌ என்பதற்காகப்‌ பருகுவோமாக?* நமது 
செட்ச்‌ என்றென்றும்‌ நிலைத்து நின்று, அதை அழித்‌ 
தொழிக்க வரும்‌ நாஸ்திகர்கள்‌ அனைவரையும்‌ விரட்டி 


ரன கன்ட டஅ ப தகக ல்ல ல ப 











* ஆங்கிலத்தில்‌ 1௦8512 என்பதற்குச்‌ சரியான தமிழ்ப்‌ 
பதம்‌ கிடையாது. அந்த மரபு கம்மவரிடையே இல்லை. இப்‌ 
போது அரசாங்க விரும்துகளில்‌, விருந்தளிட்பவரும்‌ விருந்தாளி 


புல்பா 725 


விட்டு நெடுங்காலம்‌ வாழ்ந்து இன்னும்‌ வீரத்தில்‌ சிறந்த 
பல வீரர்களையும்‌ அழகு மிகுந்தவர்களையும்‌ பெற்‌ 
றெடுக்கவேண்டும்‌ என்று வாழ்த்துவோமாக/ இன்னும்‌ 
நமது பேரன்களும்‌ அவர்களுடைய பிள்ளைகளும்‌ நம்மைப்‌ 
பற்றிக்‌ கேட்டு 'அவர்கள்‌ தங்களுடைய தோழர்களைக்‌ 
காட்டிக்‌ கொடுக்காதவர்கள்‌, அவர்களுக்குத்‌ துரோகம்‌ 
செய்யாதவர்கள்‌' என்று ஈம்மைப்பற்றிப்பேசும்‌ ஈம்‌ புகழ்‌ 
ஓங்கவேண்டும்‌ என்று வாழ்த்துவோமாக?” 


“நம்‌ மதம்‌ வாழ்க!'' என்று அங்கு நின்‌ நிருந்தவர்கள்‌ 
எ திரொலித்தனர்‌. 

“நம்‌ மதம்‌ வாழ்க!'' என்று தூரத்தில்‌ நின்‌ நிருந்தவர்‌ 
களும்‌ வாழ்த்தினர்‌. 

“நம்‌ செட்ச்‌ வாழ்க!” என்று புல்பா, கன்‌ கரத்தைத்‌ 
தலைக்கு மேலே தூக்கினான்‌. 

“நம்‌ செட்ச்‌ வாழ்க!” என்று முன்னே நின்றிருந்த 
வர்களும்‌ இளைஞர்களும்‌ வயோ திகர்களும்‌ வாழ்த்தினர்‌. 
வயோதிகர்கள்‌ தங்கள்‌ நரைத்த மீசையை உருவிக்‌ 
கொண்டு அமைதியாகவும்‌, இளம்‌ கோஸக்குகள்‌ 
உணர்ச்சி கொந்தளிக்க ஆர்வத்துடனும்‌ வாழ்த்தினர்‌. 


அவர்களைச்‌ சுற்றி இருந்த பரந்த நில வெளி எங்கும்‌ 
அந்தக்‌ கோஸக்குகள்‌ தங்கள்‌ செட்சை வாழ்த்தும்‌ ஓலி 
கேட்டது. 


“கடைசியாக மதுவை முடித்துவிடுமுன்‌, தோழர்களே 
நம்‌ புகழும்‌ உலகமெங்கும்‌ இருக்கும்‌ எல்லா இருஸ்தவர்‌ 
களும்‌ வாழ்க என்று வாழ்த்துவோம்‌.” 
யும்‌, ஒருவரை ஒருவர்‌ வாழ்த்திக்கொள்ள விருந்திற்கு வந்திருப்‌ 
போர்‌ அனைவரும்‌ எழுந்து தங்கள்‌ மதுவை அருந்துவது வழக்க 
மாகிவிட்டது. புல்பா எல்லோரையும்‌ நிற்கவைத்துத்‌ தான்‌ 
புனிதமெனக்‌ கருதும்‌ எல்லாவற்றையும்‌ குறிப்பிடடு வாழ்த்‌ 
தும்‌ முறையில்‌ மது அருந்தும்படி கூறுகிறான்‌. அந்த இடங் 
களில்‌, “வாழ்க?” என்ற சொல்லை உபயோகித்திருக்கிறன்‌. 

_மொ-ர்‌ 


156 தாராஸ்‌ 


அடந்த நிலவெளி எங்கும்‌ நிறைந்திருந்த அனைவரும்‌ 
தங்கள்‌ புகழும்‌ உலகில்‌ வாழும்‌ எல்லா கிருஸ்தவர்களும்‌ 
வாழவேண்டும்‌ என வாழ்த்தித்‌ தங்கள்‌ கடைசித்‌ துளி 
மதுவையும்‌ அருந்தினர்‌. அவர்களுடைய வாழ்த்தொலி 
அந்தக. குரனேங்கும்‌ நீண்ட நேரம்‌ ஒலித்துக்கொண் 
டிருந்தது. 


அவர்களுடைய மதுப்‌ பாத்திரங்கள்‌ எல்லாம்‌ 
காலியாகிவிட்டன. அனால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ கரங்களை 
இன்னும்‌ உயர்த்திப்‌ பிடித்தக்கொண்டே இருந்தனர்‌. 
அவாகள்‌ கண்களிலே மதுவின்‌ கிளு களுப்புப்‌ பிரதி 
வலித்தாலும்‌ அவர்களுடைய சிந்தனை எல்லாம்‌ 
வேறெங்கோ இருந்தன. யுத்தத்தில்‌ கொள்ளை அடித்தால்‌ 
அவரவாகளுக்கு என்ன கிடைக்கும்‌ என்பதைப்பற்றியோ, 
யாருக்கு அதிர்ஷ்டவசமாகச்‌ செல்வம்‌ கிடைக்கும்‌ என்‌ 
பதைப்பற்றியோ, குதிரைகள்‌, உயர்ந்த ஆடைகள்‌ இவை 
களைப்பற்றியோ அவர்கள்‌ நினைக்கவில்லை. பாறைகள்‌ 
நிறைந்த மலை உச்சியின்‌ மீதிருந்து தூரத்தே தெரியும்‌ 
எல்லையற்ற கடலையும்‌, அதன்‌ ஓரத்தே பலவிதமான 
பறவைகளும்‌, காவாய்களும்‌, படகுகளும்‌ பிறவும்‌ சிறு 
புள்ளிகளைப்‌ போலத்‌ தெரிவதையும்‌, அதை ஓட்டிப்பலவித 
கரைகளும்‌, ககரங்களும்‌, காடுகளும்‌ கிறு துணுககுகள்‌ 
போல்‌ தோன்றுவதையும்‌, உச்சியிலே இருந்து பார்க்கின்ற 
பருந்துகளைப்‌ போல--அந்தக்‌ கோஸக்குகள்‌ தங்களுக்கு 
முன்‌ விரிந்து இடக்கும்‌ நில வெளியைத்‌ தங்களுக்குப்‌ 
புரியாத ஏதோ ஒரு மங்கலான எதிர்காலத்தைப்‌ பார்ப்‌ 
பதுபோல பார்த்துக்கொண்டிருந்தனர்‌. தங்களுடைய 
வெண்மையான எலும்புகள்‌, தங்கள்‌ இரத்தத்தில்‌ 
தோய்ந்து தூசி படிந்து, வண்டிகள்‌ சின்னாபின்னமாகச்‌ 
சிதறி, வாட்கள்‌ உடைந்து, அந்தப்‌ பிரதேசமெங்கும்‌ 
இருக்கும்‌ பாதைகள்‌, சாலைகள்‌, புற்றரைகள்‌ எங்கும்‌ 
கொட்டிக்‌ கிடக்கும்‌; தங்களுடைய தலைகளும்‌, இரத்தக்‌ 
கறை பிடித்துக்‌ கேசத்தோடு பெயர்ந்து விட்ட. 
மண்டை ஓடுகளும்‌, கொத்துமீசைக்‌ கற்றைகளும்‌ அந்த 
இடமெங்கும்‌ சிதறிக்‌ இடக்கும்‌; வல்லூறுகள்‌ பறந்து 
வநது கீழே பாய்ந்து, தங்கள்‌ கண்களைத்‌ தோண்டிக்‌ 


புலபா 157 


இள றிவிடும்‌; ஆனால்‌, எலும்புக்‌ கூடுகளும்‌, மரணமும்‌ 
மண்டிக்கடக்கும்‌ அந்தப்‌ போர்க்களம்‌ எல்லையற்ற 
பெருமையைத்‌ தானே பேசும்‌. கேோஸக்கின்‌ வீரச்‌ 
செயல்கள்‌ துப்பாக்கியிலிரு£து வெளி வந்து உடனே 
மறைந்துவிடும்‌ தன்மை உடையதலல. சிங்கத்தைப்‌ 
போன்ற உள்ளத்‌ திண்மையோடு சாதிக்கக்கூடிய எந்த 
வீரச்செயலையும்‌ விட்டு வைக்கமாட்டோம்‌. வெளுத்த 
தாடி தன வளமான மார்பெங்கும்‌ புரள தீன்‌ தலை முழு 
வதும்‌ நரைத்தாலும்‌ உடல்‌ தளராமல்‌ தன்னுடைய 
ஆழமான சக்தி ததும்பும்‌ குரலுடன்‌; தங்களைப்பற்றிய 
வீரச்செய்திகளைப்‌' 'பண்டுரா' வாத்தியத்துடன்‌ பண்ணி 
சைத்துப்‌ பாடவும்‌ தங்களுடைய வீரச்‌ சாதனைகளை உல 
கமே கண்டு உணரும்‌ நாள்‌ வரும்‌. தங்கள்‌ புகழ்‌ உல 
கெங்கும்‌ பரவும்‌. இனிமேல்‌ பிறப்பவர்கள்‌ எல்லோருமே 
அதைக்‌ கேட்க விரும்புவார்கள்‌. வார்த்தைகளின்‌ சக 
திக்கு ஈடு இணை உலகத்தில்‌ கிடையாது. நாதமிசைக 
கும்‌ பெப்‌ உலகை இயம்றியவன்‌, எப்படிச்‌ 
சக்தி வாய்ந்த நாத ஓலியைச்‌ சேர்த்து அது அசைய 
அசைய அதனுடைய இன்ப ஒலி நகரங்கள்‌, இராமங்கள்‌, 
மாளிகைகள்‌, குடிசைகள்‌ இவற்றில்‌ இருக்கும்‌ எல்லோ 
ரையும்‌ ஒரு சமமாகப்‌ பிரார்த்தனைக்கு அழைக்குமோ 
அதைப்‌ போன்ற சக்தி வாய்ந்தது... என்ற சிந்தனையில்‌ 
ஆழ்ந்தனர்‌. 


9 


ரிக்‌ எதிர்த்துத்‌ தாக்கப்பாதி சபோ 
ரோஷியர்கள்‌ போய்விட்ட தஅபற்றி நகரத்தில்‌ ஒருவருக்‌ 
கும்‌ தெரியாது. நகர சபையின்‌ மணிக்கூண்‌ டிலிருந்து 
கொண்டு கோஸக்குகளின்‌ வண்டிகள்‌ காட்டுக்குள்‌ 
புகுந்து போவதைக்காவற்காரர்கள்‌ பார்த்தார்கள்‌. ஆனால 
மறைகதிருந்து தாக்கும்‌ தந்திரம்‌ இது வென்று நினைத்‌ 
தனர்‌. பிரஞ்சு இன்‌ ஜினியர்‌ அதே அபிப்பிராயம்தான்‌ 
கொண்டிருந்தான்‌. இதன்‌ நடுவில்‌ கோஷிவோய்‌ சொன்‌ 
னது உண்மையாகிவிட்ட அ. நகரத்திற்குள்‌ உணவுப்‌ பண்‌ 
உங்களுக்குப்‌ பஞ்சம்‌ ஏற்பட்டுவிட்டது. பல நூற்றாண்டு 


156 தாராஸ்‌ 


களாகச்‌ செய்வது போலவே, அவர்களும்‌ தங்கள்‌ தேவை 
யைக்‌ குறைத்து மதிப்பிட்டனர்‌. மேலும்‌ கோஸக்கு 
களைத்‌ தாக்க வெளியே வந்து தங்களில்‌ பா திப்பேர்களை 
இழ௩்துவிட்டார்கள்‌. மிஞ்சியவர்களும்‌ எல்லாவற்‌ 
றையும்‌ இழந்து வெறும்‌ கரங்களுடன்‌ திரும்பினார்கள்‌. 
யூதர்கள்‌ இந்த நிலைமையைப்‌ பயன்படுத்திக்கொண்டு 
எல்லாவற்றையும்‌ கொள்ளையடித்தனர்‌. அந்தச்‌ சபோ 
ரோஷியாகள்‌, எங்கே எதற்காக, எவ்வளவு குரன்க 
ளுடன்‌ சென்றனர்‌ என்றோ மிஞ்சி இங்கே இருப்பவர்கள்‌ 
எத்தனை போ, இவர்கள்‌ திட்டமென்ன-சுருங்கச்‌ சொன்‌ 
னால்‌ எல்லா விஷயங்களும்‌ நகரவாசிகளுக்குத்‌ தெரிந்து 
விட்டது. கர்னல்களுக்குச்‌ சிறிது தைரியம்‌ ஏற்பட்டு 
யுத்தத்திற்குத்‌ தயாரானார்கள்‌. புல்பாவும்‌ நகரத்தில்‌ 
ஏற்பட்ட களேபரத்தைக கேட்டுத்‌ தக்க நடவடிக்கை 
எடுக்க ஆரம்பித்தான்‌. குரன்களை அமைப்பதிலும்‌ 
வேண்டிய உததிரவுகள்‌ பிறப்பிப்பதிலும்‌ சுறுசுறுப்பாக 
இருந்தான்‌. குரன்களை மூன்று முகாம்களாகப்‌ பிரித்து 
அவைகளைச்‌ சுற்றி வேலி இட்டது போல வண்டிகளை 
நிறுத்தினான்‌. இந்த யுத்த தந்திரம்‌ சபோரோஷியர்களைப்‌ 
பல முறை வெல்ல முடியாதவர்களாக்கி விட்டிருக்கிறது. 
இன்னும்‌ இரண்டு குரன்களைப்‌ பதுங்கிக்கொள்ளும்படி. 
உத்திரவிட்டான்‌. பிறகு போர்க்களத்தின்‌ ஒரு பகுதி 
யிலே கூரான இரும்புக்‌ கம்பங்களையும்‌ உடைந்த. 
துப்பாக்கிகளையும்‌, ஈட்டிகளின்‌ துண்டுகளையும்‌ பூமியில்‌ 
அடுத்து நிறைத்தான்‌. எதிரிகளின்‌ குதிரைப்‌ படைகளை 
இந்தப்‌ பகுதியில்‌ முடிஈ்தால விரட்டிவிடலாம்‌ என்று 
நினை த்தான்‌. எல்லா ஆயத்தங்களும்‌ அவனுடைய திருப்‌ 
இக்கேற்ப முடிந்த தும்‌ அவர்களுக்கு மற்றொரு பிரசங்கம்‌ 
செய்தான்‌. அவர்களுக்கு லீணா்ச்‌ி ஊட்ட அல்ல 
அவாகள்‌ ஏற்கனவே உணர்ச்சி மிககவர்களாகத்தான்‌ 
இருந்தார்கள்‌-—தன்‌ னுடைய மனப்பளுவை இறக்கவே 
அவன்‌ பேச ஆரம்பித்தான்‌: 


“கனவான்களே, உங்களுக்குத்‌ தோழமைப்‌ பண்பைப்‌ 
பற்றிச்‌ ௪ சிலவற்றைக்‌ கூற விழைகின்றேன்‌; ஈம்‌ நாடு எவ்‌ 
வளவு பெருமை வாய்ந்தது என்பதை நீங்கள்‌ எல்லோரும்‌ 


புல்பா 169: 


உங்கள்‌ தந்தைமார்‌, பாட்டன்மார்களிடமிருந்து அறிக்‌ 
இருப்பீர்கள்‌. ஈம்‌ சக்தியால்‌ கிரேக்க தேசம்கூட நம்மைப்‌ 
பற்றித்தெரிக்துகொள்ளும்படி செய்தவர்கள்‌ நாம்‌. கான்ஸ்‌ 
டான்டி நோபிளிலிரும்து ஈமக்குக்‌ கப்பம்‌ கட்டிக்கொண் 
டி.ருர்தவர்கள்‌ உண்டு. ஈமது நகரங்கள்‌ செழித்து வளர்ந்‌ 
இருந்தன. நமக்குப்‌ பல கோவில்கள்‌ இருந்தன. நமக்கு. 
அரச குமாரர்கள்‌ பலர்‌ இருக்தனர்‌--கத்தோலிக்கர்களைப்‌ 
போன்ற சமய வேறுபாடு கொண்டவர்கள்‌ அல்ல--ருஷ்ய 
ரத்தம்‌ ஓடும்‌ அரசகுமாராகள்‌. இவைகளை எல்லாம்‌ நாம்‌ 
. கொள்ளை கொடுத்தோம்‌. அனைத்தையும்‌ அழித்து விட்டார்‌ 
கள்‌. பரிதாபத்திற்குரிய அனாதைகளாய்‌, நாம்‌ மட்டும்‌ 
தான்‌ மிஞ்சினோம்‌. மகத்தான தன்‌ வீரப்‌ புருஷனை 
இழந்த கைம்பெண்‌ மாதிரி, நம்‌ நாடுமட்டுமே மிஞ்சியது. 
இந்தச்‌ சந்தர்ப்பத்தில்தான்‌ தோழர்களே ,நாம்‌ தோழமைப்‌ 
பண்பறிந்து ஒன்று கூடினோம்‌! இதற்காகத்தான்‌ நம்‌ 
தோழமை நிற்கிறது. தோழமை, உறவு போன்‌ றது 
உலகத்தில்‌ வேறெதுவும்‌-—எந்த உறவும்‌ கடையாது. ஒரு 
தந்‌ைத தன்‌ பிள்ளையை நேசிக்கிறான்‌; தாயும்‌ தன 
பிள்ளையை நேடிக்றொன்‌; பிள்ளையும்‌ தன்‌ தாய்‌ தநத 
யரை நேசிக்கிறது; ஆனால்‌ இது வேறு விஷயம்‌. காட்டு 
விலங்குகூடத்தான்‌ தன்‌ குட்டியை கேடிக்கிற து! ஆனால்‌ 
மனிதன்‌ மட்டுமே இரத்தக்‌ கலப்பில்லாத மன ஒற்று 
மையைக்‌ கண்டு கேக்கும்‌ பண்பு படைத்தவன்‌. பிற, 
தேசங்களில்கூட இதைப்‌ போன்ற தோழமைப்‌ பண்பு 
இருந்ததுண்டு. ஆனால்‌ ஈம்‌ ருஷ்ய மண்ணில்‌ இருந்ததைப்‌ 
போல வேறெங்கும்‌ இருந்ததிலலை. உங்களில்‌' பலா, 
அன்னிய நாடுகள்‌ பலவற்றைச்‌ சற்றியவர்கள்‌. அங்கு. 
நம்மைப்போன்ற கடவுளின்‌ படைப்பால்‌ பிறந்த பலரைச்‌ 
சந்தித்துப்‌ பேசி இருப்பீர்கள்‌. உங்களுடைய தேசத்‌ 
தோழர்களைப்‌ போலவே அவர்களுடன்‌ நீங்கள்‌ பேசி 
இருக்கலாம்‌; ஆனால்‌ மனத்தோடு மனம்‌ பேசிக்கொள்ளும்‌ 
நேரம்‌ வரும்போது உங்களைவிட அவர்கள்‌ கெட்டிக்காரர்‌ 
களாய்‌ இருப்பதைப்‌ பார்க்கிறீர்கள்‌. அப்போது,. 
அவர்கள்‌ உங்களை ப்போலவே இருந்தாலும்‌, வேறு மனிதா 
களைப்போலத்‌ தோன்றுகிறார்கள்‌. இல்லை! ருஷ்ய ஆத்மா 
நேசிப்பதுபோல,.. நேசிப்பதென்றால்‌ உள்ளத்தோடு. 


160 தாராஸ்‌ 


மடடும்ல்ல, ஆண்டவன்‌ உங்களுக்குக்‌ கொடுத்த அனைத்‌ 
தையும்‌: கொண்டு நீங்கள்‌ நேசிப்பதுபோல, முழுமனத்‌ 
தோடு...... ்‌்‌” இங்கு புல்பா தன்‌ கரங்களை ஆட்டினான்‌; 
தன்‌ நரைத்த தலையை அசைத்தான்‌; பிறகு தன்‌ மீசை 
களை நீவி விட்டுக்கொண்டு மறுபடியும்‌ '*இல்லை, வேறு 
எவனும்‌ அப்படி நேசிக்க முடியாது! நம்‌ நாட்டிலே ஒழுங்‌ 
கனமான பல வழக்கங்கள்‌ வேரூன்றி விட்டன என்பது 
எனக்குத்‌ தெரியும்‌. தங்களுடைய கோதுமைக்‌ களஞ்சி 
யங்களையும்‌ வைக்கோல்‌ போர்களைப்‌ பற்றியும்‌ தங்கள்‌ 
மதுககுடங்களைப்‌ பற்றியுமே அக்கரை மிகச்‌ செலுத்தும்‌ 
சிலா இருக்கிறார்கள்‌. பிற நாட்டின்‌ அருவுருக்கத்‌ தகுந்க 
வழக்குகளை அப்படியே பின்பற்றுகிருர்கள்‌. தங்கள்‌ 
தாய்மொழியையே வெறுக்கிறார்கள்‌ . ஒருவன்‌ மற்‌ றவனோடு 
பேசக கூசுகிறான்‌. உள்ளமற்ற மிருகங்களைக்‌ கடை 
களில்‌ விற்பதுபோல, தன்‌ சொந்த தேசத்தவனையே விற்‌ 
கிறார்கள்‌. ஒரு சர்வசாதாரண அன்னிய அரசனுடைய 
அரசன்கூட. இல்லை, சாதாரண போலந்துப்‌ பிரபுவின்‌ 
தயவை, அவன்‌ தன்‌ மஞ்சள்நிற ஜோடுகளால்‌ இவன்‌ 
வயிற்றில்‌ எட்டி உதைத்தாலும்‌--அவனுடைய தயவைத்‌ 
தன தோழமைப்‌ பண்பைவிட உயர்ந்தது என எண்ணு 
கிறான்‌. - ஆனால்‌ தோழர்களே, இவ்வளவு கேவலமான 
கீழ்த்தரமான மண்ணிலே புரண்‌ 9 கொடுக்கும்‌ இவனிடம்‌ 
கூட அந்த ருஷ்ய உணர்வை நீங்கள்‌ காணலாம்‌. என்று 
வது ஒருநாள்‌ அந்த மோசமான நிலையிலிருக்கும்‌ அந்தக்‌ 
கயவனகூடத்‌ தன்‌ குற்றங்களை உணர்ந்து கைகளைப்‌ 
பிசைந்துகொண்டு, தலைமயிரைப்‌ பிய்த்துக்கொண்டு தான்‌ 
இதுவரை செய்த அவகேடான செயல்களுக்கு வருந்தி 
அதற்குப்‌ பிராயச்சித்தமாக எவ்வளவு துன்பங்கள்‌ 
வந்தாலும்‌ அனுபவித்துப்‌ பெருமை தேடிக்கொள்வான்‌. 
தோழமை என்றால்‌ ருஷ்ய மண்ணில்‌ என்ன பொருள்‌ 
என்பதை அவர்கள்‌ எல்லாம்‌ அறிந்து கொள்ளட்டும்‌. 
இறப்பதைப்‌ பற்றிக்‌ கூறவேண்டுமானால்‌ நம்மைப்‌ 
போல்‌ மரணம்‌ அடைபிறவர்கள்‌, அவர்களில்‌ ஒருவர்கூட 
இருக்க முடியா து; ஆம்‌, ஒருவன்கூடக்‌ கிடையாது! அவர்க 
ளுடைய மூஞ்சுறு உள்ளம்‌, அவர்களை அப்படிச்‌ செய்ய 
விடாது.” ட 


புல்பா 161 


அந்தத்‌ தலைவன்‌ பேசிவிட்டு மெளனமாக வீட்‌ 
டான்‌. கோஸக்குகளின வீரத்தில்‌ செழித்து வளர்ந்த. 
அவன்‌ வெள்ளி போன்று நரைத்த தலை இன்‌ 
னும்‌ ஆடிக்கொண்டே இருந்தது.  அங்கிருக்தவர்கள்‌ 
எல்லோரும்‌ அவனுடைய பேச்சைக்‌ கேட்டு உணர்ச்சியால்‌ 
தங்கள்‌ உள்ளங்களைக கட்டுப்படுத்த முடியாமல்‌ திணறி 
னார்கள்‌. அவனுடைய ஓவ்வொரு சொல்லும்‌ நேரே அவர்‌ 
களுடைய உள்ளத்தைச்‌ சென்று தொட்டுவிட்டது. 
வயோ திகர்கள்‌ அசையவே முடியாமல குனிந்த தலைக 
ளுடன்‌. தங்கள்‌ கண்களில்‌ பெருவெரும்‌ கண்ணீரைத்‌ 
துடைத்த வண்ணம்‌ நின்றிருக்தனர்‌. அதன்‌ பிறகு எல்‌ 
லோரும்‌ தங்கள்‌ கரங்களையும்‌ கலைகளையும்‌ 
சொல்லி வைத்தாற்போல்‌ அசைத்தனர்‌. அவர்களின்‌ 
உள்ளங்களிலே இதுவரை படிகதுடெந்த அருமையான 
உன்னதமான பல எண்ணங்களையும்‌ நல்ல காரியத்திற்‌ 
காச அனுபவிக்கும்‌ துன்பங்களைப்‌ பற்றிய ஆசைக்‌ கனவு 
களையும்‌, வாழ்விலே எதிர்ப்படும்‌ துயரச்‌ சுமைகளையும்‌, 
அவர்கள்‌ காட்டும்‌ வீரம்‌ இவைபோன்ற இனிமையான 
ஆழ்ந்த எண்ணங்கலாயும்‌--இளை ஞர்கள்‌ இதுவரை இது 
போன்ற நிகழ்ச்சிகளைகண காணாது, ஆர்வ மிகுந்த 
பல சாதனைகளை நிறைவேற்றித்‌ தங்கள்‌ பெற்‌ 
றோர்களுக்கு எல்லை இலலாத இன்பத்தையும்‌ தரவேண்டும்‌ 
என்ற வாலிப காலத்து ஆர்வத்‌ துடிப்புகளையும்‌ புல்பா 
தன்‌ 'பிரசங்கத்தின்மூலம்‌ கிள றிவிட்டான்‌. 


இதற்குள்‌ எதிரிகளின்‌ படைகள்‌ நகரத்திற்கு 
வெளியே புரண்டு வந்தன. முரசுகள்‌ முழங்கின? தாரை 
கள்‌ ஆர்த்தன; பிரபுக்கள்‌ பலா தங்கள சட்டைகளை 
முழங கைகள்‌ வரை சுருட்டிக்கொண்டு தங்கள்‌ 
வேலைக்காரர்கள்‌ புடைசூழ வெளியே வந்தனர்‌. அந்தப்‌ 
பருத்த கானல்‌ உத்திரவிட்டான்‌. வீராகள்‌ பலர்‌ கோஸக்‌ 
குகளின முகாமை நோக்கிக்கரங்களில்‌ துப்பாக்கிகளுடன்‌ 
பயங்கரமாகத்‌ தங்கள்‌ கண்கள்‌ ஒளிவீ௪, பித்தளை த்‌ தலைக்‌ 
கவசங்கள்‌ மின்ன முன்னேறி வநதுகொண்டிருந்தனர்‌. 


எதிரிகள்‌ துப்பாக்கிக்‌ குண்டுகள்‌ விழும்‌ தூரத்திற்கு 
வந்துவிட்டதைக்‌ கண்ட கோஸக்குகள்‌ தங்கள்‌ பெரிய 


168 தாராஸ்‌ 


துப்பாக்கிகளைக்‌ கொஞ்சம்கூட அவகாசம்‌ விடாமல்‌ 
சுட்டக்கொண்டே இருந்தனர்‌. அந்தக்‌ குண்டுகளின 
பேரிரைச்சல்‌ நிலவெளியெங்கும்‌ எதிரொலித்துப்‌ பிறகு 
பயங்கரமான கர்ஜனையைப்‌ போல மாறியது. அந்தப்‌ பிர 
தேசமே புகையால்‌ மூடிக்கிடந்தது. சபோரோஷியர்கள்‌ 
இடைவிடாமல்‌ சுட்டுக்கொண்டே இருந்தனர்‌. குண்டு 
களைச்‌ சரமாரியாக வீசுவதைக்‌ கண்ட எதிரிகளுக்கு அவா 
கள்‌ எப்படி. மறுபடியும்‌ துப்பாக்கிகளில்‌ குண்டுகளை 
நிறைக்கிறார்கள்‌ என்றே புரிந்துகொள்ளமுடியவில்லை. அப்‌ 
பாக்கிகளை இயக்குபவர்கள்‌ போக மீதி யிரும்தவாகள்‌ 
அவைகளுக்குக்‌ குண்டுகளைச்‌ சேர்த்துக்‌ கொண்டே இருட்‌ 
தனர்‌. அங்கு குண்டு மாரியினால்‌ உண்டான புகை மண்ட 
லத்தில்‌ அகப்பட்டுக்கொண்ட வீரர்களுக்கு ஒன்றுமே 
தெரியவில்லை. குண்டுகளின்‌ தொகையும்‌ அதிகரித்தன. 
போலந்துக்காரர்களால்‌ ௪ இர்த்து முன்னேற முடியவிலலை. 
ஆகவே அந்தப்‌ புகைக்‌ கூட்டத்திலிருந்து தப்பிக்க அவர்‌ 
கள்‌ பின்‌ நோக்கி விரைந்தபோது அவர்களில்‌ எஞ்சியவர்‌ 
கள்‌ மிகச்‌ சொற்பமாகத்தான்‌ இருந்தனர்‌. மற்றவர்களை க 
காணவில்லை. கோஸக்குகளில்‌ நூற்றுக்கு இருவர்தான்‌ 
இறந்தனர்‌. இன்னும்‌ கோஸக்குகள்‌ ஒரு கண நேரமும்‌ 
இடைவேளை இல்லாமல்‌ தொடர்ந்து தங்கள்‌ துப்‌ 
பாக்கிகளை முழக்கிக்கொண்டே இருந்தனர்‌. அன்னிய 
தேசத்து இன்ஜினியர்‌ கூட அவர்களுடைய யுத்த தந்‌ 
இரத்தைக்‌ கண்டு வீயந்து அங்கேயே பலர்‌ முன்னிலையில, 
* இந்தச்‌ சபோரோஷியர்கள்‌ நல்லவீரர்கள்‌; மற்ற தேசங்‌ 
களில்‌ கூட யுத்தங்கள்‌ இப்படித்தான்‌ நடத்தப்படவேண்‌ 
டும்‌' என்று கூறினான்‌. அவன்‌ உடனே எதிரிகளின்‌ 
முகாமை நோக்கிப்‌ பீரங்கிகளை முடுக்கிவிட வேண்டும்‌ 
என்று யோசனை கூறினான்‌. எஃகினால்‌ செய்யப்‌ 
பட்ட அந்த அகன்ற வாயுள்ள பீரங்கியிலிரு£து பூமி 
யையேஅதிர வைக்கும்‌ பயங்கர சப்தத்துடன்‌ வெளி வந்த 
குண்டு ஒரு பெரிய புகை மண்டலத்தையே கிளப்பிவிட 
டது. அந்தக்‌ குண்டுகளின்‌ புகை நாற்றம்‌ அடுத்திருந்த 
பல நகரங்களையும்‌ வீதிகளையும்‌, சோலைகளையும்‌ கப்பிக 
கொண்டது. ஆனால்‌ அதை மிக உயரத்தில்‌ குறிவைத்து 
முழக்கியதனால்‌ தீ கக்கும்‌ அந்தக்‌ குண்டுகள்‌ 


௩, 


டூல்பா 163 


கோஸககுகளின தலைகளுக்கு மேலே கோஷமிட்டுக 
கொண்டுபோய்த்‌ தூரத்து மைதானத்தில்‌ விழுந்து 
புதைந்துவிட்டன. அந்த இடத்திலிருந்து மண்ணும்‌ கல்‌ 
னும்‌ மிகஉயரப்‌ பறந்து கீழே விழுந்தன. இதைக்கண்ட 
அந்தப்பிரஞ்சு இன்ஜினியர்‌ தன்‌ தலை முடியைப்‌ பிய்த்துக்‌ 
கொண்டு தன்னைச்‌ சுற்றி கோஸக்குகள்‌ வீசும்‌ குண்டு 
களையும்‌ பொருட்படுத்தாமல்‌ தானே அந்தப்‌ பீரங்கியை 
இயக்க முன்‌ வந்தான்‌. 


கெஸமி, ஸ்டபிளிகோவ்‌ ஆகிய இரண்டு குரன்களும்‌ 
பேராபத்துக்குள்ளாகி இருப்பதைக்‌ கண்ட புல்பா இடி 
யைப்‌ போன்ற குரவில்‌, “வண்‌ டிகளை வீட்டு உடனே 
விலகுங்கள்‌; குதிரைகளில்‌ ஏறுங்கள்‌” என்று கத்தினான்‌. 
ஆனால ஓஸ்டாப்‌ இந்தச்‌ சமயத்துல எதிரிகளின்‌ மத்தி 
யிலே பாயநது சென்று பீரங்கியை இயக்குவதற்காக 
அங்கு நின்று கொண்டிருந்தவர்களின்‌ கரங்களிலிருந்த 
இக்குச்சிகளைத்‌ தட்டிவீடாமலிருந்தால்‌ கோஸக்குகள்‌ தப்‌ 
பித்துக்‌ கொள்ள கேரம்‌ கிடைத்திருக்கா து. ஆனால்‌ ஒஸ்‌ 
டாப்‌ ஆறு “கன்னர்‌ 'களின்‌ குச்சிகளைத்தான்‌ தட்ட முடிக்‌ 
த்து. மற்ற நால்வரையும்‌ அணுகு முன்‌ போலந்து வீரர்‌ 
கள அவனை விரட்டி விட்டனர்‌. இதற்குள்‌ அந்தப்‌ 
பிரஞ்சு இன்ஜினியர்‌ தானே ஒரு தீக்குச்சியை எடுத்து 
இதுவரை கோஸககுகள்‌ ஏங்குமே கண்டிராத: அவ்வளவு 
பெரிய பீரங்கியை இயக்க முற்பட்டான்‌. அந்தப்‌ பீரங்‌ 
கியின்‌ திறந்த வாய்‌ பல ஆயிரக்‌ கணக்கான உயிர்களைக்‌ 
குடிக்கக்‌ காத்திருந்தது. அது இடியைப்போல முழங்க 
வும்‌ அதோடு சேர்ந்து இன்னும்‌ மூன்று பீரங்கிகளும்‌ 
இணைந்து பூமியையே. அதிரவைத்துவிட்டன. அவைகள்‌ 
விளைவித்த மரணங்களுக்குக்‌ கணக்கே _ இலலை. எத்த 
னையோ கோஸக்குகளின்‌ தாய்மார்கள்‌ தங்கள்‌ வற்றிய 
கரங்களுடன்‌ உலாந்துபோன மார்பின்‌ மீது அடித்துக்‌ 
கொண்டு தமது புதல்வர்ளுக்காகப்‌ புலம்பி இருப்பார்கள்‌. 
குருகே, கெமிரோவ, செனினிகோவ போன்ற நகரங்‌ 
களில்‌, எத்தனையோ கைம்பெண்களை உண்டு பண்ணி 
விட்டது. அந்தப்‌ பரிதாபத்துக்குரிய பெண்கள்‌ ஈகர சந்‌ 
தைகளுக்கு ஓடி, வருவோர்‌ போவோர்களில ஆர்வத்துடன்‌ 


164 தாராஸ்‌ 


தங்களுக்கு வேண்டியவர்‌ யாரேனும்‌ இருபபார்களர்‌' 
என்று வீணில்‌ அலையப்‌ போவருர்கள்‌. எத்தனையோ 
சேனைகள்‌ அந்தப்‌ பக்கமாகச்‌ சென்றாலும்‌ அவர்களுக்கு, 
வேண்டியவர்கள்‌ ஒருவரையும்‌ அவர்களில்‌ காண முடி 
யாது. 

கெஸமி குரனின பாதி வீரர்கள்‌ இருந்த இடமே 
தெரியவில்லை. தங்க நாணயங்களைப்‌ போலத்‌ தலை விரித்‌ 
தாடிக்கொண் டிருந்த வயலில்‌ ஆலங்கட்டி மழை பெய்து 
அவைகளை அப்படியே சாய்த்துவிடுவதுபோல, எல்லோ 
ரையும்‌ அந்தக குண்டு அமிழ்த்திவிட்ட து. 


அந்தக கோஸக்குகளின்‌ அத்திரத்தைப்‌ பார்க்க 
வேண்டுமே! அவர்கள்தான்‌ என்ன வேகமாக முன்னே நிப்‌ 
பாய்ந்தனர்‌? தன்னுடைய குரனின்‌ நல்ல வீரர்களில்‌ 
பாதிப்பேர்‌ அழிந்துபோனதைக்‌ கண்ட தலைவன்‌ குகுபென்‌ 
கோ எவ்வளவு கோபத்தோடு பாய்ந்தான்‌/ அவனோடு 
அவனுடைய வீரர்களும்‌ ஒருகண நேரத்திற்குள்‌ எ திரி 
களின்‌ அணிகளை வெட்டிச்‌ சாய்த்துக்கொண்டு முன்னேறி 
விட்டனா. அவனுடைய பயங்கரமான கோபாவேசத்‌ 
தில்‌ தன்‌. முற்பட்ட முதல்‌ எதிரியை முட்டைக்‌ கோசின்‌ 
தலையைச்‌ சீவுவதுபோலச்‌ சீவி விட்டுப்‌ பல எதிரிகளைக்‌ 
குதிரையிலிருந்து கீழே அடித்து வீழ்த்தப்‌ பல குதிரை 
களையும்‌ எதிரிகளையும்‌ தன்‌ ஈட்டியால்‌ குத்திக்‌ 
கொன்று எதிரிகளின்‌. நடுவிலே சென்று போரிட்டுக்‌ 
கொண்டிருக்தான்‌. அந்தப்‌ பீரங்கி வைத்திருக்கும்‌ இடத்‌ 
இற்குச்‌ சென்று, ஒரு பீரங்கியைக்‌ கைப்பற்றினான்‌. 
அதே சமயத்தில்‌, உமண குரணனின்‌ தலைவனும்‌, ஸ்டிபென்‌ 
குஸ்காவும்‌, பெரிய பீரங்கியைக்‌ கைப்பற்ற முயல்வதைப்‌ 
பார்த்துத்‌ தன்‌ முயற்சியை விட்டுத்‌ தன்‌ வீரர்களுடன்‌ 
எதிரிகளின்‌ மற்றொரு கூட்டத்திற்குள்‌ புகுந்தான்‌. எங்‌ 
கெங்கு நெஸமி குரனின்‌ கோஸக்குகள்‌ புகுக்தார்களோ, 
அங்கெல்லாம்‌ வெட்டப்பட்ட எதிரிகளின்‌ தலைகள்‌ 
வீதியையே ஙி ர பபிக கொண்‌ டிருந்தன. அவர்க 
ளுடைய கூட்டம்‌ சிறுகச்‌ சிறுகக்‌ குறைந்து கொண்டே 
இருந்தது. அவர்களில்‌ பலர்‌ வெட்டி வீழ்த்தப்பட்டுக்‌ 
கொண்டே இருகதனர்‌. வண்டிகளின்‌ அருகே வவுட்சன்‌ 


புல்பா 765 


கோவும்‌, அவைகளுக்கு முன்னே டெகடியரென்கோவும்‌, 
அவைகளுக்குப்‌ பின்னே குரன்‌ தலைவனான வொடி. இவ்ஸ்‌ 
டும்‌ போரிட்டுக்‌ கொண்டி ருந்தனர்‌. டெக்டியரெனகோ 
இரண்டு பிரபுக்களை ஈட்டியால்‌ குத்தி வீழ்த்தி விட்டு, 
விட்டுக கொடாமல்‌ இனனும்‌ போரிட்டுக்‌ கொண்டிருந்த 
மூன்றாமவனோடு மல்‌ லுக்கு நின்றிருந்தான்‌. அந்த எதிரி 
நன்றாக வளாநது சுறுசுறுப்புடனும்‌, நல்ல ஆடை அணி 
களும்‌ பூண்டு பல சேவகர்கள்‌ சூழப்‌ போரிட்கெ கொண்‌ 
டிருந்தான. அவண்‌ ஆத்திரத்தோடு டெக்டியரென்கோ 
வைப்‌ பின்னுக்குத்‌ தள்ளிக்‌ கீழே வீழ்த்தி விட்டுத்‌ தன 
வாளை எடுத்து ஓங்கி, “எந்த கோஸக நாயும்‌ என்னோடு 
போரிடத்‌ துணியக்‌ கூடாது” என்று கூறிக்‌ கொண்டே 
வெட்டினான்‌. 

“இதோ நான உன்னைத்‌ தொலைத்துவிடுகிறேன்‌'' என்று 
மோஷி ஷில்லோ முன்னே பாய்ந்தான்‌. அவன்‌ ஒரு பலம்‌ 
பொரும்‌ திய கோஸக்‌. பலமுறை அவன்‌ கட ற்போர்க்காலங்‌ 
களில்‌ தலைவனாக இருந்து, பல இன்னல்கள்‌ பட்டுத்‌ தேர்ந்‌ 
தவன்‌. ஒரு சமயம்‌ துருக்கியர்கள்‌ இவனையும்‌, இவ 
னுடைய கோஸககுகளையும்‌ டெர்பிசோனட்‌ என்ற 
இட.த்தில பிடித்துத்‌ தங்கள்‌ புராதன சண்டைக்‌ கப்ப 
லுக்கு அடிமைகளாககி விட்டனர்‌. அவர்களுடைய கால்‌ 
களையும்‌ கரங்களையும்‌ சங்கிலிகளால்‌ பிணித்து வாரத்‌ 
திற்கு ஒரு முறை சோளமும்‌ குடிக்கக்‌ கடல்‌ நீரையும்‌ 
கொடுத்தனர்‌. அந்த அடிமைகள்‌ தங்கள்‌ பழம்‌ பிரிவான 
மதத்தை இழக்க முற்படாமல்‌ எல்லா இன்னல்களையும்‌ 
பொறுத்துக்‌ கொண்டனர்‌. அனால்‌ தலைவன்‌ மோஷி 
ஷில்லோ இவைகளைப்‌ பொறுக்க முடியாமல்‌, தனது 
புனிதமான மதத்தைத்‌ துறந்து பழி குடிகொண்ட தன்‌ 
கலையில்‌ அவர்களுடைய சாபக்கேடான தலைப்பாகை 
அணிந்து கொண்டு பாஷாவின்‌ நம்பிக்கைக்குப்‌ 
பாத்திரமாகி அவனுடைய சாவிகளை வைத்திருக்கும்‌ 
நிலைக்கு உயர்ந்து விட்டு, அடிமைகளை எல்லாம்‌ 
அடக்கி அள ஆரம்பித்தான்‌. பாவம்‌, அந்த அடிமைகள்‌ 
இதைக்‌ கண்டு இன்னும்‌ அதிகத்‌ துயரம்‌ அடைந்தார்கள்‌. 
குங்களைச்‌ சேர்ந்த ஒருவனே தம்‌ மதத்தைத்‌ துறந்து 

11 


166 தாராஸ்‌ 


அகரெமக்காரர்களோடு சேர்ந்து கொள்ளும்‌ போது 
நாஸ்திகர்களான அவர்களைக்‌ காட்டிலும்‌ இவனுடைய 
கொடுமை பொறுக்க முடியாததாக விடும்‌ என்பதை 
அவர்கள்‌ அறிவார்கள்‌. அதைப்‌ போலவே ஷில்லோ அவர்‌ 
களை மூவாமூவராகச சங்கிலியால்‌ பிணித்துக கொடுமை . 
யான சாட்டைகளால்‌ அவர்கள்‌ எலும்பு வரை தோல 
இரந்துபோகும்‌ வண்ணம்‌ அடித்தான்‌. அவர்களின கழுத்துக்‌ 
களில்‌ கருணை சிறிது மின்றி அறைந்தான்‌. துருக்கியர்கள்‌ 
இவ்வளவு நலல வேலைக்காரன்‌ கிடைத்ததைக்‌ கண்டு 
தங்கள்‌ கட்டுத்திட்டங்களை மறந்து மது வருந்தி விரு 
துண்டு களித்திருககும்‌ சமயத்தில்‌ ஷில்லோ, அறுபத்தாறு 
சங்கிலிச்‌ சாவிகளையும்‌ அந்த அடிமைகளிடம்‌ கொடுத்து 
வி. வே அவர்கள்‌ ம்ம்‌ சங்கிலிகளை அவிழ்த்துக்‌ கடலில்‌ 
எறிந்துவிட்டு, வாட்களை எடுத்துக்‌ கொண்டு துருக்கியர்‌ 
களை வெட்டி வீழ்த்தி விட்டு, நிறையச்‌ செல்வங்களை க 
கொள்ளையடு.த்துககொண்டு தங்கள்‌ ஊருக்குத்‌ திரும்பினர்‌. 
அதன்‌ பிறகு வெகுகாலம்‌ “பண்டுரா' வாத்தியக்காரர்கள்‌ 
ஷில்லோவின்‌ வீரப்‌ பெருமையைப்‌ பாடிப்‌ புகழ்ந்தனர்‌. 
அவனைத்‌ தலைவனாகககூட. தீ தோந்தெடுத்திருப்பார்கள்‌. 
ஆனால்‌ அவன்‌ ஒரு திடசித்த மிலலாதவன்‌. ஒரு சமயம்‌ 
அவன்‌ சாதனைகள்‌ எல்லா அறிஞர்களையும்‌ திணரடிக்கும்‌ 
வகையில்‌ அமையும்‌; மற்றொரு சமயம்‌ அவனுக்குச்‌ சபல 
சித்தம்‌ ஏற்பட்டுவிடும்‌. அவன்‌ பணத்கை யெல்லாம்‌ 
வெறும்‌ மதுவிலும்‌, விருந்துகளிலும்‌ சூை அயாடிவிட்டான்‌. 
செட்சில்‌ எல்லோரிடமும்‌ கடன பட்டிருந்தான்‌. இதற்‌ 
கெல்லாம்‌ மேலாக ஒருகாள்‌ இரவு மற்றொரு குரனிலிருந்த 
ஒரு கோஸக்கின்‌ எல்லாவற்றைபும்‌ அப்படியே ஒரு சாதா 
ரணத்திருடன்போலத்‌ இநடிக்‌ கொண்டுபோய்‌ மதுக்‌ 
கடையில்‌ அடகு வைத்‌, துவீட்டான்‌. இந்த அவகேடான 
செயலுக்காக. அவனைச்‌ சந்தையில்‌ ஒரு கம்பத்தில்‌ கட்டி 
வைத்து அவன்‌ அருகே ஒரு தடியையும்‌ வைத்துக்‌ கோஸக்‌ 
வழக்கப்படி போவோர்‌ வருவோர்‌ அவனை த்தங்கள்‌ சக்திக்‌ 
கேற்பப்‌ புடைக்கும்படி செய்தனர்‌. ஆனால்‌ அவனுடைய 
பழைய தீரச்‌ செயல்களை உணர்ந்த சபோரோஷியாகள்‌ 
ஒருவர்‌ கூட அவனை அடிக்கத்‌ துணியவில்லை. மோஷி 
ஷில்லோ அத்தகையவன்‌. 


புல்பா 167 


“கசடனே, உன்னை அடிக்கக்கூடியவாகள்‌ இங்கு 
அனந்தம்பேர்‌'” என்று கத்திக்கொண்டே தன்‌ எதிரியைத்‌ 
தாக்கினான்‌. 


அவர்கள்தாம்‌ என்ன மஹூரச்தண்யமாகச சண்டை 
செய்தனர்‌! ஒருவராக கொருவர்‌ பரிமாறிக்‌ கொண்ட 
அடிகளினால்‌ அவர்களுடைய, தோளிலும்‌ மார்பிலும்‌ 
அணிந்திருந்த கவசங்கள்‌ அழுந்தின: பேய்‌ போனற 
போலந்து வீரன்‌ தன்‌ வாளைக்‌ கொண்டு ஷிலலோவின 
மார்புக்‌ கவசத்தையும்‌ ஊடுருவிச்‌ சதையையும்‌ தீண்டி 
விட்டான்‌. அவனுடைய சட்டை இரத்தச்‌ சிவப்பா 
விட்டது. ஆனால்‌ ஷில்லோ அதைப்‌ பொருட்‌ படுத்தாமல்‌ 
தன்‌ பலம்‌ பொருந்‌ திய முஷ்டியை ஓங்கி (அவன்‌ முஷ்டி. 
தான்‌ எவ்வளவு வீரம்‌ பொருந்தியது!) தன்‌ எதிரியை 
வீழ்த்தி விட்டான்‌. அவனுடைய தலைக்‌ கவசம்‌ சுக்கு 
நூறாக கீழே மூாசசித்து வீழ்ந்து விட்டான்‌. ஷிலலோ 
அப்படியும்‌ அவனை விடாமல்‌ அவனை த்‌ தொடாந்து வெட்‌ 
டடிக்கொண்டே இருந்தான்‌. உன எ திரியைக்‌ கடைசிவரை 
வெட்டாதே கோஸக, நீயும்‌ சற்றுத்‌ திரும்பிப்பார்‌! ஆனால்‌ 
அந்தக்‌ கோஸக திரும்பிப்பார்ககவிலலை. இறந்த எதிரி 
யின்‌ சேவகர்களில்‌ ஒருவன்‌, ஒஷில்லோவின்‌ கழுத்தில்‌ 
குத்திவிட்டுப்‌ புகையில்‌ மறைந்து விட்டான்‌. அதனால்‌ 
அவனைப்‌ பிடிக்க முடியாமல்‌ போய்விட்ட து. அப்பாக்கி 
களின்‌ கர்ஜனை அவனைச்சு ற்றி எங்கும்‌ கேட்டது. தன்‌ 
காயம்‌ பயங்கரமானதென்பதை உணர்ந்த அவன்‌ மயக்க 
முற்றுத்தன்‌ காயத்தைக்‌ கரங்களால்‌ அழுத்திக்கொண் 
டே கீழே விழுந்து தன்‌ தோழர்களை ப்பார்த்து ' சகோதர 
கனவான்களே, நான்‌ போய்வருகிட றன்‌. புனிதமான ருஷ்ய 
பூமி என்றென்றும்‌ நிலைத்து வாழ்ந்து, அதன பெருமை 
என்றும்‌ வாழட்டும்‌ 7” என்று வாழ்த்தினான்‌. அவன 
கண்கள்‌ இருண்டன. அந்தக்‌ கோஸககன்‌ மகத்தான 
உடலிலிருந்து உயிர்‌ பிரிந்துவிட்டது. 


... .- அனால்‌ சடோரோசனியும்‌ வெர்டிவெஸ்டும்‌ போலந்து 
வீரர்களின்‌ அணிகளைப்‌ பெயர்ததுமுன்னேறிக கொண்டு 
வந்தனர்‌. 


168 தாராஸ 


புல்பா குரன்களின்‌ தலைவரை அணுகி, “சகோதரர்‌ 
களே நிலைமை எப்படி. இருக்கிறது? துப்பாக்‌ மருந்துகள்‌ 
இன்னும்‌ இருக்கின்றனவா? கோஸக்கின்‌ சக்தி குறைந்து 
விட்டதா என்ன? கோஸக்குகள்‌ என்றும்‌ விட்டுக்‌ 
கொடுப்பதில்லை /”” என்றான்‌. 


££ குணடுமருந்து இன்னும்‌ இருக்கிறது தந்தையே, 
கோஸககுகளின்‌ சக்தி இன்னும்‌ குறையவில்லை! நம்‌ 
கோஸக்குகள்‌ என்றும்‌ விட்டுக்கொடுக்க மாட்டார்கள்‌!” 


கோஸக்குகள்‌ மறுபடியும்‌ எதிரிகளை எதிர்த்துக்‌ 
கொண்டே இருந்தனர்‌. ஒல்லியான கர்னல்‌ தன்‌ படை 
களைக கூட்ட, எட்டுவித வர்ணமுள்ள தன்‌ கொடியை 
உயர்த்தினான்‌. அப்போர்க்கள மெங்கும்‌ சிதறிக்‌ இடந்த 
எதிரிகள்‌ ஒன்றுகூட ஆரம்பித்தனர்‌. இதைக்‌ கண்ட 
கெஸ.மி குரனின்‌ தலைவன்‌ குகுபென்கோ எதிரிகளின்‌ 
அணியைத்‌ தன்‌ வீரர்களோடு சென்று பிளந்து, அந்தக்‌ 
கானலையே எதிர்க்க ஆரம்பித்தான்‌. அவன்‌ தாக்குதலைச்‌ 
சமாளிகக முடியாமல்‌ திரும்பி, குதிரையுடன்‌ படைகளை 
விட்டு ஓடினான்‌. குகுபென்கோ அவனுடைய படைகளிட 
மிருந்து அவனைத்‌ துண்டித்து, வெகுதூரம்‌ விரட்டிக்‌ 
கொண்டு சென்றான்‌. தன்‌ குரனோடு, பக்கங்களில்‌ போ 
ரீட்டுககொண்டிரும்த ஸ்டிபன்‌ குஸ்கா இதைக்கண்டு, 
அந்தக்‌ கானலை வழி மறிக்க, தன்‌ குதிரையைத்‌ தட்டி 
விட்டுக்‌ தன தலையைக்‌ குனிந்துகொண்டு, தன்‌ கரத்தி 
லிருந்த சுருக்குக்‌ கயிற்றைச்‌ சமயம்பரர்த்து அந்தக்‌ 
கர்னலின்‌ கழுத்திலிட்டுச்‌ கருக்கனான்‌. முகம்‌ வெளுத்‌ 
துப்போன அந்தக்‌ கர்னல்‌, தன்‌ கரங்களால்‌ கழுத்தை 
நெறிக்கும்‌ அந்தச்‌ சுருக்குக்கயிற்றை அவிழ்க்கமுயன்றான்‌. 
ஆனால்‌ அதே சமயத்தில்‌ சக்திவாய்ந்த கரம்‌ ஒன்று 
ஈட்டியை அவன்‌ வயிற்றில்‌ பாய்ச்சித்‌ தரையோடு தரை 
யாக்கி விட்டது. ஆனால்‌ குஸ்காவும்‌ மீண்டுவிடவில்லை. 
கோஸககுகள்‌ உதவிக்கு வருவதற்குள்‌ நான்கு ஈட்டிகள்‌ 
அவனை அப்படியே கொத்தித்‌ தூக்கிவிட்டன. பாவம்‌ 
அவனால்‌, “நம்‌ எதிரிகள்‌ அனைவரும்‌ அழியட்டும்‌, நம்‌ 
ருஷ்ய பூமி என்றும்‌ இன்பமாக வீளங்கட்டும்‌ ”' என்று 
மட்டுமே சொல்ல முடிந்தது. 


புல்பா 169 


கோஸக்குகள்‌ களத்தைத்‌ திரும்பிநோக்கினர்‌. மெட்ட 
விட்சயா, வீரர்களின்‌ ஒரு பக்கமாக இருந்துகொண்டு 
ஓவ்வொரு எ திரியாகத்‌ தன்கத்‌ தியால்‌ வீ ழ்த்‌ தக்கொண்டே 
இருந்தான்‌. மற்றொரு பக்கம்‌ தலைவன்‌ ரெவிலிச்‌ச தன்‌ 
வீரர்களோடு வண்டியின்‌ அருகே போரிட்டுக்கொண் 
டிருந்தான்‌. சக்ருடிபோ எதிரிகளைக்‌ கொன்று குவித்துக்‌ 
கொண்டிருந்தான்‌. தூரத்தில்‌ பிஸரன்கோ ஒரு முழுக்‌ 
கூட்டத்தையே எதிர்த்துத்‌ தாக்கிக்‌ கொண்டிருந்தான்‌. 
வண்டிகளின்‌ மேலே பலர்‌ தங்கள்‌ முஷ்டிகளால்‌ ஒருவரை 
ஒருவர்‌ தாககிக்கொண் டிருநதனர்‌. 

புல்பா அவர்களுக்கு முன்னே வந்து “சகோதரா 
களே, நிலைமை எப்படி இருக்கிறது ? துப்பாக்கி மருந்து 
இன்னும்‌ இருக்கின்றனவா ? கோஸக்குகளின சக்தி 
குறைந்து விட்டனவா என்ன ? கோஸக்குகள்‌ என்றும்‌ 
விட்டகக்கொடுப்பதில்லை !?' என்றான்‌. 

“ குண்டு மருந்து இன்னும்‌ இருக்கிறது தந்தையே 
கோஸக்குகளின்‌ சக்தி இன்னும்‌ குறையவில்லை ! நம்‌ 
கோஸக்குகள்‌ என்றும்‌ விட்டுக்கொடுக்க மாட்டார்கள்‌?!” 

போவ்டியுக்‌, தன்‌ இருதயத்துக்குக்‌ கீழே குண்டு 
பட்டு விழுந்துவிட்டான்‌. அவன்‌ கடைசி மூச்சோடு, 
நான்‌ இந்த உலகத்தை விட்டுப்‌ பிரிவதற்காக வருந்த 
வில்லை. ஆண்டவன்‌ எல்லோருக்கும்‌ இதைப்‌ போன்ற 
முடிவைக்‌ கொடுக்கவேண்டும்‌ ! ருஷ்யபூமி என்றும்‌ 
புகழுடன்‌ நின்று நிலவட்டும்‌!'' என்று வாழ்த்தி விட்டு 
இறந்தான்‌. அந்தக்‌ கிழவனின்‌ உயிர்‌, ஏற்கனவே 
மேலுலகத்திற்குச்‌ சென்றுவிட்ட வயோதிகர்களிடம்‌, 
ருஷ்யபூமியில்‌ தங்கள்‌ புனிதமான மதத்திற்காக எப்படிப்‌ 
போராடினார்கள்‌ என்றும்‌, இன்னும்‌ அதற்காக எப்படி 
உயிரைத்‌ தியாகம்‌ செய்கிறார்கள்‌ என்றும்‌ கூறுவதற்‌ 
காகப்‌ போய்விட்டது. 

அதன்பிறகு குரனின்‌ தலைவனான பாலபான்‌ கீழே 
வீழ்ந்தான்‌. ஈட்டி, குண்டு, கத்தி மூன்றினாலும்‌ காயம்‌ 
பட்டுக்டெந்தான்‌. கோஸக்குகளில்‌ வீரத்திற்குப்‌ பெய 
ரெடுத்தவன்‌. பல கடற்போர்களைத்‌ தலைவனாக இருந்து 
நடத்தியவன்‌. எல்லாவற்றையும்‌ விட அனடோலியாக்‌ 


170 தாராஸ்‌ 


கரையில்‌ அவன்‌ செய்த சாகஸம்தான்‌ மிகப்‌ புகழ்‌ வாய்ந 
தது. பலவிதமான உயர்தர அணிகளையும்‌, விலையுயர்ந்த 
துருக்கிய சரக்குகளையும்‌ கொள்ளை யடிதீதுக்கொண்டு, 
திரும்பும்போது, துருக்கிய பீரங்கிகளுக்கு இலக்கானார்கள்‌. 
படகுகளின்‌ வெகு அருகில்‌ வந்து விழுந்த ஒரு பீரங்கெ 
குண்டின்‌ வேகத்தில படகு கவிழ்ந்ததால்‌ பல கோஸக்கு 
கள்‌ தண்ணி ரில மூழ்கினர்‌. ஆனால்‌ புணை வைத்துக்‌ 
கட்டப்பட்ட அந்தப்‌ படகுகள்‌ கடலில்‌ அமிழ்ந்து விடா 
மல்‌ தப்பித்துக்‌ கொண்டன. பாலபான்‌ தன்‌ துடுப்புக 
களை வேகமாக இயக்கச்‌ சூரியனுக்கு நேரே துருக்கி 
யர்கள்‌ கண்களுக்குத்‌ தெரியமுடியா த வகையில்‌ கின்றான்‌. 
பிறகு இரவு முழுவதும்‌ படகுகளில்‌ நிறைந்திருந்த 
தண்ணீரை வாரிஇறைத்துவிட்டுப்‌ படகுகளில்‌ ட்‌ ற்பட்ட 
சிறு பொத்தல்களை அடைத்துத்‌ தங்கள்‌ அகன்ற கால 
சட்டைகளைக்‌ கிழித்துப்‌ பாய்மரம்‌ செய்து கட்டித்‌ 
அருக்யெரின்‌ வேகமான பல கப்பல்களை முந்திக்கொண்டு 
வந்து சேர்ந்தான்‌. அவர்கள்‌ ஒரு தொந்தரவும்‌ இல்லாமல்‌ 
வந்து சேர்க்ததோடல்லாமல. கவ நகர மதஸ்தாபனத்‌ 
தலைமைக்‌ குருவுக்குத்‌ தங்கத்தாலான ஆடையொன்றை 
யும்‌ பரிசாகக்‌ கொண்டுவந்து கொடுத்தனர்‌. புனித மேரி 
மாதாவின்‌ கோவில ஒன புக்கு வெள்ளியினால்‌ செய்த சிலை 
ஒன்றும்‌ உதவினார்கள்‌. 'பண்டுரா' இசைவாத்தியக குழு 
வினர்‌ வெகுகாலம்‌ பாலபானின்‌ புகழையும்‌ அவனுடைய 
கோஸககுகளின பெருமையையும்‌ பாடிப்‌ புகழ்ந்து 
கொண்டிருந்தனர்‌. மரணகாயம்பட்டு அவஸ்தைப்படும்‌ 
போதும்‌ அவன்‌, “சகோதரர்களே, நான்‌ வீர மரணமே 
அடைந்தேன்‌ என்று நினைக்கிறேன்‌. நான எழுவரை 
வெட்டி வீழ்த்தினேன்‌. ஒன்பது பேர்களை ஈட்டியால்‌ 
குத்திக்‌ கொன்றேன்‌. பலரைக குதிரைக காலடியில 
தள்ளி மிதித்திருக்கிறேன்‌. நான்‌ சுட்டுக்‌ கொன்றவர்‌ 
்‌ களுக்குக்‌ கணக்கே கிடையாது. நமது ருஷ்ய பூமி 
என்றென்றும்‌ நன்கு செழித்து வளர்ந்தோங்குமாக/”' 
அவன்‌ உயிர்‌ அந்த வீர உடலைவிடடுப்‌ பறந்து விட்டது... 


கோஸக்குகளே / உங்கள்‌ வீரத்தின்‌ பெருமையைக்‌ 
களங்கப்படுத்தாதீாகள்‌! குகுபென்கோவைப்‌ பலர்‌ வளைத்‌ 


பூல்பா 171 


துக்கொண்டனர்‌; கெஸமி குரனின்‌ ஆட்களில்‌. இன்னும்‌ 
ஏழு வீரர்களே பாக்கி இருந்தனர்‌; அவர்களும்‌, தங்கள்‌ 
சக்தியின்‌ கடை எல்லையில்‌ நின்று போரிட்டுக்‌ கொண்‌ 
டி ருக்கிறார்கள்‌. குகுபென்கோவின்‌ சடடைகளில இரத 
தம்‌ கசிந்து சிவப்பாக்கக்‌ கொண்டி.ருந்தது. 


அவனது ஆபத்தான நிலையைக்‌ கண்டு புல்பாவே 
அவனைக்‌ காப்பாற்ற ஒடினான்‌. ஆனால்‌ கோஸக்குகள்‌ 
பிந்திவிட்டனர்‌. ஒரு ஈட்டி அவனது இருதயத்‌ திற்குக 
கழே பாயாது விட்டது. கோஸக்குகளின்‌ விரித்த கரங 
களிலே அவன்‌ வீழ்ந்தான்‌. அவனது இளம்‌ இரத்தம்‌ 
அஆறுபோல ஓடியது. விலை மதிக்க முடியாத திராட்சை 
மதுவை மதுக்‌ கிடங்கிலிருந்து கவனிட்பற்ற வேலைக்காரர்‌ 
கள்‌ கண்ணாடிப்‌ பாத்திரங்களில்‌ ஊற்றிக்‌ கொண்டு வரும்‌ 
போது, வாசற்படியருகே தவறிக்‌ கீழே கொட்டிவிட, 
அந்தச்‌ சிவப்பு நிற மது அனைத்தும்‌ கீழே பாய அதைக்‌ 
கண்டு அதன்‌ சொந்தக்காரன்‌ தன்‌ தலைமுடியைப்‌ பிய்த்துக்‌ 
கொண்டு ஓடிவரச்செய்யும்‌ நிலையில்‌, அவனது வாலிப நாட்‌ 
களில்‌ பழகிய தோழர்களில்‌ யாராவது வயோதிக காலத்‌ 
தில்‌ சந்திக்க வதால்‌ அந்த இனிமையான நேரத்தில்‌ 
அவனோடு கலந்து அருந்துவதற்காக வைத்திருந்த 
பெருமைக்குரிய நெடு நாளைய திராட்சை மதுபோல 
இருக்தது அகத ரத்தம்‌. குகுபென்கோ தன்‌ கண்களை 
நான்கு புறமும்‌ சுழலவிட்டு ஈனசுரத்தோடு, '“நான்‌ 
உங்கள்‌ இடையே இறக்க நேர்ந்ததற்காக, கடவுளுக்கு 
நன்‌ றி செலுத்துகிறேன்‌ தோழர்களே ! நமக்குப்‌ 
பிறகு வருபவர்கள்‌ நம்மைவிட உயர்ந்தவர்களாக 
விளங்கட்டும்‌ ; ஏசுவின்‌ காமத்தைப்‌ போற்றுகின்ற நமது 
ருஷ்ய தேசம்‌ என்றும்‌ எழிலுடன்‌ விளங்கட்டும்‌ !” 
என்றான்‌. 

அவனுடைய இளம்‌ உயிர்‌ பறந்து விட்டது. 
அவனுடைய உயிரை வானத்து அரம்பையர்கள்‌ தங்கள்‌ 
கரங்களில்‌ ஏந்திக்‌ கொண்டு வானுலகத்திற்கேகினர்‌. 
அவனுக்கு அங்கு அமோகமான வரவேற்புக்காத்திருக்கும்‌. 
ஏசு பகவான்‌, “££ என்னுடைய இடது பக்கத்தில்‌ வந்து 
அமருவாய்‌ குகுபென்கோ, நீ உன்னுடைய தோழர்களைக்‌ 


172 காராஸ்‌ 


காட்டிக்‌ கொடுககவில்லை ; எந்த அவகேடான செயலையும்‌ 
நீ செய்யவில்லை ; துயரத்திற்காளான எவனையும்‌ நீ விட்டு 
விடவிலலை; என்னுடைய கோவிலைப்‌ பாதுகாத்து 
வளரச்‌ செய்தாய்‌ '' என்று நிச்சயம்‌ வாழ்த்துவார்‌. 


குகுபெனகோவின மறைவு, அவர்கள்‌ உள்ளங்களை 
மிகவும்‌ வருத்திவிட்டது. கோஸக்குகளின்‌ கூட்டம்‌ வர 
வரக குறைந்துகொண்டே வந்தது. பல வீரர்களைக்‌ 
காணமுடியவிலலை. அனால்‌ இன்னும்‌ விட்டுக்கொடுக்கா 
மல அவாகள்‌ போரீடடுககொண்டி ருந்தார்கள்‌. 


இன்னும்‌ எஞ்சி இருக்கும்‌ குரன்கள்‌ அருகே வந்து 
புல்பா, 

“குண்டு மருந்துகள்‌ இன்னும்‌ இருக்கின்றனவா? 
உங்கள்‌ வாட்களின்‌ கூர்மை இன்னும்‌ மழுங்கிவிடவில்‌ 

யே! கோஸக்கின்‌ சக்தி இன்னும்‌ குறையவில்லையே? 

கோஸககுகள்‌ என்றும்‌ விட்டுக்கொடுக்கமாட்டார்கள்‌!'' 
எனறான்‌. 

“இன்னும்‌ குண்டு மருந்து இருக்கிறது தந்தையே” 
எஙகள்‌ வாட்களின்‌ கூர்மை இன்னும்‌ மழுங்கவில்லை: 
கோஸககுகள்‌ என்றும்‌ விட்டுக்கொடுப்ப தில்லை!?' 


மறுபடியும்‌ அவர்கள்‌ மூர்த்தண்யமாக இதுவரை 
ஒருவரைக்கூடப்‌ பலிகொடுக்கா தவர்கள்போலத்‌ தாக்கினார்‌ 
கள்‌. இப்போது உயிரோடு இருந்தவர்கள்‌ மூன்று குரன்‌ 
களின்‌ தலைவர்கள்‌ மட்டும்தான்‌. செக்கச்சிவந்த இரத்த 
வெள்ளம்‌ எங்கும்‌ ஓடிக்கொண்டிருந்தது. அந்த வெள்‌ 
ளத்திற்கு மேலே கோஸக்குகளுடையவும்‌, அவர்களுடைய 
ஏ திரிகளுடையவுமான சவங்கள்‌ மலைகளாகக்‌ குவிந்து 
அவைகளுக்கு மேலே பாலம்‌ அமைந்தாற்போலக்‌ கடந 
தன. புலபா வானத்தை அண்ணாந்து பார்த்தான்‌. 
அங்கே வல்லூறுகள்‌ வட்டமிட்டுக்கொண்டிருந்தன-. 
அவைகளுக்குத்தான்‌ என்ன மகத்தான விருந்து! அதோ 
அங்கே மெடலிட்ஸயா ஒரு ஈட்டியால்‌ குத்தித்‌ தூக்கப்‌ 
படுகின்றான்‌! கண்கள்‌ வெளியே வந்து விழ அதோ இரண்‌ 
டாவது பிஸரென்கோவின்‌ தலை கீழே உருள்கிறது. 


வுலபா 173 


அங்கே ஓகரிம்‌ குஸ்காவின்‌ உடல, நான்கு துண்டுகளாகச்‌ 
திப்‌ பூமியில்‌ விழுகின்றன! புலபா “இப்போது'' 
என்று தன்‌ கைக்குட்டையை வீசினான்‌. ஒஸ்டாப்‌ இதன்‌ 
அடையாளத்தை உணர்ந்து பதுங்கி இருக்கும்‌ இடத்தை 
வீட்டு எதிரிகளின்‌ குதிரைகளுககுச்‌ சரியான அடி 
கொடுத்துக்கொண்டே oe ரிகளை விரட்டினான்‌. எ திரிகள்‌ 
இவனுடைய அடிகளைத்‌ தாங்கமாட்டாமல்‌ ஓடினர்‌. 
களத்திலே ஈட்டிக்‌ கம்புகளையும்‌ துப்பாக்கி முனைகளையும்‌ 
புதைத்‌ திருக்கும்‌ பகுதிக்கு ஸ்டாப்‌ அவர்களை விரட்டி 
னான்‌. குதிரைகளின்‌ குளம்புகள்‌ அவைகளில்‌ பட்டுக 
கீழே விழ, எதிரிகள்‌ தலைழோகக்‌ குதிரைகளின்‌ மேலி 
ருந்து விழுந்தனர்‌. இந்த இடத்திற்கு நேராக வண்டி 
களின்‌ அருகே நினறிருந்த கோர்ஸன்‌ கோஸக்குகள்‌ 
தங்கள்‌ துப்பாக்கிக்குண் டுகள்‌ எட்டும்‌ தூரத்தில்‌ எதிரி 
கள்‌ இருப்பதை அறிந்து தங்கள்‌ குண்டுகளைப்‌ பொழிய 
ஆரம்பித்தனர்‌. எ திரிகள்‌ குழம்பிப்போய்‌ ஒன்றும்‌ செய்ய 
முடியாமல திகைத்தனர்‌. இதைக்‌ கண்ட கோஸக்குகள்‌ 
மானம்‌ தெளிந்து வெற்றி நமதே என்ற எக்காளத்துடன்‌ 
தங்கள்‌ தாரைகளை முழககி வெற்றிக்கொடுியைத்‌ தூக்கி 
னர்‌. தோல்வியுற்ற எதிரிகள்‌ தங்கள்‌ உயிரைக்‌ காப்‌ 
பாற்றிக்கொள்ள ஓடி. ஒளிந்துகொள்ள இடம்‌ தேடி 
னூகள்‌. 


நகரவாசலை நோக்கிய புல்பா “இல்லை, இன்னும்‌ 
வெற்றி நமக்காக வில்லை'' என்றான்‌. ககரவாசலைத்‌ திறந்து 
கொண்டு குதிரைப்‌ பட்டாளத்தின மிக நலல ரெஜி 
மெண்ட்‌ ஓன்று புறப்பட்டுக்கொண்டிருந்தது. எல்லோ 
ரும்‌ ஊதாரிறகுள்ள பெரிய குதிரைகளில்‌ அமர்ந்து 
கொண்டிருந்தனர்‌. குதிரைகள்‌ அளவில்‌ பெரிதாக இருக 
தாலும்‌ ஓட்டத்தில்‌ வேகம்‌ இருந்தது. எல்லோருக்கும்‌ 
முன்னே மிக அழகுபொருந்தியவனும்‌ எல்லோரையும்விட 
வீரத்தில்‌ சிறந்தவனுமான ஒரு வீரன்‌ முன்னே வந்து 
கொண்டிருந்தான்‌. அவனுடைய கருமையான கேசச்‌ 
சுருள்கள்‌, பித்தளையால்‌ செய்யப்பட்ட தலைக்கவசத்தி 
லிருந்து தவழ்ந்துகொண்டிருநீதன. மிக அழகிய கரங்க 
ளின்‌ நேர்த்தியான வேலைப்பாடுகள்‌ மிகுந்த துண்டு ஒன்று 


174 தாராஸ்‌ 


அவன்‌ கரங்களை அலங்கரித்துக்கொண்டிருந்தது. புல்பா 
இநதக கோலத்துடன்‌. வருவது ஆன்‌ றிதான்‌ என்பதைக்‌ 
கண்டு பேச்சு மூச்சற்று நின்றுவிட்டான்‌. ஆன்றியோ 
மோரின்‌ அகணி ஜுவாலையில்‌ சிக்கித்‌ தூசு படிந்த தனது 
கரங்களை அலங்கரிக்கும்‌ நேர்த்தியான துண்டு கட்டிய 
வர்களின்‌ நம்பிக்கைக்கு மாசு தேடாத வகையில்‌ ஒரு 
இளம்‌ வேட்டை நாயைப்‌ போல வனப்புமிக்க சுறுசுறுப்‌ 
புடன்‌ முன்னே றிக்கொண் டிருந்தான்‌. அவனுக்குப்‌ பின்னா 
லிருந்த பழக்க மிகுந்த வேட்டைக்காரர்களின்‌ துணடு 
தலின பேரில்‌ வேகத்தில்‌ முயலையும்‌ மிஞ்சக்கூடிய விதத்‌ 
தில்‌ பனிக்கட்டிகளைப்‌ பெயர்த்துக்கொண்டு கால்களை 
விரைப்புடன்‌ நீட்டியபடி தன்‌ உடலைச்‌ சாய்த்துக்‌ 
கொண்டு எல்லோரையும்‌ முந்திக்கொண்டு பாய்ந்து வந்‌ 
தான்‌. புல்பா அவன்‌ இடதுபுறமும்‌ வலதுபு றமும்‌ இரு£ 
தவர்களை வெட்டிச்‌ சாய்த்துக்கொண்டும்‌ முன்னே இருக 
தவர்களைச சிதறடித்துச்‌ சின்னாபின்னமாக்கிக்கொண்டும்‌ 
முன்னேறி வருவதைக்‌ கண்டான்‌. அந்தக்‌ காட்சியைக 
காணச்‌ சகியாதவனாய்‌ “அடே, பேயின்‌ மகனே! உன 
சொக்தத்‌ தோழர்களை, உன்‌ தோழர்களையா இப்படிக 
கொல்வது!” என்று கர்ஜித்தான்‌ புல்பா. 


ஆனால்‌ ஆன்றி தனக்கு முன்னே நிற்பவர்கள்‌ யார்‌? 
நண்பர்களா! எதிரிகளா? என்று கவனிக்கவே இல்லை. 
அவன்‌ ஒன்‌ றயும்‌ பார்கீகவில்லை--நீண்ட சுருள்‌ ௬௫௬ 
ளான கேசம்‌, அன்னத்தின்‌ வெண்மையைத்‌ தோற்கடிக்‌ 
கும்‌ மார்பகங்கள்‌, பனியைப்போன ற கழுத்து, தோள்கள்‌, 
இன்னும்‌ வெறி மிகுந்த உணர்ச்சியுடன்‌ முத்தமிடு 
வதற்காகவே ஏற்பட்டுள்ளவற்றையே கினைத்துக்கொண் 
டிரும்தான. 

புல்பா, தன்‌ ஆட்களைக்‌ கூவி “பிள்ளைகளே, அவனை 
எப்படியாவது வம்புக்கிழுத்து எனக்காக அந்தக்‌ காட்‌ 
(ற்குள்‌ கொண்டுவாருங்கள்‌” என்று கத்தினான்‌. அடுத்த 
கணமே மிக வேகமாகப்‌ பறக்கும்‌ முப்பது கோஸக்குகள்‌ 
தங்கள்‌ குதிரைகளை த்‌ தட்டி.வீட்டுத்‌ தொப்பிகளை 
நன்றாக அழுத்திவிட்டுக்கொண்டு எதிர்‌. கோகி வரும்‌ 
குதிரை வீரர்களின்‌ மத்தியிலே ஓடினர்‌. எதிரிகளின்‌ 


புல்பா 175. 


இரண்டு பக்கங்களிலும்‌ தாக்கி அவர்களை ப்பினனால வரும்‌ 
படைகளிலிருந்து பிரித்தனர்‌. கோலோ கோபிடன்கோ 

ஆன்‌ றியின்‌ முதுகில்‌ தன்‌ வாளைத்‌ திருப்பித்‌ தட்டினான்‌. 
எல்லா கோஸக்குகளும்‌ தலை தெறிக்கும்‌ வேகத்தில்‌ 
முன்னே ஓடினர்‌. ஆன்றிக்மு ஆத்திரத்தைக்‌ கட்டுப 
படுத்த முடியவில்லை. அவனுடைய ஓவ்வொரு நரம்பி.லும்‌ 
கோபம்‌ கொந்தளித்துக்கொண்டிருநதது. தன்‌ தார்க 
குச்சிகளை க குதிரைகளின்‌ வயிற்றில்‌ குத்தி வேகமாகது 
தனனை அடித்துவிட்டு முன்னே பாய்ந்தோடும்‌ கோஸக்கு 
களையே பின்பறறினான்‌. தனக்குப்‌ பின்னால்‌ தொடர்ந்து 
இருபது பேர்களே வர முடிகிறது என்பதையும்‌ திரும்பிப்‌ 
பார்க்காமல்‌ கோஸக்குகளையே விரட்டினான்‌. அவர்கள்‌ 
நேரே அந்தக்‌ காட்டிற்குள்‌ புகுந்தனர்‌. அன்றி கோலோ 
கோபிடன்கோவை முந்துகின்ற நேரத்தில்‌ ஒரு பலமான 
கரம்‌ அவனுடைய குதிரையின்‌ கடிவாளத்தைப்‌ பிடித்து 
நிறுத்தியது. ஆன்றி திரும்பினான்‌. அவன்‌ முன்‌ அவன்‌ 
தந்தை தாராஸ்‌ புல்பா நின்றான்‌! அவன்‌ உடலெல்லாம்‌ 
பதற முகம்‌ உடனே வெளுச்துவிட்டது......... 

ஒரு பள்ளிக்கூட மாணவன்‌ மற்றொருவனை வம்புக 
கிழுகக அவன்‌ இவனுடைய நெற்றியிலே ரூல்‌ தடியால்‌ 
அடி தீதுவிடுகறொன்‌. அந்த அடியின்‌ வேகத்திலெழுந்த 
கோபத்தோடு தன்‌ வகுப்பை விட்டு அவனைக்‌ கழித்‌ 
தெறிய விரட்டிக்கொண்டு ஓடும்போது திடீரென்று அவ 
னுடைய வகுப்பு ஆசிரியர்‌ அப்போதுதான்‌ வகுப்பிற்குள்‌ 
நுழைந்து அவன்‌ முன்‌ நினறால--உடனே எப்படி அவன்‌ 
ஆக்திரமெலலாம்‌ இருந்த இடம்‌ தெரியாமல்‌ மறைந்து 
விடுகிறதோ அதைப்‌ போல, ஒன்றியின்‌ ஆத்திரமெல்‌ 
லாம்‌ ஒரே கணத்தில்‌ மறைந்து இதுவரை அவனுக்குக்‌ 
கோபமே வராதது போல நின்றான்‌. அவன்‌ முன்னே 
பயங்கரமான தன்‌ தந்தையை மட்டுமே கண்டான்‌. 


“சரி, இப்போது காம்‌ என்ன செய்வது!” என்று 
புல்பா அவன்‌ கண்களையே நேராகப்‌ பார்த்துக்கொண்டு 
கேட்டான்‌. 


ஆன்றி என்ன சொல்வதென்றே தெரியாமல்‌ தலை 
யைக குனிஈ்துகொண்டு பேசாமலிருந்தான்‌. 


176 காராஸ 


“என்னடா மகனே, உன போலந்துககாராகள 
உன்னைக்‌ காப்பாற்‌ மினார்களா?'' 


ஆன்‌ றி பதில பேசவில்லை. 


“உன்‌ தோழர்களுக்குத்‌ துரோகம்‌ செய்து, உன 
மதத்இற்குத்‌ துரோகமிழைத்து, இந்தத்‌ துரோகத்தால்‌ 
ததக ௪, குதிரையை விட்டுக்‌ கீழ இறங்கு.” 


கட்டுப்பாடு மிகுந்த குழந்தையைப்‌ போல உடனே 
இறங்கினான்‌ அன்‌ றி. புல்பாவின முன்‌ உயிரோடு நின்றான்‌ 
என்பதை விட, ௪வமாகவே நின்றான்‌ என்று சொல்வது 
தான்‌ பொருந்தும்‌. “நேரே நில்‌, அசையாதே! உன்னை 
நான்‌ பெற்றேன்‌, நானே உன்னைக்‌ கொன்றுவிடுகிடீறன்‌”' 
என்று சொல்லிவிட்டு புல்பா சில அடிகள்‌ பின்வாங்கி, 
தன்‌ தோளிலிருந்த துப்பாக்கியைத்‌ தூக்கினான்‌. 


ஒரு வெள்ளை இதழ்‌ போல வெளுத்துப்போன 
ஆன்றி மிக மெளனமாக ஒரு பெயரை உச்சரித்தான்‌. அது 
தன தாய்‌ நாட்டின பெயரல்ல, தன தாயின்‌ பெயருமல்ல, 
தன சகோதரனின்‌ பெயருமல்ல, அந்த அழகு மிக்க 
போலந்து தேசத்துப்‌ பெண்ணின்‌ பெயர்‌! புல்பா தன்‌ 
துப்பாக்கியால்‌ சுட்டான்‌. 

முற்றிய பயிரின்‌ கதிர்‌ கருக்கரிவாளின்‌ முனை பட்டுக்‌ 
மே வீழ்வதுபோல கூரிய கத்தியின்‌ முனைபட்டு ஆடு 
மடிவதுபோலத்‌ தன்‌ தலையைக்‌ கவிழ்த்துக்கொண்டு ஒரு 
வார்த்தையும்‌ சொல்லாமல்‌ நிலத்தில வீழ்ந்தான்‌ ஆன்‌ றி. 


தன்‌ பிள்ளை யையே கொன்ற அந்தக கொலைகாரன்‌ 
உயிரற்ற அந்தச்‌ சடலத்தையே நீண்ட நேரம்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தான்‌. மரணத்தில்கூட அவன மிக எழி 
லோடு விளங்கினான்‌. கொஞ்ச நேரத்திற்குமுன்‌ சக்தி 
ஙகிறைக்திருக்து ஆண்மை பிரதிபலிக்க, எல்லாட்‌ பெண்‌ 
களின்‌ உள்ளங்களிலும்‌ தடுக்க முடியாத ஆசை எண்ணங்‌ 
களை கூட்டிவிடக்கூடயதாக இருந்த மந்தகாசமான அழகு 
முகத்தில்‌ இன்னும்கூட அந்த மகத்தான பொலிவு அப்‌ 
படியே இருந்தது. அவனது கரிய அடர்கத பருவங்கள்‌, 
இருண்ட வெல்வெட்போன்று அவனது வெளுத்துப்‌ 


பூல்பா 127 


போன அங்கங்களை இன்னும்‌ எழிலாக்கெ கொண்டிருக்‌ 
தன. 

“எவ்வளவு உன்னதமான கோஸக்காக அவன்‌ 
விளங்கி இருப்பான்‌; ஈல்ல உயரம்‌; கருத்த புருவங்கள்‌; 
[ரர புக்களைப்‌ போன்ற முகம்‌; போரிட, சக்திவாய்ந்த கரங 
கள்‌. ஆனால்‌ இன்று மாய்ந்துவிட்டான்‌! பெருமையற்றுக்‌ 
கேவலமான ஒரு நாயைப்போல மாய்ந்துவிட்டான ”' 
என்று கூறினான்‌ தாராஸ்‌ புல்பா. 


“ஏன்ன காரியம்‌ செய்துவிட்டீர்கள்‌ அப்பா! அவனை 
நீங்களா கொன்‌ நீர்கள்‌?'' என்று அங்கு விரைந்து வந்த 
ஒஸ்டாப்‌ கேட்டான்‌. 

புல்பா தன்‌ தலையை அசைத்தான்‌. 


ஒஸ்டாப்‌ இறந்தவனின்‌ கண்களையே உன்னிப்பாகக்‌ 
கவனித்தான்‌. தன்‌ தம்பிக்காக வருத்தமுற்று உடனே, 
“அவனை மரியாதையுடன்‌ அடக்கம்‌ செய்வோம்‌ அப்பா. 
எதிரிகள்‌ யாரும்‌ அவனை மானபங்கம்‌ செய்யவிடாமலும்‌ 
சவந்தின்னும்‌ பிராணிகள்‌ எதுவும்‌ அவன்‌ உடலைச்‌ சிகற 
வீடாமலும்‌ அடக்கம்‌ செய்வோம்‌ அப்பா” என்று கூறி 
னை. 

“நம்‌ உதவியில்லாமலே அவாகள்‌ அடக்கம்‌ செயது 
விடுவார்கள்‌. அவனுக்காக வருத்தப்படுபவர்களும்‌ கண 
ணீர்‌ விடுபவர்களும்‌ அதிகம்பேர்‌” என்றான்‌ புல்பா. 


ஒரு கணம்‌, பிராணிகளுக்கு அவனை இரையாக்கிவிட 
அப்படியே விட்விடுவதா-—அ௮ல்ல து எல்லாவீரர்களும்‌ 
மற்றவனின்‌ வீரத்தை மதிப்பதுபோல இவனையும்‌ மரியா 
தையுடன்‌ அடககம்‌ செய்வதா என்று யோசித்தான்‌. 
அதே சமயம்‌ கொலோ கோபிடன்கோ, அவனை நோக்கி 
விரைந்து வருவதைக்‌ கண்டான்‌. 

தலைவா, நமக்கு இன்னும்‌ தொலலைகள்‌. எதிரிகளுக்கு 
இன்னும்‌ அதிகமான சேனைகளும்‌ துருப்புகளும்‌ வந்து 
குவிந்துவிட்டன!”” என்றான்‌. 

_ அவன்‌ பேசி முடிப்பதற்குள்‌, வேவுடிசன்கோ ஓடி 

வநது, 


178 ... தாராஸ்‌ 


“நாம்‌ தொலைந்தோம்‌, எ திரிகளுக்கு மற்றொரு ரெஜி 
மெண்ட்‌ வந்து சேருகிறது” என்றான்‌. 


அவன்‌ பே௫ிமுடிப்பதற்குள்‌ பிசரென்கோ ஓடிவந்து, 


“நீ எங்கே இருக்கிறாய்‌ தந்தையே? நம்‌ கோஸக்குகள்‌ 
அனை வரும்‌ உன்னை த்‌ தேடுகின்றாகள்‌. ஏற்கனவே தலை 
வன்‌ நெவிலிச்சி கொலலப்பட்டுவிட்‌ டான்‌! சடோரோசனி 
யும்‌, செறிவினாசன்‌ கோவும்‌ கொல்லப்பட்டுவிட்டனர்‌. 
ஆனால்‌ தன்‌ தலைவனைப்‌ பாராமல்‌ சாவதிலலை என்று 
தீரமாகப்‌ போறிட்டுக்கொண்டிருக்அிறார்கள்‌ நம்‌ கோஸக 
குகள்‌. அவர்களுடைய மரண நேரத்திலே உன்னைப்‌ 
பார்க்க விரும்புகிறர்கள்‌'' என்றான்‌. 


ட குதிரை மேல ஏறு ஓஸ்டாப்‌” என்று கூறிவிட்டுப்‌. 
புல்பா தன்‌ கோஸக்குகள்‌ ஜீவ மரணப்‌ போராட்டம்‌ 
நட -ததிக்கொண்டிருக்கும்‌ இடத்திற்குச்‌ சென்று இறப்ப 
கற்குழுன்‌ அவர்கள்‌ தன்னைப்‌ பார்க்கும்‌ வண்ணம்‌ 
நின்றான்‌. 


ஆனால்‌ அவர்கள்‌ காட்டிற்குள்ளிருக்து வெளியே 
வருவதற்குள்‌ எதிரிகளின்‌ கூட்டம்‌ கரங்களில்‌ ஈட்டி, 
வாட்களுடன, மரங்களிடையிருந்து வெளிப்‌ போந்து 
அவர்களை வளைத்துக்கொண்டனர்‌. 


“ஸ்டாப்‌, ஒஸ்டாப்‌, _விட்டுக்கொடுக்காதே'' என்று 
கததிவிட்டுப்‌ புலபா தன்‌ வாளை உருவிக்கொண்டே 
எல்லாப்‌ பக்கங்களிலும்‌ வெட்டினான்‌. 


எ திரிகளில்‌ ஆறுபேர்‌ ஓஸ்டாப்‌ மேல்‌ பாய்நீதனர்‌. 
ஆனால்‌ அவர்களுக்குச்‌ சரியான நேரயில்லை. ஒருவனின்‌ 
தலை துண்டிக்கப்பட்‌ இப்‌ பறந்தது; மற்றொருவன்‌ தலை 
குப்புறக்‌ கீழே. விழுந்தான; மூன்றாவது எதிரியின்‌ விலாக்‌ 
களில்‌ ஈட்டிகள்‌ பாய்ந்து மாய்ந்தான்‌; நான்காவது ஏ திரி, 
கொஞ்சம்‌ தைரியசாலி--தன்னை நோக்கிப்‌ பாய்ந்து 
வந்து குண்டுக்குதி தப்பித்‌ துக்‌ கொண்டான்‌. அந்தக்‌ கு ண்டு 
குதிரையைத்‌ தாக்க அது வெறிபிடித்துச்‌ சுற்றிச்‌ சுழன்று 
தன்‌ மேலிருந்தவனைக்‌ கீழே தள்ளி அவனை மிதித்து 
விட்டது. 


புல்பா 179 


“ஓஸ்டாப்‌, நல்ல வேலை செய்தாய்‌, நானும்‌ உன்னைப்‌ 
போலவே அவர்களை வீழ்த்துகிறேன்‌'' என்று கத்தினான்‌ 
புலபா. 

தன எதிரிகளை இடதுபு, றமும்‌ வலது புறமும்‌ வெட்டி 
வீழ்த்திக்கொண்டும்‌, ஒரு கண்ணால்‌ ஓஸ்டாப்பைக்‌ கவனித்‌ 
துக்கொண்டும்‌ வந்தான்‌. திடீரென்று ஒஸ்டாப்பை 
எட்டுப்பேர்‌ சூழ்ச்துகொண்டதைக்‌ கண்டு ““ஐஸ்டாப்‌ 
ஓஸ்டாப்‌, விட்டுக்கொடாதே!'' என்று கத்தினான்‌. 


ஆனால்‌ ஒஸ்டாப்பை அதற்குள்‌ அழுத்திவிட்டனர்‌. 
ஒரு சுருக்குக்‌ கயிறு அவன்‌ கழுத்தைச்‌ சுருக்கவிட்ட அ. 
அவனைச்‌ சேர்த்துக்‌ கட்டித்‌ தூக்கிக்கொண்டு புறப்‌ 
பட்டனர்‌. 


'“ஓஸ்டாப்‌, ஹோ ஒஸ்டாப்‌”' எனறு புல்பா கத்திக்‌ 
கொண்டே தன்‌ முற்பட்டவர்களை எல்லாம்‌ அடித்துக்‌ 
ர்‌ ஓடினான்‌: ““ஒஸ்டாப்‌, ஹோ ஒஸ்‌ 
ரப 

ப சமயத்தில ஏதோ ஒரு கல தன தலையில்மோது 
வதுபோன்ற உணர்வு. அவன்‌ கண்‌ முன்னிருந்த எலலாம்‌ 
சுற்றிச்‌ சுழன றன. தலைகள்‌, ஈட்டிகள்‌, புகைமண்டலம்‌, 
நெருப்பின்‌ ஜுவாலைகள்‌, இலைகளடர்நக்த பல கிளைகள்‌ 
எல்லாம்‌ அவன து மங்கிய கண்களுக்கு முன்னே வேக 
மாய்ப்‌ பறந்து சென்றன. கடைசியில்‌ அவனும்‌ வெட்‌ 
டப்பட்ட ஒரு பெரிய மரம்போலக்‌ கீழே மயங்கி வீழ்க 
தான. 


10 


“நான்‌ என்ன இவ்வளவு நேரம்‌ தூங்கி விட்டேன்‌'' 
மயக்கம்‌ தெளிந்து, தன்‌ நீண்ட அூக்கத்திலிருந்து. விழித்‌ 
தெமுக்து தன்னைச்‌ சுற்றியுளளவர்களைப்‌ பார்த்தான்‌ 
புல்பா. ஒரு விநோதமான அறையின்‌ சுவரும்‌ ஜன்னல்‌ 
களும்‌ அவனது மங்கிய கண்‌ களுக்கு முன்னே ௩டனமிட்‌ 
டன. கடைசியில்‌ தனக்கு முன்னே தன்னுடைய ஆழ்ந்த 
மூச்சுக்களை க கவனித்துக்‌ கொண்டே உட்கார்ந்திருக்கும்‌ 
டோங்காக்கைக்‌ கவனித்தான்‌. 


180 தாராஸ்‌ 


“ஆமாம்‌, மீ நீண்ட துயிலிலேயே அமிழ்ந்துவிட்டிருப்‌ 
பாய்‌'' என்று நினைத்துக கொண்ட டோங்காக, தன்‌ 
விரலைச்‌ சப்தமிடாதே எனறு உத்திரவிடுவது போலச்‌ 
சைகைகாட்டினான்‌. 

“நான்‌ எங்கிருக்கிறேன்‌ என்றாவது சொல்‌” என்று 
கேட்டுக்கொண்டே, புல்பா தன்‌ எண்ணங்களை நினைவூட்‌ 
டிக கொண்டு என்னென்ன நடந்தது ஏன்பவற்றை 
ஞாபகப்படுத்திக கொண்டு கேட்டான்‌. 


“போதும்‌ சற்றுப்‌ பேசாமலிரு, இன்னும்‌ எனன 
நடக்க வேண்டும்‌? உன்‌அங்கமெல்லாம்‌ வெட்டப்பட்டிருப்‌ 
பதைப்‌ பார்‌. கடந்த பதினைந்து நாட்களாய்‌, காய்ச்ச 
வுடன்‌ நீ என்னென்னவோ உளறுவதைக கேட்டுக்‌ 
கொண்டே. நாங்கள்‌ மூச்சுவிடக்கூடகேரமின்றிக்‌ குதிரை 
களைத்‌ தட்டிவிட்டு இங்கு கொண்டு வந்து சேர்த்தோம்‌. 
இன்றுதான்‌ நீ அமைதியாகத்‌ தூங்கினாய்‌. ஆகவே 
மேலும்‌ தொல்லைகளை வருவித்துக்‌ கொள்ளாமல்‌ அமைதி 
யாக இரு'' என்று கடுமையாகக்‌ கூறினான்‌ அவனது 
தோழன்‌. 


ஆனால புல்பா இன்னும்‌ என்ன நடந்ததென்பதைகத்‌ 
தெரிஈது கொள்ளும்‌ முயற்சியில்‌ ஈடுபட்டிருந்தான்‌. 


“ஆமாம்‌, என்னைச்‌ சூழ்ந்து எ திரிகள்‌ கைப்பற்றி 
இருந்திருப்பார்கள்‌. அந்தக்‌ கூட்டத்தை எதிர்தீது என்‌ 
னால்‌ தப்பித்திருக்கவே முடியாது. ்‌ 
“போதும்‌ வாயை மூடு” ஏன்று கத்துனெற குழந்தை 
யைப்‌ பார்த்துப்‌ பொறுக்க முடியாத கோபங்கொண்ட 
ஒரு நர்ஸைப்‌ போலக கத்தினான்‌. 


“நீ எப்படித்‌ தப்பித்தாய்‌ என்று தெரிந்துகொண்டு 
இப்போது என்ன லாபம்‌? நீ தப்பித்துக்கொண்டாய்‌ 
என்பது போதாதர ? உன்னை எப்படியேனும்‌ காப்பாற்ற 
வேண்டுமென்று சிலர்‌ இருந்தனர்‌. நீ தெரிந்துகொள்ள 
வேண்டியது அவ்வளவுதான்‌. நாம்‌ இன்னும்‌ பல இரவு 
கள்‌ பிரயாணம்‌ செய்யவேண்டி யிருக்கிறது. ஒரு சாதா 
ரண கோஸக்கைப்போல உனக்கும்‌ விலை வைத்திருக்இருர்‌ 


பூல்பா 181 


கள்‌ என்று நினைக்காதே! இல்லை, உன்‌ தலைக்கு இரண்டா 
யிரம்‌ டுக்கட்டுகள்‌ விலை வைத்திருக்கிறார்கள்‌'' என்றான்‌ 
அவன்‌, 


“ஒஸ்டாபின்‌ கதி என்னவாயிற்று! திடீரென்று 
கேட்டுக்‌ கொண்டே எழுந்தான்‌ புல்பா. ஆனால்‌ உடனே 
தன்‌ கண்‌ முன்னேயே அவன்‌ கட்டப்பட்டுத தூக்கிச்‌ 
செல்லப்படுவதைக்‌ கண்ட நினைவு உண்டாகியது. இப்‌ 
போது அவன்‌ போலந்துக்காரர்கள்‌ கரங்களில்‌ இருப்‌ 
பான்‌. 


அவனுடைய வயோதிக உடல்‌ துக்கத்தால்‌ தளர்‌ 
தது. தனது காயங்களில்‌ கட்டப்பட்டிருர்த முடிச்சுகளை 
அவிழ்த்துத்‌ தூர எறிந்தான்‌. ஏதோ பேச முயன்றான்‌ 
ஆனால்‌ காய்ச்சலும்‌, மயக்கமும்‌ அதிகமாகி அர்த்தமற்ற 
சம்பந்தமில்லாத பல வார்த்தைகளை உளறினான்‌. கடமை 
உணர்ச்சி மிக்க அவனது தோழன்‌ எவவளவோ கணடித 
துத்‌ தடுத்துப்‌ பார்த்தும்‌ பயன்படாது போகவே குழந்தை 
யைப்‌ போல அவனுடைய கைகளையும்‌ கால்களையும்‌ பிடித்‌ 
துத்‌: தூக்கிக்‌ காளை மாட்டுத்‌ தோலால்‌ பிணித்துக கட்டித்‌ 
தன்‌ சேணத்தோடு கட்டிக்கொண்டு முழு வேகத்தோடு 
திளம்பினான. 


“நீ இறந்தாலும்‌ சரி உயிருடன்‌ இருந்தாலும்‌ சரி 
உன்னைக்‌ கொண்டுபோய்ச்‌ சேர்‌ த்துவிடுவேன! மீபாலந்துக 
காரர்கள்‌ உன்னுடைய எலும்பையும்‌ ரத்தத்தையும்‌ 
உனது கோஸக்‌ உடலையும்‌ கிழித்து ஆற்றில்‌ போட விட 
மாட்டேன்‌. உன்னுடைய கண்களைக கழுகுகள்‌ குத்திக்‌ 
இற வேண்டிய நிலை ஏற்பட்டால்‌ அந்தக்‌ கழுகு நமது 
நிலத்துக்‌ கழுகாக இருக்கட்டும்‌. போலந்துப்‌ பிரதேசத்தி 
லிருந்து பறந்து வரும்‌ போலந்துக்‌ கழுகாக அது இருக்கக 
கூடாது. சவமானாலும்‌ சரி, உயிருடன்‌ இருந்தாலும்‌ சரி, 
உன்னை உக்ரேன்‌ கொண்டுபோய்ச்‌ சேர்த்தே தீருவேன்‌. 


உண்மையுள்ள அவனது தோழன்‌ அப்படிக்‌ கூறி 
னான. இரவும்‌ பகலும்‌, ஓய்வெடுத்துக்‌ கொள்ளாமல்‌, 
1R 


182 தாராஸ்‌ 


இன்னும்‌ மயக்கமான நிலையிலேயே சபோரோஷிய செட்‌ 
சில்‌ கொண்டு வந்து சேர்த்தான்‌. அதன்‌ பிறகும்‌ அவன்‌ 
சிறிதுகூடத்‌ தளராமல்‌ பலவிதமான பச்சிலைத்‌ தைலங்கள்‌ 
இவைகளைக்‌ கொடுத்து, கெட்டிக்கார யூதச்சி ஒருத்தி 
யிடம்‌ புல்பாவை வீட்டு வைத்தான்‌. அவள்‌ ஒரு மாத 
காலமாகக்‌ கொடுத்த பலவகை மருந்துகளின்‌ உதவியால 
புல்பா சற்றுத்‌ தெளிவடைந்தான்‌. அந்த மருந்துகளின்‌ 
உதவியினாலோ அலலது அவனுடைய கட்டுமஸ்தான 
இரும்புத்‌ தேக அமைப்பின்‌ காரணமாகவோ ஒன்றரை 
மாதத்திற்குள்‌ புல்பா எழுது நடக்க ஆரம்பித்தான்‌. 
அவன்‌ காயங்கள்‌ எல்லாம்‌ குணமடைந்துவிட்டன. ஆழ 
மான, வாட்களின்‌ வெட்டுக்‌ காயத்தின்‌ வடுக்கள்‌ மாத்‌ 
திரமே அவன உடலில்‌ இனனும்‌ இருந்தன. ஆனால்‌ அவன்‌ 
முகம்‌ களை இழந்து சோகத்தோடு காட்சி யளித்தது. என்‌ 
றுமே நீங்காத மூன்று கவலைக்‌ கோடுகள்‌ அவன்‌ நெற்றி 
யில்‌ ஆழமாக அமைந்துவிட்டன. அவன்‌ தனனைச்‌ சுற்றி 
அந்தச்‌ செட்சைக்‌ கவனித்தான்‌. அங்கு தன்‌ பழைய 
தோழர்களைக்‌ காண முடியவிலலை. எல்லோரும்‌ இறந்து 
விட்டனர்‌. எல்லாமே புதிதாக இருந்தது. தோழமைக்‌ 
காகவும்‌ தங்களின்‌ உண்மையான மதத்திற்காகவும்‌ நின்று 
சமர்‌ புரிர்த ஓருவரைக்கூடக்‌ காண முடியவில்லை. 
தார்த்தாரியர்களை எதிர்த்துத்‌ தாக்கச்‌ சென்ற கோஷி 
வோயும்‌ கோஸக்குகளும்‌ திரும்பவில்லை. எல்லோரும்‌ 
இறந்து விட்டனர்‌. சிலர்‌ யுத்தத்திலும்‌, சிலர்‌ பட்டினியி 
லும்‌, கிரிமியாவின்‌ தண்ணீரிலலாத உப்புநிறைந்த சதுப்பு 
நிலங்களில்‌ அடிமைகளாகக கிடந்தும்‌ அவமானம்‌ 
சிக்க முடியாமல்‌, உயிர்துறந்து விட்டனர்‌. அவர்களின்‌ 
பழைய கோஹிவோயும்‌ பிறவீரர்களும்‌ இப்போது இல்லை. 
கோஸக்குகளின்‌ வீரம்‌ துளிர்த்த இடங்களில்‌ எல்லாம்‌ 
இப்போது புல்‌ முளை தீதுவிட்ட து. அங்கிருந்த காட்ச, 
மிகப்‌ பெரிய _விருந்தொன்று நடந்து, எல்லாத்‌ தட்டுகளும்‌ 
சாமான்களும்‌ உடைக்கப்பட்டு, ஒரு துளி திராட்சை மது 
வும்‌ இல்லாமல்‌ காலியாக, வந்திருந்த விருந்தாளிகளும்‌ 
வேலைக்காரர்களும்‌ அந்த வீட்டிலிருந்த எல்லாவற்றையும்‌ 
கொள்ளை கொண்டு போய்விட, விருந்துக்கு ஏற்பாடு செய்‌ 
தவன்‌ வெறுத்துப்‌ போய்‌ “இந்த விருந்தை ஏற்பாடு 


ச] லபா 1 03 
"செய்தே இருக்கக்‌ கூடாது ?” என்று கூறுவது 
போல இருந்த து. அங்கிருந்தவர்கள்‌ பல்பாவுக 
குப்‌ புத்துணர்ச்சி ஊட்ட வீண்‌ முயற்சி செய்தனர்‌. 
நீண்ட தாடியுடன்‌ கூடிய வயோ இக :பண்டூரா” வாத்தியக்‌ 
காரர்கள்‌, இருவராகவும்‌ மூவராகவும்‌ அவன முன்‌ வந்து 
அவனுடைய கோஸக்குகளின்‌ வீரதிரங்களைப்‌ புகழ்ந்து 
பாடிப்‌ பார்த்தனர்‌. ஒருவித உணர்ச்சியுயின்றி வெறிச்‌ 
சிட்ட பார்வையுடன்‌ புல்பா இவைகளைக்‌ கவனித்‌ தானே 
ஒழிய அவனது சோகம்‌ கப்பிய முகத்தில்‌ ஒருவித மாற்‌ 
றமுமின்றித தலையைக்‌ கவிழ்த்துக கொண்டு, மெதுவான 
குரலில்‌ “என்‌ மகன்‌; என்‌ ஓஸ்டாப்‌'' என்று முணு 


முணுத்துக்‌ கொண்டிருந்தான்‌. 


சபோரோஷியர்கள்‌ மற்றொரு கடற்‌ போருக்குச்‌. 
சென்றனர்‌. இருநூறு படகுகள்‌ டெனிப்பரில்‌ மிதக்க 
விடப்பட்டன. அந்தப்‌ படகுகள்‌ ஆ௫ியாமைனர்‌ கரை 
யோரங்களில்‌ குடி இருந்தவர்களின்‌-வழுக்கைத்‌ தலையும்‌ 
குடுமியும்‌ கொண்ட மக்களின்‌-மித்‌ தியிலே சென்று, அந்தக 
கரையோர மெங்கும்‌ த மூட்டி, இருந்தவர்களை எல்லாம்‌ 
தங்கள்‌ 6 வாட்களால்‌ கொன்று தீர்த்தன்‌. அந்தப்‌ பிரதே 
சத்து மக்களின்‌ தலைப்பாகை தரித்த சிரங்கள்‌ பல, 
இரெத்தம்தோய்ந்த, வயல்களிலே உதிர்க்க மலர்கள்‌ போலச்‌ 
சிதறிக்‌ டக்க, பல தலைகள்‌ அதன்‌ கரையோரங்களில்‌ 
மிதந்தன. பல சபோரோஷியர்களின்‌ தார்‌ படிந்த கால்‌ 
சட்டைகளையும்‌ சகதி வாய்ந்த அவர்களின்‌ முஷ்டிகளி 
லிருந்த கோஸக்‌ சாட்டைகளையும்‌ அந்தப்‌ பிரதேசத்து 
மக்கள்‌ கண்டனர்‌. அந்து நாட்டின்‌ திராட்சைக்‌ 
கொல்லையிலே. புகுந்து, திராட்சைக்‌ கனிகளை விழுங்கு, 
வயல்களைத்‌ தீக்கிரையாக்கிவிட்டனர்‌. மசூதிகளில்‌ சாணங் 
களை மலைகளாக நிரப்பினர்‌. உயர்தரமான  பெர்ஸிய 
கம்பளங்களைத்‌ தங்கள்‌ அழுக்குப்‌ படிந்த கோட்டுகளைத்‌ 
துடைக்கப்‌ பயன்படித்தினர்‌ இதச்‌ சபோரோஷியர்கள்‌. 
இது நடந்த வெகுகாலங்களுக்குப்‌ பிறகுகூட இவர்களின்‌ 
குறுயெ சுங்கான்கள்‌ பல அந்தப்‌ பிரதேசங்களில்‌ காணக்‌ 
இடைத்தன. அவர்கள்‌ சந்தோஷத்துடன்‌ கங்கள்‌ நாட்‌ 
டக்குத்‌ திரும்பினர்‌. ஆனை பத்துத்‌ துப்பாக்கி. அமைந்கு 


'பீடுக தாராஸ்‌ 


'துருககியரின கப்பல ஒனறு அவர்களைத்‌ துரத்து, குண்டு 
களை வீச, இவர்களுடைய சிறு. படகுகள்‌, குப்புறக்‌ 
கவிழ்ந்து பலர்‌ மூழ்கிவிட்டனர்‌. ஆனால்‌ எஞ்சியவர்கள்‌ 
மறுபடியும்‌ ஒன்றுகூடி, பன்னிரெண்டு சிறு பீப்பாய்கள்‌ 
மிறைய நாணயங்களோடு டெனிப்பரின்‌ முகத்துவா 
ரத்தை அடைந்தனர்‌. ஆனால்‌ இந்தச்‌ செய்திகளெல்லாம்‌ 
புல்பாவை மகிழ்விக்கவில்லை. வேட்டையாடுவதற்காக 
அவன்‌ காடுகளுக்கும்‌ திறந்த வெஸிகளுக்கும்‌ செல்வான்‌. 
னால்‌ தன்‌ துப்பாச்கியை உபயோகிக்காமல்‌ திரும்பிவிட 
வான்‌. தயரமிகுதியால்‌ கடற்கரை யோரமாக அமர்ந்து 
கொண்டு தன்‌ துப்பாக்கியைத்‌ தூரவைத்துவிட்டு நீண்ட 
நேரம்‌ தன தலையைத்‌ தொங்கவிட்டுக்‌ கொண்டு “என 
ஓஸ்டாப்‌, என்‌ ஓஸ்டாப்‌”” என்று எந்நேரமும்‌ சொல்லிக்‌ 
- கொண்டே இருப்பான்‌. அவனுக்கு முன்னே விரிந்து 
பரந்து டெக்கும்‌ கருங்கடலின்‌ தொலை தூரப்‌ புதர்களி 
விருந்து கடற்‌ பறவைகள்‌ ஓலமிட்டுக்‌ கொண்டிருந்தன. 
அவனுடைய வெள்ளை வெளேரென்று நரைத்த மீசை 
யில கண்ணீர்த துளிகள்‌ ஒன றன பின ஒன்றாக விழுந்தன. 


புல்பாவால்‌ இனிமேலும்‌ பொறுக்க முடியவில்லை. 
கடைசியில்‌, “என்ன வந்தாலும்‌ வரட்டும்‌, அவன என்ன 
வானான என்று பார்க்கத்தான்‌ போகிறேன்‌. அவன்‌ உயி 
ரோடிருக்கிறானா? இல்லை சவக்குழியிலிட்டு விட்டார்களா? 
இல்லாவீட்டால்‌ இறந்தும்‌ இன்னும்‌ புதைக்காமல்‌ வைத்‌ 
இருக்கிறார்களா? என்பதை என்ன ற்குப்‌ டண்‌ பார்க்‌ 
கவே போகிடறன்‌..' 


வாட்கள்‌, ஈட்டிகள்‌, ஒரு பானை சரத்‌ உணவு 
வகை, பிரயாண பாத்திரம்‌, குண்டுகள்‌, குதிரையைக்‌ . 
கட்டும்‌ வளையங்கள்‌ இவைகளுடன்‌ பிரயாணமாகி ஓரே 
வாரத்திற்குள்‌ உமண்‌ நகரை வந்தடைக்தான்‌. அவன்‌ 
கேரே,அழுக்கடைத ஒரு சிறு குடிசையை நோக்கிச்‌ சென்‌ 
றேன்‌. அதன்‌ ஜன்னல்கள்‌ பபிகச சிறியதாகக்‌ கண்களுக 
குக்கூடத்‌ ௦ தெரியாது அழுக்குப்‌ படிந்து கிடந்தன. புகை 
போக்கிகளில்‌ கந்தைகள்‌ சுற்றப்பட்டும்‌ கூரைகளில்‌ பல 
அவாரங்களும்‌ அதில்‌ கணக்கற்ற சிறு பறவைகளும்‌ 
மண்டிக்‌ கடந்தன. அந்தக்‌ குடிசையின்‌ வாயிலருகே ஒரு 


புல்பா 185 


வண்டி, குப்பை கொட்டிக்‌ கிடந்தது. பலவித நிறம்‌ 
மாறிய கற்களைப்‌ பதித்த தலையணியுடைய ஒரு யூதச்சி 
யின்‌ தலை அந்தச்‌ சிறு ஜன்னல்‌ மூலம்‌ எட்டிப்பார்த்தது. 


“உன்‌ புருஷன்‌ வீட்டிலிருக்கிறானா?” என்று கேட்டுக்‌ 
கொண்டே புல்பா தன்‌ குதிரையின்‌ கடிவாளக்‌ கயிற்றை. 
அந்த வீட்டின்‌ கதவிலிருந்த வளையத்தில்‌ கட்டி, 
விட்டான்‌. ன ட 

“வீட்டில்தான்‌ இருக்கிருர்‌'' என்று கூறிக்‌ 
கொண்டே, குதிரைக்குக்‌ கோதுமையும்‌, வந்தவனுக்கு 
பீரும்‌ கொண்டுவந்து கொடுத்தாள்‌. 

ட. “சரி, எங்கே உன்‌ யூகன்‌?” 


“அடுத்த அறையில்‌ பிரார்த்தனை செய்துகொண் 
ருக்கிறார்‌” என்று மரியாதையுடன்‌ பதிலுரைத்துவிட்டு 
அவன்‌ சுகமாய்‌ இருக்கவேண்டும்‌ என்று வாழ்த்தினாள்‌. 


“நீ இங்கே இருந்துகொண்டு குதிரைக்குக்‌ தீனிபோட்‌ 
டுத்‌ தண்ணீர்‌ காட்டு. நான்‌ அவனுடன்‌ ஓரு வேலையாகப்‌ 
பேசப்‌ போகிறேன்‌.” 


அந்த யூதன்‌ வேறு யாரும்‌ அல்ல, யானகல்தான” 
அவன்‌ அந்தப்‌ பிரதேசத்தில்‌ குடியேறி, குத்தகைக்காரனா 
கவும்‌, மதுக கடைக்காரனாகவும்‌ மாறி, சுற்றுப்புறமுள்ள 
எல்லா கனதனவான்களையும்‌, (ிரபுககளையும்‌ வளைத்துக்‌ 
கொண்டு, பின்னர்‌ மெள்ள மெள்ள அவர்களுடைய 
செல்வங்களை உறிஞ்கிவிட்டான. அத்துப்‌ பிரதேசமெங்‌ 
கும்‌ தன யூதச செல்வாக்கை நிரந்தரமாகவும்‌ ஸ்தாபித்து" 
விட்டான்‌. அவனிருக்த மூன்று மைல்களுக்குட்பட்ட 
எல்லாக்‌ குடிசைகளும்‌, தங்களுடைய எல்லாவற்றையும்‌ 
இழந்து, செல்வங்களைக்‌ குடிக்காகப்‌ பணயமாக விட்டு, 
வெறும்‌ கந்தலும்‌, கிழிசலும்‌ மிஞ்சக காட்சியளித்தன. 
ஏதோ ஒரு பயங்கரமான பிளேக்‌ வியாதியோ அல்லது 
பெரும்‌ யுத்தமோ வந்து மறைந்தது மா திரீயான காட்சி 
அளித்தது. யான்கல இன்னும்‌ ஒரு பத்து ஆண்டுகள்‌ 
அந்தப்‌ பிரதேசத்தில்‌ வாழ்ந்தால்‌ அந்த மாகாண முழு 
வதையுமே சுத்தமாககிவிட்‌ டிருப்பான்‌. 


186 தாராஸ்‌- 


புல்பா அந்த அறைக்குள்‌ காலடி வைத்தான்‌. அழுக்‌ 
கடைந்த ஒரு கந்தல்‌ துணியைத்‌ தலையில்‌ மூடிக்கொண்டு 
தன்‌ மதச்‌ சம்பிரதாயப்‌ பிரகாரம்‌ கடைசி முறையாகத்‌ 
அப்புவதற்குத்‌ திரும்பினான ; எதிரே புல்பா நிற்பதைக்‌ 
கண்டதும்‌, உடனே புல்பாவின தலைக்கு இரண்டாயிரம்‌ 
டுக்கட்டுகள்‌ விலை வைத்திருப்பதுதான்‌ அவன மனத்தில்‌ 
தோன றியது... தன்‌ யூக உள்ளத்தில்‌ இந்தப்‌ பண ஆசை 
நிரந்தரமாக வேரூன்றி ஒரு புழுப்போல காக்‌ 
நினைத்து அவனே ஒருகணம்‌ வெட்கப்பட்டான்‌ 


புல்பா அவனைப்‌ பார்த்து “*“யான்கல, அந்தச்‌ சபோ 
ரோஷியாகள உன்னை நாயைப்போலக கிழித்தெறியாமல 
தடுத்துக்‌ காப்பாற்றினேன்‌. இப்போது உன்னுடைய 
முறை, நீ எனக்கு ஒரு உதவி செய்யவேண்டும்‌” என்றான்‌. 
யானகல்‌ மரியாதையுடன்‌ எழுந்து தாங்கள்‌ பேசுவதை 
யாரும்‌ கேட்காமலிருக்கக்‌ கதவை அடைத்தான்‌. 

அந்த யூதனின முகத்தில்‌ கவலைக்‌ கோடுகள்‌ 
படர்ந்தன. 

ஏன்ன உதவி? என்னால்‌ செய்யக்கூடியதாக இருக்‌ 
தால்‌ நான்‌ ஏன்‌ செய்யக்‌ கூடாது?” 

“பேசி நேரத்தைக்‌ கடத்தாதே. எனனை வார்ஸா 
வுக்கு அழைத்துச்‌ செல்‌.” 

“வார்ஸாவுக்கா? ஏன்‌ வார்ஸாவுக்கு?”” என்றான்‌. 
அவனுடைய தோள்களும்‌ புருவங்களும்‌ வியப்புடன்‌ 
மேலெழுந்தன. 

வார்த்தைகளில்‌ நேரத்தை வீணாக்காதே! எனனை 
வார்ஸாவுக்கு அழைத்துச்‌ செல்‌. எனன வந்தாலும்‌ வரட்‌ 
டும்‌, அவனை மறுபடியும்‌ ஒருமுறை பார்த்து ஒரு வார்த்‌. 
தையேனும்‌ பேசவேண்டும்‌! 
யாரோடு ஒரு வார்த்தை?'' 
 அவனோடுதான்‌, என்‌ மகன்‌ ஒஸ்டாப்புடன்‌.'' 


“பிரபுவுக்கு விஷயம்‌ இன்னும்‌ தெரியாதா...... தது 


புல்பா 187 


“எனக்கெல்லாம்‌ தெரியும்‌. என்‌ தலைக்கு இரண்டா 
யிரம்‌ டகெ்கட்கெள்‌ விலைகூறி இருக்கிறார்கள்‌. என 
னுடைய தரத்தை அறிந்த முட்டாள்கள்‌! நான்‌ உனக்கு 
ஐயாயிரம்‌ தருகிறேன்‌. இதோ இப்போது இரண்டா 
யிரம்‌” புல்பா ஒரு தோல்‌ பையிலிருந்து நாணயங்களைக்‌ 
கொட்டினான்‌: “மீதி நான்‌ திரும்பிய உடன்‌'' என்றான்‌. 


அந்த யூதன்‌ உடனே ஒரு துணியை எடுத்து அந்த 
நாணயங்களை மூடிக்கொண்டான்‌. 


“எவ்வளவு அழகான நாணயங்கள்‌! என்ன நலல 
நாணயங்கள்‌!” என்று ஒரு நாணயத்தை எடுத்துத்‌ தன 
விரல்களினால்‌ பிடித்‌ துக்கொண்டு வாயிலிட்டுக்‌ கடித்துச்‌ 
சோதித்துக்‌ கொண்டான்‌. 

“எவனிடமிருந்து இந்த நாணயங்களை நம்‌ பிரபு 
கவர்ந்தாரோ, அவன்‌ இவ்வளவு அழகான நாணயங்களை 
இழந்த மறுகணமே உயிர்விட நினைத்து ஆற்றில்‌ விழுந்து 
தற்கொலை செய்துகொண்டிருப்பான்‌”' என்றான்‌. 


“உன்னை நான்‌ கேட்டிருக்கவே மாட்டேன, கானே 
தனியாக வார்ஸாவுக்குச்‌ சென்றிருப்பேன்‌. அனால்‌ 
அந்தப்‌ பாழாய்ப்போன போலந்துக்காரர்கள்‌ என்னை 
அடையாளம்‌ கண்டுபிடித்துக்‌ கொள்வார்கள்‌. மேலும்‌ 
வேஷம்போட எனக்கு வராது. அந்தக்‌ கலைக்கென்றே 
யூதர்களாகய நீங்கள்‌ பிறந்தவர்கள்‌. நீங்கள்‌ சாத்தா 
னையே மோசம்‌ செய்து விடுவீர்களே! உனக்கு எல்லாத்‌ 
தந்திரங்களும்‌ தெரியும்‌. ஆகவேதான்‌--உன்னிடம்‌ வட்‌ 
தேன்‌. மேலும்‌ வார்ஸாவில்‌ எனக்கு ஒருவரையும்‌ தெரி 
யாது. தனியாக என்னால்‌ ஓன்றும்‌ செயய முடியாது. 
ஆகவே, நீ உடனே சென்று வண்டியைத்‌ தயார்ப்படுத்தி 
என்னை அங்கே அழைத்துச்‌ செல்‌'' என்றான புல்பா. 

“நான்‌ வண்டியைக்‌ கட்டிக்‌ குதிரைகளைப்‌ போ 
என்று சொன்னால்‌ போய்விடுமா? பிரபுவை மறைக்காமல்‌ 
அப்படியே அழைத்துக்கொண்டு போக முடியுமா?!'* 

“சரி, என்னை மறைத்துத்தான்‌ கொண்டுபோ, எங்கே 
மறைப்பாய்‌, ஒரு காலியான பீப்பாயிலா!'” 


188 தாராஸ்‌ 


““பிரபுவைக்‌ காலிப்‌ பீப்பாயில்‌ அடைக்க முடியுமா? 
எல்லோரும்‌ அதில்‌ 'ஓட்கா' இருக்கிறது என்று நினைத்து 


விட்டால்‌?” 
“அப்படித்‌ தான்‌ நினைத்துவிட்டுப்‌ போகட்டுமே?! 


“என்ன? அப்படித்‌ தான்‌ கினைக்கட்டுமா?' என்று 
கூறிவிட்டுத்‌ தன்‌ இரு காதுகளையும்‌ கரங்களால்‌ பற்றி 
இழுத்துக்‌ கொண்டான்‌. 


“ஏன்‌ எதைக்‌ கண்டு அப்படிப்‌ பயப்படுகிறாய்‌! 


“ஆண்டவன்‌, எல்லோரும்‌ குடிப்பத ற்கென்றே 
'ஓட்கா'வைப்‌ படைத்தான்‌ என்பதை பிரபு அறியாரா? 
அங்கே வூப்பவர்கள்‌ அனைவரும்‌ நல்ல வஸ்துக்களைக்‌ 
கண்டால்‌ விடமாட்டார்கள்‌. அவர்கள்‌ ருசியிகுந்தவர்கள்‌. 
இந்தப்‌ பீப்பாய்களைக்‌ கண்ட உடன ஏல்லோரும்‌ மணிக 
கணக்காகப்‌ பின்னால்‌ ஓடி.வருவார்‌ கள்‌. பீப்பாயில்‌ 
தஅவார மிட்டு ஒன்றும்‌ வெளிவராமல்‌ போவதைக்‌ கண்ட 
உடன, எந்த யூதனும்‌ காலியான பிப்பாயைக்‌ கொண்டு 
செல்ல மாட்டான்‌; அதற்குள்‌ சந்தேகமான து ஏதாவது 
இருககவேண்டும்‌; அந்த யூதனைப்‌ பிடியுங்கள்‌; அவன்‌ 
பணத்தையெல்லாம்‌ ப றியுங்கள்‌! அவனைச்‌ சிறையிலடை 
யுங்கள்‌, என்பார்கள்‌. எங்கு எது நடந்தாலும்‌ பநியெல்‌ 
லாம்‌ யூதர்கள்‌ தலைமீது கானே வந்துவிழும்‌. யூதனாகப்‌ 
பிறந்துவிடடவாகளை யாரும்‌ மணிதனாகவே மதிட்பதில்‌ 
லையே; அவனை நாயைப்போலத்தா?ன மதிக்கிறார்கள்‌” 
என்றான்‌. 

“சரி, மீன்களோடு என்னை ஒரு வண டியில்‌ போட்டுக்‌ 
கொண்டுபோ.”' 


“அதுவும்‌ முடியாது பிரபு. அந்தப்‌ போலந்துக்காரர்‌ 
கள்‌ எல்லாம்‌ ஒஓகாயைப்போல்‌ பசியால்‌ துடிக்கிறவர்கள்‌. 
மீன்களை எல்லாம்‌ திருடிக்கொண்டு நம்‌ பிரபுவைக்‌ கண்டு 
பிடி.த்துவிடுவார்கள்‌.”' 


சரி அப்படியென்றால்‌ சாத்தானின்‌ முதுகின்மீதா 
வது என்னைக்‌ கொண்டுபோ, எப்படியாவது அங்கு 
அழைத்துப்போனால்‌ போதும்‌.” ல்‌: 


பை... 189 


“இதோ பிரபு ஒரு யோசனை?” என்று தன்‌ கரங்களை” 
விரித்துக்கொண்டே அவனிடம்‌ வந்து “நாம்‌ இப்படிச்‌: 
செய்வோம்‌: புதுப்புதுக கோட்டைகளும்‌, மாளிகைகளும்‌. 
அங்கெல்லாம்‌ இப்போது கட்டப்படுகின்றன. பிரஞ்சு 
இன்ஜினியர்கள்‌ பலர்‌ வெளி தேசத்திலிருந்து | வந்திருக்‌ ' 
வன்‌ றனர்‌. ஆகவே நிறையச்‌ செங்க ற்களும்‌ பாறைகளும்‌: 
திலம்‌ நகரத்திற்குச்‌ செல்கின்றன. பிரபு ' வண்டியில்‌ 
படுததுக்கொண்டால்‌ அதற்கு மேலே நான்‌ செங்கற்களை” 
அடுக்கிவிடுகிறன்‌. பிரபு நன்றாக ஆரோக்யெத்துடன்‌' 
CE ஆகவே ஒருவிதக்‌ கஷ்டமும்‌ நேராது: 
நான்‌ மே ஒரு துவாரம்‌ செய்து அன்க ய 
கொடுக்கிறேன்‌" என்றான்‌. 


“எதை வேண்டுமானாலும்‌ செய்‌, என்னை. அங்கு 
அழைத்துச்‌ சென்றால்‌ சரி!” 


' ஓரு மணி நேரத்திற்குப்‌ பிறகு செங்கற்கள்‌ அடும்‌ 
oo ஒரு வண்டியை, இரண்டு களைத்துப்போன: குதிரை: 

இழுத்துக்கொண்டு  -உமணை விட்டுக்‌ கிளம்பின. 
தள்‌ குதிரையின்‌ மேல்‌, மைல்கல்லைப்போல யூதன்‌ ஊட்‌” 
கராந்துகொண்டு தன்‌ தலைமுடி யூதத்‌ தொப்பிக்குள்‌: 
ளிருந்து வெளியே தொங்க, மேடு ம்‌ ல்‌ 
கள்‌ க இறங்கின. | 

இந்தச்‌ சம்பவங்கள்‌ கடந்துகொண்டிருந்த ர 
காலத்தில்‌ தேச. எல்லைகளில்‌: சுங்க அதிகாரிகளோ 
காவற்காரர்களோ ஏற்படவில்லை. வியாபாரிகளுக்குப்‌ 
பயமூட்டும்‌ இவர்கள்‌ அங்கு இல்லா த தினால்‌ யார்‌ வேண்டு. 
மானாலும்‌, தான்‌ விரும்பியதை எங்கு வேண்டுமானாலும்‌, 
கொண்டு செல்லலாம்‌. அப்படி யாராவது: சோதனை. 
போட்வோ திறந்து பார்ககவோ முனைந்தால்‌ : அது சந்தே, 
கதிதிற்குரிய ஒன்றைப்பார்த்துவிட்டு ஏற்பட்ட சம்பவமா 
கவோ அல்லது அதிகாரம்‌ சிறிது படைத்தவர்களின்‌ -. ௪௩ 
'தோஷத்திற்காகவோ எற்பட்ட ' சம்பவமாகத்தாண்‌ 
இருக்கும்‌. ஆனால்‌. செங்கற்கள்‌ யாருடைய கண்களையும்‌ 


190 தாராஸ்‌: 


கவரவில்லை. ஆகவே ஒருவிபத்தும்‌ நேராமல்‌ வண்டி நகர 
வாசலைக்கடக்து சென்று விட்டது. அந்தச்‌ சிறிய துவாரத்‌ 
தின்‌ மூலம்‌ வீ தியில்‌ உண்டாகும்‌ வண்டிக்கா ரர்களின்‌ சப்த 
மும்‌ நகரத்தின்‌. பிற இரைச்சலும்‌ மட்டுமே புல்பாவுக்குக 
கேட்டன. யான்கல்‌ தனது தூசு படிந்த குதிரையினமேலி 
ருந்து கொண்டு மேடு பள்ளங்களில்‌ தூக்கித்‌ அக்கிப்‌ 
போட பல கிளை வழிகள்‌ மூலம்‌ சென்று ஓர்‌ இருண்ட ௪௩ 
இதற்குள்‌ நுழைந்தான்‌. அந்தச்‌ சந்தின்‌ பெயர்‌ * அழுக்குத 
தெரு” அல்லது யூதர்கள்‌ சந்து. வார்ஸாவிலிருந்த எல்லா 
யூதர்களும்‌ அங்குதான்‌ குடியிருந்தார்கள்‌. நகரத்தின்‌ 
பின்புறச்‌ சந்துகள்‌ போலத்‌ தலை கீழாக அந்தச்‌ சந்து 
அமைந்திருந்தது. சூரியனின்‌ கதிர்கள்‌ அங்கு என்றுமே 
விழுவதில்லை போலிருக்கிறது. மரத்தாலான வீடுகளின்‌ 
ஐன்னல்களிலிருந்து துருத்திக்‌ கொண்டிருந்த பல கம்பங்‌ 
கள்‌ காலத்தால்‌ கருகிப்போய்‌ மேலும்‌அந்த வீகெளை 
இருட்டாக்கிக்கொண்டிருக்தன. சில இடங்களில்‌ செங்கற்‌ 
சுவர்கள்‌ வீடுகளின்‌ மத்தியிலே தெரிந்தன. ஆனால்‌ அவை 
களும்‌ காள்‌ பட்டுக்‌ கருமையா வி விட்டன. எங்கோ ஒரு 
சில உயர்ந்த சாந்துபடிந்த சுவர்கள்‌ மட்டும்‌ சூரியனின்‌ 
ஒளியில்‌ மின்னிக்கொண்டிரு$தன. அங்கிருந்த, உபயோக 
மற்ற சட்டிகள்‌, தட்டுகள்‌, கதைகள்‌, குப்பை கூளங 
கள்‌ எல்லாம்‌ பார்ப்பவர்‌ கண்களை தீ துன்புறுத்தின.. 
வெளியே நடப்பவர்களின்‌ ஐது. புலன்களையும்‌ அலற 
வைக்கும்‌ வண்ணம்‌, தங்களுக்கு உதவாத எல்லாக்‌ 
குப்பைகளையும்‌ வீதியிலே வீட்டெறிந்தனர்‌. ஒரு வீட்டி 
லிருந்து மற்றொரு வீட்டுக்கு நடுவே கம்புகளை இணைத்து 
அதன்மேல்‌ யூதர்களின்‌. மேல்ஜோடுகள்‌, சிறு கால்சட்டை 
கள, வேகவைத்த வாத்துக்கள்‌ இவைகளை தீ தொங்கவிட்‌ 
டி. ருந்தனர்‌. கு திரைகளின்‌ மேல்‌ செல்லும்‌ யாரும்‌ 
இதைச்‌ சுலபமாகத்‌ தீண்டிவிடலாம்‌. எங்கோ ஒரிடத்‌ 
தில்‌ அழகிய ஹீப்ருப்‌ பெண்ணின்‌ சிறு முகம்‌ இந்தப்‌ 
பழங்காலத்து வீடுகளின்‌ ஜன்னல்களில்‌ தெரியும்‌. யூதச்‌ 
சிறுவர்கள்‌, தங்கள்‌ கிழிந்த ஆடைகளுடன்‌, சுருண்ட 
கேசத்துடன்‌ கத்திக்கொண்டு மண்ணில்‌ புரண்டு விளை 
யாடிக்‌ கொண்டிருந்தனர்‌. சிவப்புக்‌ கேசங்களுடைய ஒரு 
யூதன்‌ விநோதமான பறவையின்‌ முட்டையைப்போன ற 


ணய 191 


தன்‌ முகத்தை ஜனன லுக்கு வெளியே நீட்டி உடனை 
யான்கலிடம்‌ - பேச ஆரம்பித்தான்‌. யான்கலும்‌ வண்‌ 
டியை அவ வீட்டின்‌ வாசலில்‌ நிறுத்தினான்‌. மற்றொரு: 
யூதன்‌ வநது நின்றான்‌. புல்பா செங்கற்‌ சுமைகளிலிருந்து. 
எழுந்து வந்த போது மூவரும்‌ ஏதோ சுவையோடு பேசிக்‌ 
கொண்டிருந்தனர்‌. 


யான்கல்‌ இவன்‌ பக்கம்‌ திரும்பி எல்லாம்‌ நடந்து 
வீடும்‌ என்றும்‌, ஒஸ்டாப்‌ ககர சிறையில்தான்‌ இருக. 
கிறான்‌ என்றும்‌, காவலாளிகளை த திருப்திப்‌ படுத்துவது. 
சிறிது சிரமமான காரியமானாலும்‌ அவனோடு சந்திக்க ஏற்‌ 
பாடுகள்‌ செய்ய முடியுமென்றும்‌ கூறினான்‌. 


_புல்பா அந்த மூன்று யூதர்களுடன்‌ ஒரு அறைக்குள்‌ 
சென்றான்‌. 
யூதர்கள்‌ மறுபடியும்‌ புரியாத தங்கள்‌ பாஷையில்‌ 
பேச ஆரம்பித்தனர்‌. புல்பா அந்த மூவரையும்‌ கவனித்‌ 
தான்‌. அவனுடைய முரட்டுத்தனமான முகத்தில்‌ ஒரு 
வித நம்பிக்கை ஒளி வீயெது. பயங்கரமான துயரத்தின்‌ 
எல்லையில்‌ தத்தளிப்பவனுக்குச்‌ சமயத்தில்‌ ஏற்படும்‌ 
நம்பிககையபோல, அவனது வயோதிக உள்ளத்தை வாலிப 
னின்‌ உள்ளம்‌ போலத்‌ துடி துடிக்கச செய்தது. 


ட(ல்பா தன்‌ குரலில்‌ வெற்றியின்‌ ஒலி பிரதிபலிக்க, 
“யூதர்களே கேளுங்கள்‌! நீங்கள்‌ எதையும்‌ செய்யக்கூடி 
யவர்கள்‌. கடலின்‌ நீர்‌ மட்ட ததுககுக்‌ கீழேகூடச்‌ சென்று 
குழுமி கோண்டக கூடியவர்கள்‌. யூதன்‌ ஒருவன்‌ விரும்பி 
னால்‌ தன்னையே கூடத்‌. திருடிக்கொண்டு விடுவான்‌ என்‌ 
றொரு பழமொழி உணடு. என ஒஸ்டாப்பை விடுதலை 
செய்யுங்கள்‌! சாத்தானின்‌ கரங்களிலிருந்து அவனை விடு 
விக்க உதவி செய்யுங்கள்‌. அப்படிச்‌ செய்பவனுக்குப்‌ பன்‌ 
னிரெண்டாயிரம்‌ டுக்கட்டுகள்‌ தருவதாக வாக்களித்‌ திருக்‌ 
கிறேன்‌. அதோடு இன்னும்‌ பன்னிரெண்டாயிரத்தைச்‌. 
சேர்த்துக்கொள்ளுங்கள்‌. என்னுடைய எல்லாச்சொத்துக்‌ : 
கணையும்‌, மறைத்து வைத்திருக்கும்‌ தங்க குகைகள்‌, 
கோப்பைகள்‌ எல்லாவற்றையும்‌ கொடுத்து விடுகிறேன்‌. 


198 தாராஸ்‌: 


இதுபோக, கான்‌ இனிமேல்‌ யுத்தத்தில்‌ வெற்றி பெற்று, 
அடைகின்ற சொத்துக்களனை ததிலும்‌ உங்களுக்குப்‌ பாது 
- சேரும்‌ வகையில்‌ வாழ்‌ நாள்‌ முழுதுக்கும்‌ ஓர்‌ தட்ப 
எழுதித்‌. தருகிறேன்‌." 


“அவ்வளவு சுலபமாகச்‌ செய்து முடிக்கக்கூடிய 
காரியமல்ல பிரபு'' என்று யான்கல்‌ ஒரு பெருமூச்சுடன்‌. 
கூறினான்‌. 


“இல்லை, இந்தக்‌ காரியத்தை முடிக்க முடியாது” 
ரூன்‌ மற்றொரு யூதன்‌. ரு 
“நாம்‌ ஏன்‌ முயற்சி செய்யக்கூடாது, ஆண்டவன்‌ 


உதவி புரிக்தா லும்‌ புரிவார்‌” என்று கூறினான்‌ மற்ற இரு 
வரையும்‌ பார்த்துக்கொண்டே மூன்றாவது யூதன்‌. 


உடனே மூவரும்‌ ஜெர்மானிய மொழியில்‌ பேச ஆரம்‌ 
பிததனா. புல்பா தன்‌ செவிகளை எவ்வளவுதான்‌ கூர்மை 
யாக்கிக்‌ கொண்டு கேட்டபோதிலும்‌ அவனால்‌ ஒன்றும்‌ 
புரிகதுகொள்ள முடியவில்லை. அவ னுக்குப்‌ புரிந்ததெல்‌: 
லாம்‌ அடிக்கடி அவர்கள்‌ குறிப்பிடும்‌ மர்தோஹை என்‌ 
ப்துதான்‌. 


“பிரபு, நாங்கள்‌ இது விஷயமாக ஒருவரைக்‌ கலந்து 
பேசவேண்டும்‌. அவரைப்‌ போன்ற கெட்டிக்காரர்‌ உலகத்‌ 
திலேயே கிடையாது. அவர்‌ சாலமனைப்போன்‌ ற அறிவாளி. 
அவரால்‌ எதையாவது செய்ய முடியாது போனால்‌ உலகத்‌: 
தில்‌ வேறெறவராலும்‌ அதைச்‌ செய்ய முடியாது. நீங்கள்‌. 
இங்கேயே உட்கார்ந்து கொண்டிருங்கள்‌. இதோ சாவி, 
ட சன உள்ளே விடா தீர்கள்‌”' என்முன்‌ யான்கல்‌. 


அந்த யூதர்கள்‌ வெளியே சென்றனர்‌. 


புல்பா அந்த அறையை அடைத்துக்கொண்டு அந்தச்‌ 
சிறு ஜன்னல்‌ மூலம்‌ அழுக்கடைந்த யூதத்‌ தெருவையே 
பார்த்துக்‌ கொண்டிருந்தான்‌. அந்த மூன்று யூதர்களும்‌. 
வீதியிலே நின்று கொண்டு மிகவும்‌ சுவாரஸ்யத்தோடு 
பேச ஆரம்பித்தனர்‌. இவர்களோடு நானகாவதாக ஒருவ 
னும்‌ கடைசியாக ஐந்தாவதாக மற்றொருவனும்‌ சேந்து 


மூல்பா” 198: 


கொண்டனர்‌... அவர்கள்‌ மீண்டும்‌ மர்தோறை, மர்தோ 
ஹை என்று குறிப்பிடுவதைக்கேட்டான்‌. அவர்கள்‌ அந்த 
வீ தியின்‌ ஒரு முலையையே நோக்கிக்‌ கொண்டிருந்தனர்‌. 
கடைசியில, அந்த வீதியின்‌ மூலையிலிருக்க பாழடைக்த 
ஒரு வீட்டிலிருந்து யூதச்‌ செருப்பும்‌ கால சட்டையும்‌ 
வெளியே வருவது தெறிந்தது. இந்த யூதர்கள்‌ எல்லோரும்‌ 
ஒரே குரலில்‌ “ஹா! மர்தோஹை, மர்தோஹை? என்று 
கூவீனர்‌. யானகலைவிட ஒல்லியாகவும்‌ குட்டையாகவும்‌ 
ஆனால்‌, சுருக்கம்‌ மிகுந்த மேகத்தோடு மிகப்‌ பருத்த 
மேலுதடும்‌ கொண்ட ஒரு யூதன்‌ இந்தப்‌ பொறுமையற்ற. 
யூதர்களை நோக்கி வந்தான்‌. எல்லா யூதர்களும்‌ ஒருவரை 
ஒருவர்‌ முச்திக்கொண்டு விஷயத்தைச்‌ சொல்லத்‌ துடித்‌ 
தனர்‌. அதே சமயத்தில்‌ மர்தோஹை, அந்தச்‌ சிறு 
ஜன்னலை அடிக்கடி திரும்பிப்‌ பார்த்தான்‌. புல்பா தன்‌ 
னைப்‌ ப்றுறித்தான பேசுகிருர்கள்‌ என்று கண்டு கொண் 
டான்‌. மர்தோஹை கரங்களை அசைத்தான்‌; அவர்களது 
பேச்சில்‌ குறுக்கிட்டான்‌; சிறிது நேரம்‌ அவர்கள்‌ சொல்‌ 
வதையே கேட்டான்‌; அடிக்கடி ஒரு பக்கமாக எச்சிலைத்‌ 
அப்பினான்‌. தன்‌ கோட்டின்‌ பைகளில்‌ தன்‌ கரங்களைத்‌ 
துருத்திக்கொண்டு ஏதோ கிலு கிலுக்கும்‌ கிறு இரும்புச்‌ 
சாமானக வெளியே எடுத்தான்‌. அந்தச்‌ சமயத்தில்‌ 
அவனது அழுக்கடைந்த கால்‌ சட்டைகள்‌ வெளியே 
தெரிந்தன. அதன்‌ பிறகு அடந்த மூன்று யூதர்களும்‌ ஒர 
இரைச்சலுடன்‌ பேச ஆரம்பித்தனர்‌. அருகே காவலிருந்த 
யூதன, அவர்களை அமைதியாக இருக்கும்படி சமிக்ஞை 
காட்டினான்‌. புல்பா எங்கே தனக்கு ஆபத்து ஏற்படுமோ 
என்று பயந்தான்‌. யூதர்கள்‌ வீ தியிலே தீவிர வேறெங்‌ 
கும்‌ 6 பேசமாட்டார்கள்‌ என்பதும்‌ அவர்கள்‌ பாஷையைச்‌ 
சாத்தானகூடப்‌ புரிந்து கொள்ள முடியாது 'என்றும்‌ 
தெரிந்து அமைதி அடைந்தான்‌. 


சிலநிமிஷ நேரங்களுக்கெல்லாம்‌ அவர்கள்‌ எல்லோரும்‌ 
புல்பாவின்‌ அறையை அடைந்தனர்‌. மர்தோஹை, புல்பா 
'அருகேவநக்து அவனை த தட்டிக்‌ கொடுத்து “நாங்களும்‌ 
ஆண்டவனும்‌. ஒருகாரியத்தைச்‌ செய்ய மனத்தில்‌ பினை த்து 
விட்டால்‌, எங்கள்‌ மனம்போலவே ஆகும்‌” என்றான்‌. : 


194 தாசாஸ 


உலகத்திலேயே இதுவரை தோனறியிராத அந்தச்‌ 
சாலமனை புல்பா கவனித்தான்‌. அவன்‌ உள்ளத்திலே 
ஒருவித நம்பிக்கை உதயமாயிற்று. அந்த யூதனின்‌ தோற்‌ 
றமே நம்பிக்கை அளிப்பது போன்‌ றிருந்த து. அவன து 
மேலுதடு மட்டும்‌ !யங்கரமாக இருந்தது. அவனது சக்‌ 
இக்கு அப்பாற்பட்ட சில சந்தர்ப்பங்களால்‌ அது அவ 
வளவு பெரிதாகி இருக்கிறது என்பது நிச்சயம்‌. இந்தச்‌ 
சாலமனின்‌ தாடியெல்லாம்‌, அவனது வலது தாடையி 
விருந்த ஒரு டஜன்‌ ரோமங்களே. அந்தச்‌ சாலமனின்‌ 
முகத்தில எண்ணிறந்த காயங்களின்‌ தழும்புகள்‌ நிறைந்‌ 
திருந்தன. அவனது அபாயகரமான செயல்களினால்‌ அரு 
வீத்துக்கொண்டவை போலும்‌. இப்போதெல்லாம்‌ அந்தத்‌ 
தழும்புகளை அவன கணக்குப்‌ பார்ப்பதையே விட்டு 
வீட்டுப்‌ பிறவி அடையாளங்களைப்‌ போலப்‌ பாவித்துக்‌ 
கொண்டான்‌ போலும்‌. 


அவனைப்‌ பார்த்து வியந்து பாராட்டும்‌ அவனது 
சகாக்களுடன்‌ மர்தோஹை வெளியே சென்றான்‌. புல்பா 
மறுபடியும்‌ தனியாக விடப்பட்டான்‌. இதுவரை அனு 
பவித்திராத ஒரு வகை ஆர்வத்தோடு விநோதமான சூழ்‌ 
நிலையில்‌ அவன உள்ளம்‌ அனலாகத்‌ தீகித்துக்கொண் 
டிருந்தது. அவன்‌ இப்போது பழைய புல்பா அல்ல 
யாருக்கும்‌ தலைவணங்காத அசைக்க முடியாத மரத்தைப்‌ 
போன்றவன்‌ அல்ல. இப்போது அவன்‌ பலவீனமான 
மெல்லிய உள்ளம்‌ படைத்தவன்‌. ஓவ்வொரு சப்தத்தை 
யும்‌ கேட்டு அலறிப்‌ புடைத்துக்கொண்டு எழுந்திருப்‌ 
பான்‌; தெருக்கோடியிலே காணும்‌ ஓவ்வொரு யூதனின்‌ 
முகத்தையும்‌ கண்டு அலமருவான்‌. அவன அன்று பகல்‌ 
முழுவதையும்‌ இந்த நிலையிலேயே கழித்தான்‌. எதையும்‌ 
சாப்பிடவில்லை, ஒன்றுமே குடிக்கவு மில்லை. அந்தச்‌ சிறு 
ஜன்னலை விட்டுத்தன கண்களை அகற்றவே இலலை. மாலை 
மங்கும்‌ நேரத்தில மர்தோஹையும்‌ யானகலும்‌ உள்ளே வந்‌ 
தனர்‌. புல்பாவின்‌ உள்ளம்‌ துடிப்பையே இழந்துவிட்ட து. 


“என்ன, எல்லாம்‌ வெற்றிகரமாக முடிந்ததா?” 
என்று ஒரு காட்டுக குதிரையைப்‌ போல அவசரத்தோடு 
கேட்டான்‌ புலபா. 


புல்பா 195 


அந்த யூதர்கள்‌ தைரியத்தை வருவித்துக்கொண்டு 
பதில்‌ சொல்வதற்கு முன்பே, மர்தோஹையின முன்‌ நெற்‌ 
யிலே குவழ்ந்து கொண்டிருந்த அவனுடைய ரோமங்‌ 
கள்‌ இப்போது மறைந்திருப்பதைக்‌ கவனித்தான புல்பா. 
அவன்‌ ஏதோ பேச விரும்புவதையும்‌, ஆனால்‌ எதுவும்‌ பேச 
முடியாமல்‌ அர்த்தமில்லாமல்‌ உள றிக்கொட்டுவதையும்‌ 
கண்டான்‌. அவன்‌ சொல்வது ஒன்றுமே இவனுக்குப்புலப்‌ 
படவில்லை. யானகல ஏதோ ஜலதொாஷம்‌ பிழுத்துக்கொண் 
டவன்‌ போலக்‌ தனவாயை மூடிக்கொண்டு நினறிருந்தான்‌. 


யான்கல, “பிரியமுள்ள பிரபுவே, காரியம்‌ நிறை 
வேருது. ஆண்டவன சாட்சியாக முடியாது! அவர்கள்‌ 
மிகவும்‌ மோசமான ஆட்கள்‌, அவர்கள்‌ தலைகளிலே காறி 
உமிழவேண்டும்‌/ மர்தோஹையும்‌ அதைத்தான்‌ கூறுவார்‌. 
வேறு எவரும்‌ செய்ய முடியாத அளவுக்கு அவர்‌ முயற்சி 
செய்து பார்த்தார்‌. ஆனால்‌ ஆண்டவன்‌, ஈம்‌ மனம்‌ போல 
நடக்க விரும்பவில்லை பொலம்‌ மூவாயிரம்‌ சிப்பாய்கள்‌ 
வந்திறங்கி இருக்கின்றனர்‌. நாளை அந்தக்‌ கைதிகளை 
எல்லாம்‌ கொல்லப்போகிரார்கள்‌”” என்றான்‌. 


புல்பா அந்த யூதர்களின்‌ கண்களையே நோக்கினான்‌. 
அனால்‌ முனனைப்போலக கோபமோ திகிலோ அந்தப்‌ 
பார்வையில்‌ இலலை. 


“கம்‌ பிரபு அவரைப்‌ பார்க்க மட்டும்‌ விரும்பினால்‌ 
ஏற்பாடு செய்ய முடியும்‌. காவற்காரர்கள்‌ அதற்கு 
ஒப்புக்கொள்வார்கள்‌. அதுவும்‌ அதிகாலையில்‌ போனால்‌ 
தான்‌ பார்க்க முடியும்‌. வார்டர்களின்‌ தலைவன்‌ உத்திர 
வாதம்‌ சொல்லி இருககிறான்‌. அவர்களுக்கு அடுத்த 
உலகத்தில்‌ கூட அமைதியிலலாமல்‌ போகட்டும்‌! ஓ; 
என்ன கஷ்டம்‌ கொடுத்துவிட்டனர்‌/ அவர்கள்‌ மிகவும்‌ 
பண ஆசைபிடித்தவர்கள்‌. எங்களை விடப்‌ பண அசை 
உடையவர்கள்‌. ஒவ்வொருவனுக்கும்‌ ஐம்பது டுக்கட்டுகள்‌ 
வீதம்‌ கொடுத்தேன்‌, அத்த வார்டர்களின்‌ தலைவனுக்கு... 


“நல்லது என்னை அவனீடம்‌ அழைத்துச்‌ செல” 
என்றான்‌ புல்பா தீர்மானமாக. அவன உள்ளம்‌ மறுபடி 
யும்‌ கெட்டித்துவீட்ட து. 


யான்கல்‌ கூறிய யோசனைப்படி ஜெர்மனியில்‌ இருந்து . 
வந்த ஒரு பிரபுவைப்‌ போல மாறுவேஷம்‌ போட்டுக 
கொள்ளச்‌ சம்மதித்தான்‌. அந்த முன்‌ யோசனை உள்ள 
யூதன்‌ அதற்குத்‌ தகுந்தபடி ஆடைகளையும்‌ முன்கூட்டியே 
வாங்கி வந்திருந்தான்‌. 


ப அதற்குள்‌ இரவாகிவிட்டது. அந்த வீட்டின்‌ எஜ 
மானன்‌--சிவப்புத்‌ தலையும்‌, சுருங்கிய உடலும்‌ கொண்ட 
யூதன்‌--புல்பாவுக்கென, ஒரு மெத்தையையும்‌, போர்வை 
யையும்‌ கொண்டுவந்து ஒரு பெஞ்சியின்மேல்‌ விரித்தான்‌. 
அதைப்‌ போன்ற மற்றொரு மெத்தையைத்‌ தரையில 
போட்டுக்கொண்டு யான்கல்‌ படுத்துவிட்டான்‌. அநீதச்‌ 
சிவப்புத்தலை யூதன்‌ ஒரு கோப்பையில்‌ ஏதோ பானம்‌ 
பருகினான்‌. பிறகு தன்‌ கோட்டைக்‌ கழற்றிவிட்டு ஜோடு 
களோடு ஒரு கோழிக்குஞ்சு போலத்‌ தோன்றினான்‌. சிறு 
'பெட்டியைப்‌ போன்‌ றிருந்த ஒன்றினுக்குள்‌ தன்‌ மனைவி 
யுடன்‌ படுக்கச்‌ சென்றுவிட்டான்‌. இரண்டு யூதக்‌ 
குழந்தைகள்‌ அந்தப்‌ பெட்டியைச்‌ சுற்றி நாய்க்குட்டிகள்‌ 
போலப்‌ படுத்துக்கடம்தன. புல்பா தூங்கவில்லை. :அக்தய 
பெஞ்சின்மேல்‌ தன்‌ வீரல்களால்‌ தாளமிட்டுக கொணடு 
மெளனமாகத்‌ தன்‌ சுங்கானை வாயில்‌ வைத்தபடியே 
புகைத்துக்கொண் டிருந்தான்‌. அந்தப்‌ புகை யான்கலின்‌ 
நாசியில்‌ புகுந்தது. அவன்‌ தன்‌ போர்வையை இழுத்துத்‌ 
தன்‌ முகத்தை மூடிக்கொண்டான்‌. வைகையின்‌ மங்கிய 
ஒளி வானத்தைத்‌ தீண்டியதும்‌ யான்கலைத்‌ தன்‌ காலால 
(ஒண்டி எழுப்பினான்‌ புல்பா. ்‌ 


“யூதா எழுந்திரு. எனக்கு அந்தப்‌ பிரபுவின்‌ ஆடை 
யைக்‌ கொடி.” 


ஒரே கணத்தில்‌ தன்‌ ஆடையை அணி துகொண 
டான்‌; தன்‌ மீசைக்கும்‌ புருவங்களுக்கும்‌ மையிட்டுக்‌ 
கொண்டான்‌. தலையில்‌ ஒரு கருமையான தொப்பியை 
அணிநர்துகொண்டான்‌. பல ஆண்டுகளாகப்‌ பழகிய 
'கோஸக்குகள்‌ கூட இப்போது அவனை அடையாளம்‌ 
கண்டுகொள்ள முடியாது. பார்ப்பதற்கு முப்பத்தைந்து 
வயதுள்ளவனைப்‌ போலக்‌ காட்சி அளித்தான்‌. அவன்‌ 


பூல்பா 197 


கன்னங்களிலே ஒருவித ஆரோக்கிய ஓளி வீசியது. அவன்‌ 
முகத்திலிருந்த தழும்புகள்‌ அவனுக்கு ஒருவிதக்‌ கம்பீர 
தோற்றத்தையே அளித்தன. தங்க ரேக்குகளால்‌ செய்‌ 
யப்பட்டிருந்த அந்த ஆடை அவனுக்குக்‌ கச்சிதமாக 
அமைந்துவிட்டது. 


வீதிகள்‌ இன்னும்‌ உ றங்கிக்கொண்‌ டிருந்தன. ஷீயா 
பாரிகள்‌ கூடத்‌ தங்கள்‌ கூடைகளுடன்‌ வெளியே கிளம்பக்‌ 
காணோம்‌. உட்கார்ந்து கொண்டிருக்கும்‌ கொக்கைப்‌ 
போலிருந்த ஒரு கட்டடத்திற்கு முன்‌ வந்தனர்‌ புலபா 
வும்‌ யான்கலும்‌. அது ஒரு தாழ்ச்த அகன்ற பெரிய 
கருமையான கட்டிடம்‌. அதன்‌ ஒரு பக்கத்தில்‌ கொக்கின்‌ 
கழுத்தைப்‌ போல்‌ நீண்டு மெலிந்த கோபுரம்‌ போன்ற 
ஸ்தூபியும்‌ அதன்‌ உச்சியிலே சிறு கூரையும்‌ அமைந்திருக்‌ 
தன. அநீதக கட்டடம்‌ பலவிதத்தில்‌ உபயோகிக்கப்‌ 
பட்டது. சிறைச்சாலை யாகவும்‌, கோர்ட்டாகவும்‌, வசிப்‌ 
பதற்கு வீடுகளாகவும்‌ உபயோகிக்கப்பட்ட து. நமது 

ரயாணிகள்‌ வாசலைக்‌ கடந்து ஒரு பெரிய அழைக்குள்‌ 

பிரவேசித்தனர்‌. ஏறக்குறைய ஆயிரம்‌ பேர்‌ அங்கே 
உறங்கிக்கொண்‌ டிருந்தனர்‌. இவர்களுக்கு முன்னே ஒரு 
சிறு கதவருகே இரண்டு காவல்காரர்கள்‌ ஒருவரை 
ஒருவர்‌ தங்கள்‌ உள்ளங்கைகளில்‌ இரு விரல்களால்‌ அடித்‌ 
துக்கொள்ளும்‌ விளையாட்டை ஆடிக்கொண்டிருந்தனர்‌. 
அவாகள்‌ புதிதரக வந்திருப்பவர்‌ களை அவவளவாகக்‌ 
கவனீககவீில்லை. யான்கல்‌ அவர்களைப்‌ பார்த்து “சார்‌ 
நாங்கள்‌ வந்திருக்கிறோம்‌, நான்‌ சொல்வது கேட்கிறதா?'* 
என்றான. 

அவர்களில்‌ ஓருவன்‌ தன்‌ ஒரு கரத்தால்‌ கதலைத்‌ 

இந்து “உள்ளே போ!” என்று கூறிக்கொண்டு 

மற்றொரு கரத்தைத்‌ தன்‌ தோழனிடம்‌ அடிப்பதற்காகக்‌ 
காட்டினான்‌. 

அவர்கள்‌ ஒரு குறுகிய இருண்ட நடைபாதைக்குள்‌ 
நழைநக்கனர்‌. அந்தப்‌ பாதை அவர்களை ஒரு பெரியு 
அறைக்குள்‌ கொண்டுவந்து விட்டது. அந்த அறையின்‌ 
மேல்பக்கம்‌ எல்லாம்‌ சிறு ஜன்னல்கள்‌ நிறைந்திருந்தன: 


13 


198 தாரர்ஸ்‌ 


. “யாரது போவது?' என்று உடலெங்கும்‌ அயுதம்‌ 
தரித்த பல சிப்பாய்கள்‌ கத்தினார்கள்‌: புல்பா அவர்களைப்‌ 
பாராத்தான்‌. “ஒருவரையும்‌ விடக்‌ கூடாதென்று எங்க 
ளுக்கு உத்தரவு'' என்றனர்‌. 

“நாங்கள்தான்‌, கருணையுள்ள கனவான்களே, நாங்‌ 
கள்தான்‌'' என்று யான்கல்‌ கத்தினான்‌. 

ஆனால்‌ அவன்‌ சொல்வதை யாரும்‌ கேட்கவில்லை. 
அதிர்ஷ்டவசமாக, ஒரு பருத்த சிப்பாய்‌ அங்கு வந்தான்‌. 
அவனதுதோற்றத்‌ திலிருந்தும்‌, எலலோரையும்விட அதிக 
மாகக்‌ கத்தின திலிருந்தும்‌ அவன்தான்‌ அங்கு பெரியவன்‌ 
எனறு தெரிந்தது. ந 


“நாங்கள்தான்‌ பிரபு. உங்களுக்கு ஏற்கனவே எங்‌ 
களைத்‌ தெரியுமே, இந்தப்‌ பிரபு மறுபடியும்‌ உங்களுக்கு 
நன்றி செலுத்துவார்‌” என்றான்‌ யான்கல்‌. 


“அவர்களைப்‌ போக விடுங்கள்‌ பிசாசுகளே, சாத்தா 
னின்‌ பெற்றோர்களே! வேறு எவரையும்‌ உள்ளே வீடா 
தர்கள்‌. உங்கள்‌ வாட்களை அகற்றிவிட்டு நாய்களைப்‌ 
போலக்‌ கீழே கிக்கா தீர்கள்‌...... ல்‌ 

அவனுடைய உத்திரவின கடைசிப்‌ பகுதியை நமது 
பிரயாணிகள்‌ கேட்கவில்லை. 


“நாங்கள்‌ தான்‌...... நரன தான... நண்பர்கள்‌...... ன: 
என்று எதிர்ப்படும்‌ ஓவ்வொருவனிடமும்‌ கூறிக்‌ 
கொண்டே வந்தான்‌ யான்கல்‌. 


பாதை முடியும்‌ இடம்‌ வந்ததும்‌ அங்கிருந்தவன்‌ 
ஒருவனை கோககி, “இப்போது நாங்கள்‌ உள்ளே போக 
லாமா?” ஏன்று யான்கல்‌ கேட்டான்‌. 


“போகலாம்‌; ஆனால்‌ கிறைக்குள்ளே போத அனு 
மதிப்பார்களா என்பதுதான்‌ தெரியவில்லை. ஜான்‌ அங்‌ 
கிலலை. வேறொருவன்‌ அவன்‌ இடத்திற்கு வந்துவிட்‌ 
டான'' என்றான்‌. த 

ஐயோ! நிலைமை மிகவும்‌ மோசமாகத்‌ தோன்று 
கிறதே பிரபு” என்றான்‌ யான்கல்‌, | 


யுல்பா 199 


“மேலே நட!” என்றான்‌ புல்பா'தர்மானமாக. அந்த 
யூதனும்‌ நடந்தான்‌. 

சிறைக்‌ கதவின்‌ வாசற்படியருகே வாட்களை வளைத்‌ 
திருந்த இடத்தில்‌ மூன்‌ றடுக்கு மீசை உள்ள ஒரு சிப்பாய்‌ 
நின்றிருந்தான்‌. அவனுடைய மீசையின்‌ மேலடுக்கு மேல்‌ 
நோக்கி இருந்தது; இரண்டாவது அடுக்கு நேரே போக்கிக்‌ 
கொண்டிருந்தது; மூன்றாவது அடுக்குக்‌ கீழ்‌ நோக்கி 
வளர்ந்திருந்தது. இதோடு அவனைப்‌ பார்ப்பதற்கு ஒரு 
பூனையைப்‌ போலிருந்தான்‌. 

யூதன்‌ தன்‌ உடலைக்‌ கூனிக்‌ குறுகிக்கொண்டு மிகவும்‌ 
யவ்யமுடன்‌, அவன்‌ பக்கமாகச்‌ சென்று, 


“கருணை மிகுந்த பிரபுவே! கண்யமிக்க கனவானே!”்‌ 
“யூதா, என்னிடமா பேசுதிறாய்‌?”' 
“தங்களிடம்தான்‌, கருணைமிக்க பிரபு!” 


“ஹும்‌, நான்‌ ஒரு சாதாரணச்‌ சிப்பாய்‌!” என்று 
பூரிப்போடு கூறிக்கொண்டே தன்‌ மீசைகளைத்‌ தடவி 
விட்டுக்‌ கொண்டான்‌. 


“கடவுள்‌ சாட்சியாகச்‌ சொல்கிறேன்‌, உங்களை 
வேவோட்‌ என்றே நினைத்துவிட்டேன்‌!”' என்றான்‌ யூதன்‌. 
பிறகு, தன்‌ தலையை அசைத்துக்கொண்டு கரங்களை 
விரித்தபடியே, “எவ்வளவு கண்யமிக்க உருவம்‌! பெரிய 
கர்னலைப்‌ போன்ற ஆகிருதி! ஓரே ஒரு மயிரிழைதான்‌ 
பாக்கி, அதன்‌ பிறகு இவர்‌ ஒரு கர்னலாகிவிடுவா. நம்‌ 
பிரபு, பறவையைப்போல வேகமாகப்‌ பறக்கும்‌ குதிரை 
மேல்‌ அமர்ந்து, பல ரெஜிமெண்டுகளை நடத்திச்‌ செல்லும்‌ 
படியான கெளரவம்‌ அடைநீதுவிடுவார்‌.'' 


அந்தச்‌ சிப்பாய்‌, தனது €ழடுக்கு மீசையை இன்னும்‌ 
அதிகச்‌ சக்தோஷத்தோடு தடவி வீட்டுக்கொண்டான. 
“ராணுவ வீரர்கள்‌ எவ்வளவு இனிமையானவர்கள்‌ 


ஓ, எவ்வளவு நல்ல்‌ மனிதர்கள்‌! அவர்களது, மின்னு 
கின்ற உலடகளும்‌ பளபளக்கும்‌ சின்னங்களும்‌ சூரியனைப்‌ 


200 தாராஸ்‌ 


போல “ஜொலிக்கின்றன. கன்னிப்‌ பெண்கள்‌ இவர்களை 
எங்கு கண்டாலும்‌ ம்கப ஓ ஓ” யூதன்‌ மறுபடியும்‌ தன்‌ 
தலையைப்‌ பவ்யமாகத்‌ தாழ்த்திக்‌ கொண்டான்‌. 


இப்போது அந்தச்‌ சிப்பாய்‌ தனது மேலடுக்கு 
மீசையை முறுக்கிவிட்டுப்‌ பற்களின்மூலம்‌ குதிரை கனைப்‌ 
பதுபோல ஒருவித சப்தம்‌ செய்தான்‌. 


அந்த யூதன்‌, “பிரபு எங்களுக்கு ஒரு உதவி செய்ய 
வேண்டும்‌ என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேேன. 
இந்தக்‌ கனவான்‌ அன்னிய தேசத்திலிருந்து வர திருக்கிறார்‌. 
தம்‌ வாழ்க்கையிலேயே இதுவரை கோஸக்குகளைப்‌ 
பார்த்த திலலை- அவர்கள்‌ எப்படி இருப்பார்கள்‌ என்று 
பார்க்க விரும்புகிருர்‌?”” என்றான்‌. 


வெளீநாட்டுக கனதனவான்களும்‌, பிரபுக்களும்‌ 
போலந்துக்கு வருவது அப்போது புதிதல்ல. ஆசியாவில்‌ 
பாதியான இந்த ஐரோப்பிய மூலையைக காண பலா 
ஆவலோடு வந்தனர்‌ அவர்கள்‌, மாஸ்கோவும்‌ உகரே 
னும்‌ ஆசியா கண்டத்திலிருப்பதாகக கருதினார்கள்‌. 
ஆகவே அந்தச்‌ சிப்பாய்‌ தாழ வணங்கிவீட்டுத்‌ தானும்‌ 
ஏதேனும்‌ சொல்ல விரும்பி, 


“அவர்களைப்‌ பார்க்கவேண்டும்‌ என்று பிரபு அவர்கள்‌ 
ஏன்‌ விரும்புகிறார்கள்‌ என்று எனக்குத்‌ தெரியவில்லை. 
அவர்கள்‌ நாய்களைப்‌ போன்றவர்கள்‌, மனிதர்களல்ல. 
அவர்கள்‌ மதத்தை ஒருவரும்‌ பெருமைப்‌ படுத்‌ துவ தில்லை”? 
என்றான்‌. 


“சாத்தானின்‌ மகனே, நீ பொய்‌ சொல்கிறாய்‌! நீதான்‌ 
நாய்‌, எங்கள்‌ மதம்‌ பெருமைப்படுத்தப்‌ படவிலலை எனறு 
சொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம்‌. உங்களுடைய 
நாஸ்திக மதத்தைத்தான்‌ யாரும்‌ பெருமைப்‌ படுத்துவ 
தில்லை'' என்றான்‌ புலபா. 


“ஹா--நீயார்‌ ஏன்று தெரிந்துகொண்டேன்‌. நண்பா, 
நான்‌ காவல்புரியும்‌ கூட்டத்‌ தினரில்‌ * ஒருவன்தான்‌ நீயும்‌. 
கொஞ்சம்‌ பொறு என்‌ ஆட்களைக்‌ கூவி அழைக்கிறேன்‌?!” 


பல்பா «01 


புல்பா தன தவறை உணர்ந்தான்‌. ஆனால்‌ அவ 
னுடைய ஆத்திரமும்‌ பிடிவா தமும்‌, நிலைமையைச்‌ சமாளிக்‌ 
கும்‌. வண்ணம்‌ ஏதேனும்‌ சமாதானம்‌ சொல்ல விடவில்லை. 
யான்கல்‌ நல்ல வேளையாக அவன்‌ உதவிக்கு உடனே 
வந்தான்‌. 


“மாட்சிமை தங்கிய பிரபுவே, எங்கேனும்‌ பிரபு 
ஒருவர்‌ கோஸக்காக இருக்க முடியுமா! - அவர்‌ கோஸக்‌ 
காக இருந்தால்‌ இந்தப்‌ பிரபுவின்‌ ஆடைகளும்‌, இந்தக்‌ 
கம்பீரத்‌ தோற்றமும்‌ எங்கிருந்து வரும்‌ ?” 


"உன்‌ பொய்‌, புளுகுகள்‌ இனிமேல்‌ எனக்கு வேண்‌ 
டாம்‌” என்னு கூறிவிட்டு, கத்துவது ற்காகத்‌ தன்‌ வாயை 
அகலத்‌ திறந்தான்‌. 


“பெருந்தன்மை மிக்க கோமானே, ஆண்‌ ட வன 
பேரால்‌ கேட்டுககொள்ளுகி3றன. சற்று அமைதியாக 
இருங்கள்‌, வேறு யாருக்கும்‌ இதுவரை வழங்காததுபோல 
நாங்கள்‌ உங்களுக்குப்‌ பரிசு வழங்குகிறோம்‌. தங்களுக்கு 
இரண்டு தங்க டுக்கட்டுகள்‌ தருகிறோம்‌” என்று கத்தினான்‌ 
யான்கல்‌. 


“ஹும்‌, இரண்டு டுக்கட்டுகள்‌! இந்த இரண்டு டுக 
கட்டுகள்‌ எனக்கு எம்மாத்திரம்‌, எனது பாதிதாடியை 
க்ஷவரம்‌ செய்வதற்கு நாவிதனுககு இரண்டு டுக்கட்டு 
கள்‌ கொடுக்கிறேன்‌ நான்‌, எனக்குக்‌ கொடுத்தால்‌ நாறு 
டுக்கட்டுகள்‌ கொடு யூதா, இல்லாவிட்டால்‌ நான சப்தமிடு 
வேன்‌” என்று தன்‌ வாயை அகலத்‌ அட த்துல தன 
மேலடக்கு மீசையை முறுக்கிவிட்டான்‌. 


“இவனுக்கு ஏன்‌ இவ்வளவு?'*என்‌ று முகம்‌ வெளுக்க 
வருத்தத்தோடு கூறினான்‌ யூதன்‌. பிறகு தன்‌ தோல்‌ 
பையைத்‌ திறந்து அதில அதற்குமேல்‌ இல்லாததைக்‌ 
கண்டு மகிழ்ச்தான்‌. மேலும்‌ அந்தச்‌ இப்பாய்ககு நூறுக்கு 
மேல எண்ணவும்‌ தெரியாது. 


“பிரபு நாம்‌ இங்கிருந்து உடனே போய்விடுவோம்‌, 
எவ்வளவு மோசமான ஜனங்கள்‌ பார்த்தீர்களா?” என்‌ 
முன்‌ யான்கல்‌. அந்தச்‌ சிப்பாய்‌, நாம்‌ இன்னும்‌ அதிக 


204 காராஸ்‌ 


மாகக்‌ கேட்காமல்‌ போய்விட்டோமே என்று வருத்தத்‌ 
துடன்‌ அந்த நாணயங்களை எண்ணிக்கொண்‌ டிருந்தான்‌. 


“ஏண்டா சாத்தானே, பணத்தை வாங்கிக்கொண்டு 
நாங்கள்‌ கோஸக்குகளை ப்பார்க்க அனுமதிக்க மறுக்கிறாய்‌; 
இல்லை நீ நிச்சயம்‌ அவர்களை எங்களுக்குக்‌ காட்டத்தான 
வேண்டும்‌, பண சதைப்‌ பெற்றுக்‌ கொண்டு நீ இனிமேல்‌ 
மறுக்கமுடியாது” என்றான்‌ புலபா. 


“அந்தச்‌ சாத்தானிடமேபோ/ போகாவிட்டால்‌, நான்‌ 
சப்தமிட்டு எல்லோரையும்‌ அழைத்துவிடுவேன்‌. ஆகவே 
போய்விடுங்கள்‌.” 


பிரப, பிரபு, நாம்‌ போய்விடலாம்‌. அவர்களைப்‌ 
பிளேக்‌ வாரிக்கொண்டு போகட்டும்‌! அவர்கள்‌ (பயங்கர 
மான கனவுகளைக்‌ காணட்டும்‌! என்று யான்கல கதறிக 
கொண்டே வந்தான்‌. 


புலபா திரும்பி மெதுவாகத்‌ தலையைத்‌ தாழ்த்திக்‌ 
கொண்டு நடந்தான்‌. யான்கல்‌, பணம்‌ வீணாகிப்போன 


தைக்‌ கண்டு, அவனைத்‌ தூற்றிக்கொண்டே வந்தான: 


“அவன்‌ மேல்‌ சீறிப்‌ பயன்‌ என்ன? நாய்‌ குரை த்துக்‌ 
கொண்டு போகட்டும்‌! அவர்களால்‌ திட்டாமல்‌ 
இருக்கமுடியாது. எல்லாம்‌ என்‌ பாபம்‌! மனிதர்களுக்கு 
ஆண்டவன்‌ என்னென்ன சோதனைகளைச்‌ செய்கிறார்‌. 
நம்மை விரட்டி அடிப்பதற்காக நூறு டுக்கட்டுகள்‌! 
ஆனால்‌ நமக்கோ-௩ஈம்‌ காதுகளை வெட்டிவிட்டு, நம்‌ 
முகத்தை யாரும்‌ பார்க்கவே கூசுகின்ற அளவுக்கு அடித்து 
விரட்டுகிறார்கள்‌. ஆனால்‌ இதற்காக யாரும்‌ எங்களுக்கு 
ஒரு நாறு டுக்கட்டுகள்‌ கூட கொடுப்பதிலலை,அட ஆண்ட 
வனே! கருணையுள்ள தெய்வமே!” 


இந்தத்‌ தோல்வி புல்பாவின்‌ உள்ளத்தை இன்னும்‌ 
கடினப்படுத்‌ திவிட்டது. அவனது கண்களிலே அளை 
விழுங்கும்‌ அனல்‌ கக்கிககொண்டிருந்த து. 


தூக்கத்திலிருந்து விழித்தவன்போல, “நாம்‌ அந்து 
மைதானத்திற்குப்‌ போகலாம்‌, அவர்கள்‌ எப்படித்தான்‌ 


புல்பா 208: 


அவனைச்‌ சத்ரவல்த்‌ -செய்கிறோர்கள்‌ என்று பார்ப்போம்‌” 
என்றான. 

_ “ஐயோ, அங்கே என்‌ பிரபு.போக விரும்புகி றீர்கள்‌? 
நாம்‌ அவருக்கு இப்போது ஒருவித உதவியும்‌ செய்ய 
முடியாதே”. 

“நாம்‌ போகத்தான்‌ வேண்டும்‌” என்றான புல்பா. 


அந்த யூதனும்‌ ஒரு தாதியைப்போலப்‌ பெருமூச்சு 
விட்டுக்கொண்டே பின்னால்‌ ஓடினான்‌. 
... தண்டனைகளை நிறைவேற்றும்‌ இடத்தைக்‌ கண்டு 
பிடிப்பது சிரமமாக இல்லை; எல்லாப்‌ பக்கங்களிலிருந்தும்‌ 
ஜனங்கள்‌ திரளாக அங்கே சென்றுகொண்டிருந்தனர்‌. 
அந்த முரட்டுத்தனமான காலத்தில்‌ இதைப்போன்ற. 
காட்சிகளைச்‌ சாதாரண மக்களே யன்றி, உயர்ந்த வகுப்‌ 
பாரும்‌ விரும்பிக்‌ காணத்‌ துடித்தார்கள்‌. சாதுவான கிழவி 
களும்‌, கோழையான இளம்‌ பெண்களும்‌, இந்தக்‌ காட்சி 
கப்‌ பார்த்துவிட்டு இரவில்‌ தங்கள்‌ கனவுகளில்‌ 
வெறும்‌ இரத்தம்‌ தோய்ந்த பிணங்களையே கண்டு அலறி 
லமிட்டுக்கொண்டு, குடித்துவிட்ட குதிரை வீரனைப்‌ 
பாலக்‌ கதறினாலும்‌, இந்தப்‌ பொழுதுபோக்கில்‌ கலந்து 
கொள்ளாமல்‌ இருப்பதில்லை. “சே, என்ன பயங்கரமான 
சித்ரவதை!” என்று தங்கள்‌ கண்களை த்‌ திருப்பிக்கொண்டு 
ஜுர வேகத்தில்‌ கத்தினாலும்‌ அந்தக்‌ காட்சியைக்‌ கடைசி 
வரை இருந்து பார்த்துவிட்டே போவார்கள்‌. சிலர்‌ இறந்த 
வாய்‌ மூடாமல்‌, கரங்களை நீட்டிக்கொண்டு இன்னும்‌ 
நன்றாகப்‌ பார்க்கத்‌ தங்கள்‌ முன்னுள்ளவர்களின்மேல்‌ 
விழுந்துவிடுபவர்கள்போலத்‌ தவவுவார்கள்‌. சிறிய குறுக 
லான பல தலைகளுக்குமேலே, கொலைகாரனின்‌ பருத்த 
முகம்‌ தெரிந்தது. தன்‌ தொழிலில்‌ மிகவும்‌ திறமைசாலி 
என்ற பெருமிதத்தோடு அவன்‌ அந்தக கூட்டத்தைக 
கவனித்துக்கொண்டும்‌, ஆயுதம்‌ தாங்கக்கொண்டிருந்த 
மற்றொருவனிடம்‌ ஜாடையாகப்‌ பேசிக்கொண்டும்‌ இருந 
தான்‌. இருவரும்‌ விடுமுறை நாட்களில்‌ ஓரே மதுக்‌ 
கடையில்‌ மதுவருந்தியதால்‌, முன்னவன்‌ மற்றவனைத்‌ தன்‌ 
உடன்‌ வளர்ந்த சகோதரன்‌ எனறு கூப்பிடுவான்‌. சிலா 


20d தாராஸ்‌ 


காரசாரமாக இவைகளைப்பற்றி விவாதித்தனர்‌. இனலும்‌ 
சிலா சப்தங்கள்கூட செய்தனர்‌. ஆனால்‌ அங்கிருந்த 
பெரும்பான்மையோர்‌, உலகத்தில்‌ கடப்பவைகளை யெல்‌ 
லாம்‌ பார்த்துவிட்டுத்‌ தங்கள்‌ நாசிகளைச்‌ சொறிந்துவிடும்‌ 
சகத்தைச சேோநதவர்கள்‌. 

முதல்‌ வரிசையில்‌, அடர்ந்த மீசையுடன்‌ காட்சி தீரும்‌ 
நகரக காவற்காரர்கள்‌ அருகே இராணுவ உடையுடன்‌, 
ஒரு பெரிய கனவானைப்போல அல்லது கனவான்‌ என்று 
தன்னைப்‌ பிறா நினை த்துக்கொள்ள வேண்டும்‌ என்றோ, 
தன்‌ வீட்டிலிருந்த எலலா ஆடை யணிகளையும்‌ அணிந்‌ து 
கொண்டு நின்‌ றிருந்தான்‌. நிச்சயமாக அவன்‌ வீட்டில்‌ 
இப்போது கிழித சட்டையும்‌ பழைய ஜோடு மட்டும்‌ 
தான மீந்திருக்கும்‌. இரண்டு வடம்‌ சங்கலிகள்‌, ஏதோ 
ஒரு நாணயத்தோடு அமைந்து அவனது கழுத்தை 
அலங்கரித்துக்கொண்டிருந்தன. அவன்‌ தனது காதலி 
யான இஸிபா அருகில நின்றுகொண்டு ஒவ்வொரு கண 
மும்‌ அவளுடைய சிலக்‌ ஆடையை யாரும்‌ அழுக்காககி 
விடாமல்‌ சுற்றிப்‌ பார்‌ த்துக்கொண்டான்‌. அவன அங்கு 
நடக்கும்‌ எல்லா விஷயங்களைப்‌ பற்றியும்‌, முழுவிவரங்‌ 
களுடன்‌ விரிவாகக கூறிககொண்டிருந்தான்‌. அந்த. 
விவரங்களுக்குமேல்‌ வேறு யாரும்‌ ஒன்றுமே சேர்க்க 
வேண்டி இருக்காது. 

“கண்ணே இஸிபா, நீ இங்கே பார்க்கும்‌ அவவளவு 
ஜனங்களும்‌, அந்தக்‌ குற்‌ றவாளிகள்‌ தண்டிக்கப்படுவதைக 
காணவர்‌ திருக்கிறார்கள்‌. அங்கே கையில கோடரியும்‌ 
பிற ஆயுதங்களையும்‌ வைத்துக்‌ கொண்டு நிற்கிறானே, 
அவனதான்‌ கண்ணே, இவர்களைச்‌ சித்ரவதை செய்து 
கொல்லப்‌ போகிறான்‌. அவர்களைச்‌ சக்கரத்தில்‌ வைத்தோ 
வேறு முறையிலோ சிதரவகைச செய்யும்போ தும்‌ அவர்‌ 
கள்‌ உயிருடன்தான்‌ இருப்பார்கள்‌. அவர்களுடைய குலை 
களை வெட்டிய உடன்‌ அவர்கள்‌ இறந்து விடுவார்கள்‌. 

அதுவரை அவர்கள்‌ கத்துவார்கள்‌, உதைத்துக்‌ கொள்ளு 
வார்கள்‌. ஆனால்‌ தலைகள்‌ துண்டிக்கப்பட்ட உடன்‌, 
உதைத்துக கொள்ளவோ, சப்தமிடவோ முடியாது. எதை 
யும்‌ சாப்பிடவோ, குடிக்கவோ கூட முடியாது. ஏன்‌ 


புல்பா ௮02 


தெரியுமா கண்ணே, அதன்‌ பிறகு அவர்களுக்குத்‌ தலை 
இருக்காது'' என்றுன்‌. 


இஸிபா இந்த விவரங்களை மிகவும்‌ அக்கரையுடனும்‌, 
.வியப்புடனும்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்தாள்‌. 


வீட்டுக்‌ கூரைகள்‌ மீதெல்லாம்‌ ஜனங்கள்‌ நிறை 
இருந்தனர்‌. மாடி வீடுகளின்‌ ஜன்னல்களில்‌, விநோதமான 
மீசைகள்‌ உள்ளவர்களின்‌ முகங்கள்‌ தெரிந்தன. அவர்கள்‌ 
தலைகளில்‌ கலசம்‌ போன்ற சிறிய தொப்பிகள்‌ இருந்தன. 
வீடுகளை ஓட்டிக்‌ கட்டப்பட்டுக்‌ கொடை விரித்த அரங்கு 
களில்‌, பிறப்பால்‌ உயர்ந்த தனவந்தர்கள்‌ அமர்ந்திருந்‌ 
தனர்‌. சிரிக்கின்ற அழகி ஒருத்தியின்‌, வெள்ளைச்‌ சக்கரை 
போன்ற வன்னத்‌ திருக்‌ கைகள்‌, ஒரு இரும்பின்‌ மீது 
திடந்தன. பருத்த கனவான்களும்‌, பிரபலஸ்தர்களும்‌, 
ஒரு வித கெளரவ பரவத்துடன்‌ கவனித்துக்‌ கொண்‌ 
டிருந்தனர்‌. சிற்றுண்டி விற்பவன்‌ தனது அழகிய தோர 
ணங்களுடன்‌ கூடிய ஆடையுடன்‌ தன்‌ பண்டங்களை 
விற்றுக்‌ கொண்டிருந்தான்‌. சமயா சமயத்தில கருமை 
படர்ந்த அழகிய கண்களை உடைய ஒருகுறும்புக்காரப்‌ 
பெண்‌ தன்னுடைய, தாமரைத்‌ தண்டு போன்ற கரங்‌ 
களால்‌, ஒரு 'கேக்கை'யோ, அல்லது பழத்தையோ எடுத்‌ 
துக்‌ ழே கூட்டத்தை நோக்கி வீசுவாள்‌. பட்டினியில்‌ 
அடிபட்ட பலரும்‌, பிரபலஸ்தர்களும்‌ கூட இதப்‌ 
பரிசைப்‌ பெற ஓடினார்கள்‌. மற்றவர்கள்‌ தலைகளுக்கு 
மேலே தெரிந்த ஒருவன்‌, தனது சாயம்போன சிவப்பு நிறக்‌ 
கோட்டும்‌, நிறமிழக்த அணிகளும்‌ தெரிய அந்தப்‌ பரிசைப்‌ 
. பறித்துக்‌ கொண்டு அதற்கு முத்தமிட்டு மார்போடணைத்‌ 
துக்‌ கொண்டு பிறகு அதை வாயில்‌ போட்டுக்கொண் 
டான்‌. மேலே மாடியில்‌ ஒரு தங்கச்‌ கூண்டிலிருந்த ஒரு 
இளி தனது தலையை ஒரு பக்கமாகச்‌ சாய்த்துக்‌ கொண்டும்‌ 
ஒரு காலை உயர்த்திக்‌ கொண்டும்‌ இந்தக்‌ காட்சியைக 
காண வந்திருந்தது. திடீரென்று கூட்டத்தில்‌ சப்தம்‌ 
ஏற்பட்டது. எல்லா பக்கங்களிலிருந்தும்‌ *“அவாகளைக்‌ 
கொண்டு வருகிறார்கள்‌! அந்தக கோஸக்குகளைக்‌ கொண்டு 
வருரொர்கள்‌”' என்ற குரல்கள்‌ வெளிவந்தன. 


206 தாராஸ்‌ 


அந்தக்‌ கோஸக்குகள்‌, தங்கள்‌ : நீண்டு வளர்ந்து 
கேசங்களுடன்‌, தலைகளில்‌ தொப்பிகள்கூட இல்லாமல்‌ 
நடந்து வந்தனர்‌. அவர்கள்‌ தாடிகள்‌ வளர்ந்திருந்தன. 
பார்வையிலே, திகிலோ, அச்சமோ தோனறவில்லை. ஒரு 
வித அமைதியான பெருமையோடு நடந்து வந்தனர்‌. அவர்க 
ளூடைய விலை உயர்ந்த ஆடைகள்‌ கிழிந்து கந்தலாக 
இருந்தன. அந்தக்‌ கூட்டத்தைக்‌ கவனிக்கவோ, அதற்குத்‌ 
தலை வணங்கவோ இல்லை. எல்லோருக்கும்‌ முன்னே 
ஓஸ்டாப்‌ நடந்து வந்தான்‌. 

தன ஒஸ்டாப்பைக கண்டதும்‌ கிழட்டு புலபாவின்‌ 
மனத்தில்‌ என்ன எண்ணங்கள்‌ தோன்றின! அவன்‌ 
உள்ளத்தில்கான்‌ என்ன இருந்தது! கூட்டத்தின்‌ மத்தி 
யிலே இருந்து கொண்டு ஒரு கணம்‌ கூட இமைக்காமல்‌ 
அவனையே பார்த்துக்‌ கொண்டிருந்தான்‌. ஓஸ்டாப்‌ நின 
றான்‌. எல்லோருக்கும்‌ முன்னே அவன்தான்‌ அந்தக்‌. 
கோரமான பரிட்சைக்கு ஆளாக வேண்டி இருந்தது. 
அவன்‌ ன்னு தோழர்களை நோக்கித்‌ தன்‌ கரங்களை 
உயர்த்தி உரத்த சப்தத்துடன்‌ “'கிருஸ்தவனுடைய அயர 
ஒலியை இந்த நாஸ்திகர்கள்‌ கேட்காமலிருக்க ஆண்டவன்‌ 
நமக்குத்‌ துணை புரியட்டும்‌! நாம்‌ ஒருவரும்‌ ஒரு சிறு 
முணங்கல்‌ கூட வெளி விடாமல்‌ இருப்போமாக?” 
என்றான்‌. 


அதன்‌ பிறகு அவன பலிபீடத்தின்மேல்‌ ஏ றினான. 


“நன்றாய்ச்‌ சொன்னாய்‌ மகனே! நன்றாய்ச்‌ சொன்னாய்‌!” 
என்று மெதுவாகக்‌ கூறிக்‌ கொண்டே தன தலையைக்‌ 
கவிழ்த்துக்‌ கொண்டான்‌ புல்பா. 

கொலைகாரர்கள்‌, ஒஸ்டாப்பின கநதலாடைகளைக 
கிழித்தெறிந்தார்கள்‌. அவனது கால்களையும்‌ கரங்களையும்‌ 
புதிதாகச்‌ செய்த மரப்‌ பிணைப்புகளால்‌ பிணித்துவிட்ட 
னர்‌. அதன்‌ பிறகு-—மயிரக்‌ கூச்செறியம்‌ அந்த நரக 
வாதையான சித்திரவதைக்‌ காட்சிகளை வருணித்து, வாச 
கர்களின்‌ மனதைப்‌ புண்படுத்த விரும்பவில்லை. பயங்கர 
மான முரட்டு மிருகப்‌ பீராயத்‌ திலே ரத்தக்‌ களரியான 
போராட்டங்களில்‌ வாழ்ந்து மனம்‌ கடினப்பட்டு விட்ட. 


பூல்பா 20? 


தின எதிரொலீயே இந்த ஈரமிலாச்‌ செய்கைகள்‌. மனித 
உணர்வுகளுக்கு முற்றிலும்‌ அன்னியர்களாக வாழ்ந்த 
வர்களுடைய காலம்‌ அது. அநத நூற்றாண்டின்‌ விது 
விலக்கு போன்ற ஒரு சிலர்‌ மட்டும்‌ ஒரு பயனும்‌ காணாமல்‌ 
இந்தக்‌ கொடுமையான சித்ரவதைகளை எதிர்த்து வந்தார்‌: 
கள்‌. உள்ளத்திலே. தெளிவு பெற்றிருந்த சில அரசர்‌ 
களும்‌ கனவான்களும்‌ இதைப்‌ போன்ற மிருகத்தனமான 
தண்டன கள்‌ கோஸக்குகள்‌ சமுதாயத்திலே பழிக்குப்‌ 
பரி வா ங்கும்‌ அனலை அதிகமாகிவிடும்‌ என்று தடுத்துப்‌ 
பார்த்தார்கள்‌. 


தற்குறித்தனத்தாலும்‌, கற்பனை செய்ய முடியாத. 
அளவுக்கு முனயோசனையற்ற போக்காலும்‌, சிறு பிள்ளைத்‌ 
தனமான கர்வம்‌, சில்லறை வெறுப்பு இவைகளால்‌ தங்க 
சூடைய பாராளு மன றதனதயே கேலிக்‌ கூத்தாக்கும்‌ 
அந்த நாட்டு செல்வட்தர்கள்‌ முன்னே, அரசாகளுடைய 
செல்வாக்கும்‌ அறிஞூர்களது உபதேசமும்‌ எம்மாத்திரம்‌ ? 


சித்ரவதைகளையும்‌, கொடுமைகளையும்‌ ஓஸ்டாப்‌ 
ஒரு ஜாம்பவான்‌ போலச்‌ சகித்துக்‌ கொண்டான்‌. அவனது 
கரங்களிலும்‌, கால்களிலும்‌ எலும்புகள்‌ உடைக்கப்படும்‌ 
அந்த நேரத்தில்‌ கூட அவன்‌ ஒருமுறை கூட அழவில்லை. 
ஒருவித சப்தமோ முணகலோ வெளிப்பட வில்லை. அவ 
னது எலும்புகள்‌ முறிக்கப்படும்‌ ஓசை, சவ அமைதி 
குடிகொண்ட அந்தக கூட்டத்தின்‌ கடைசியில்‌ கூடப்‌ 
பயங்கரமாக ஒலித்தது. பெண்கள்‌ இந்தக்‌ காட்சியைக்‌ 
காணச்‌ சகெகாமல்‌ தங்கள்‌ முகங்களைத்‌ திருப்பிக்கொண்ட 
னர்‌. அனால்‌ அவன்‌ உதடுகளிலிருந்து ஒருவித சப்தமும்‌ 
வெளிப்படவில்லை. அவன்‌ முகதீதிலிரு்த ஒரு ஈரம்புகூட 
வேதனை தாங்காமல்‌ வளை யவிலலை. அந்தக்‌ கூட்டத்தில்‌ 
புல்பா தீன்‌ தலையைக குனிந்த வண்ணம்‌ நின்று கொண்‌ 
டி. ருந்தான்‌. பெருமையோடு தன்‌: கண்களை உயர்த்திக 
கொண்டு அடிக்கடி '*நல்ல செயல்‌ புரிர்தாய்‌!'” என்று 
க. றிக்கொண்டான்‌. 


அனால்‌ சித்துரவதையின்‌ கடைசி கட்டமான மரணத்‌ 
திற்கு அவனை இழுத்துக்கொண்டு போனபோது அவனது 


௮08 காராஸ 


சகதி அவனை விட்டு அகன்றுவிட்டது போலும்‌. அவன்‌ 
தன்‌ கண்களை எல்லா பக்கமும்‌ சுழற்றிக்‌ கவனித்தான்‌. 
ஆண்டவா! எல்லாம்‌ தெரியாத அன்னிய முகங்களாகவல்‌ 
லவா தோன்றுகன்‌ றன/அவனுடைய மரணத்தைக்‌ காண 
ஒரு அன்பு உள்ளம்‌ மட்டும்‌ அங்கிருந்தால்‌/ பலவீனமான 
தன தாயின்‌ விம்மலையும்‌ அழு குரலையும்‌ அவன்‌ கேட்க 
விரும்பி இருக்கமாட்டான்‌. ஒரு மனைவியின்‌ பயங்கர லத்‌ 
தையோ, தன்‌ வெளுத்த மார்பை அடித்துக்கொண்டும்‌ 
கேசத்தைப்‌ பிய்த்துக்‌ கொண்டும்‌ அழுகின்ற காட்ச 
யையோ அவன்‌ விரும்பவில்லை. ஆனால்‌ சக்தி வாய்ந்த ஒரு 
மனிதனின்‌ நெஞ்சுர மிக்க அனுதாபச்‌ சொல்‌ ஒன்றைத்‌ 
தான அவன்‌ விரும்பினான்‌. அவனுடைய சொற்கள்‌ 
மரண வேளையிலே அவனுக்குப்‌ புது சக்தியையும்‌ ஆறுத 
லையும்‌ தந்திருக்கும்‌. அவனுடைய சக்தி அவனைக்‌ கைவிட்‌ 
டது. அவனது உள்ளம்‌ வேதனை தாங்காது கத்த ஆரம்‌ 
பத்தான்‌. “தந்தையே நீ எங்கிருக்கிறாய்‌? ஏன்‌ குரலைக்‌ 
கேட்க முடிறெதா?'்‌ 


“கான்‌ கேட்டுக்‌ கொண்டுதான்‌ இருக்கிறேன்‌” என்ற 
குரல, பேரமைதி குடிகொண்டிருந்த அந்தக்‌ கூட்டத்தி 
லிருந்த லட்சக்கணக்கானவர்களை உலுக்கி எடுத்தது. 


ஆயுதம்‌ தாங்கிய ஒரு பட்டாளம்‌ அந்தக்‌ கூட்டத்‌ 
தைக்‌ தேடி ஓடி வந்தது. அந்தப்‌ பட்டாளம்‌ தான்‌ நின்‌ 
மிருந்த இடத்தைக்‌ கடந்து சென்றதும்‌ பயத்தால்‌ சவம்‌ 
போல வெளுத்‌ திருந்த யான்கல்‌ அச்சத்தோடு புல்பாவைப்‌ 
பார்த்தான்‌. ஆனால்‌ புல்பா அங்கு இல்லை. அவனுடைய 
அடையாளத்தையே அங்கு காண முடியவில்லை. 


12 


புலபாவைப்‌ பற்றிய அடையாளம்‌ கூடிய சிக்ரெமே 
கெரிந்துவிட்டது. உக்ரேனின்‌ எல்லையிலே ஒருலட்சத்து 
இருபதினாயிரம்‌ பேர்‌ கொண்ட கோஸக்குகள்‌ படை 
திரண்டது. தார்த்தாரியர்களை எதிர்த்துச்‌ செல்லும்‌ ஒரு 
சிறு படையோ,கொள்ளையடிப்பதற்காக, விரைந்துச்செல்‌ 
லும்‌ சிறு கூட்டமோ அல்ல இது. பொறுமையின்‌ எல்லை 


புல்பா 209 


யைக்கடந்துவிட்ட கோஸக்சமுதாயமே திரண்டுவிட்டது.. 
கோஸககுகள்‌ தமதுஉரிமைகள்‌ பறிக்கப்படுவதை எதிர்த்‌ 
துத்‌ தமது பழக்க வழக்கங்களை அவமானப்படுத்தும்‌ 
தாழ்வினை எதிர்த்துத்‌ தங்கள்‌ தந்தையர்களால்‌ போற்றப்‌ 
பட்ட தங்கள்‌ மதச்‌ சம்பிரதாயங்கள்‌ அழிக்கப்படுவகை. 
எதிர்த்து, மாதாக்‌ கோவில்களை மாசுபடுத்துவோர்களை 
யம்‌, வெளிநாட்டுப்‌ பிரபுக்களின்‌ ஆணவத்தையும்‌, அவர்க 
ஞடைய அடக்கு முறையையும்‌, போப்பாண்‌ டவருடன்‌ 
ஏற்படுத்தப்படும்‌ இணைப்பையும்‌ எதிர்த்து, கிருஸ்தவ 
பூமியில வளர்ந்துவரும்‌ யூதச செல்வாக்கை எதிர்த்த 
இன்னும்‌ பலகாலமாகக கோஸக இன த்தின்‌ வெறுப்பிற்‌. 
காளாகி,' அவர்கள்‌ உள்ளங்களிலே வளர்ந்து வந்த இழிவு, 
களை எல்லாம்‌ எதிர்த்து அந்தப்‌ பேரணி திரண்டது. 


இந்தக்‌ கண ககற்ற கோஸக படையின்‌ தலைவனாக 
அஸ்டரானீட்ஸா தேக்கெடுககப்‌ பட்டான்‌. அவன்‌ 
வயதில்‌ இளை ஞனானாலும்‌ மனத்திறம்‌ மிகுந்தவன்‌. அவன்‌ 
பக்கத்தில அவனது நம்பிக்கைக்‌ குகந்த போர்க்கால 
தோழனான குன்யா இருந்தான. ஒவ்வொரு ரெஜிமெண்‌ ட. 
லும்‌ பனனீரெண்டாயிரம்‌ பேர்‌ இருந்தனர்‌. ஒவ்வொரு 
ரெஜிமெண்டுக்கும்‌ ஒரு கானல்‌ வீதம்‌ எட்டுக்‌ கர்னல்கள்‌ 
இருந்தனர்‌. இரண்டு குழுக்களீன்‌ தலைவர்களும்‌, ஒரு 
பொது துவஜதாரியும்‌, தங்கள்‌ தலைவனின்‌ பின்னே அணி 
வகுத்து நடந்தனர்‌. தலைமைத்‌ துவஜதாரி, பொதுக்‌ 
கொடியைத்‌ தாங்கிக்‌ கொண்டு முன்னே செல்ல, பல பதா 
கைகளும்‌ கொடிகளும்‌ அந்தப்‌ படையெங்கும்‌ பட்டொளி 
வீசின. பல கொடிகள்‌ குதிரைகளின்‌ வாலகளில்‌ கட்டப்‌ 
பட்டிருந்தன. கால நடையாகப்‌ பல வீரர்களும்‌, குதிரை 
கள்‌ மீது பல ரெஜிமெண்டுகளும்‌ வந்தன. இவர்கள்‌ 
போக, சரக்கு வண்டிகளின்‌ கண்காணிப்பாளர்கள்‌, 
லெப்டினனட்கள்‌, ரெஜிமெண்டின அலுவல்காரர்கள்‌ 
பலா அணிவகுத்து வந்தனர்‌. பதிவுச்‌ செய்து கொண்ட 
கோஸக்குகள்‌ அளவுக்குச்‌ சமமாகத்‌ தாங்களாகவே 
வந்த தொண்டர்களின்‌ படைகள்‌ வந்தன. கோஸக்குகள்‌ 
இருந்த இடங்களில்‌ எல்லாம்‌ கிளம்பிவிட்டனர்‌; சிக்கிரின்‌, 
பெரியசிலேவ்‌, பாட்டுரின்‌, குளுகோவ்‌, டெனிப்பரின்‌ 


4740 தாராஸ்‌ 


மேல்கரை கீழ்க்கரைப்‌ பகுதி, அந்த நதியின்‌ இவுகள்‌ 
இவைகளிலிரு5த எல்லா கோஸக்குகளும்‌ திரண்டுவிட்ட 
னர்‌. எண்ணிறந்த குதிரைகளும்‌ வண்டிகளும்‌ அந்த 
விரிக்க பிரதேசமெங்கும்‌ நிறைக்துவிட்டன. இந்த 
கோஸக்குகள்‌, அந்த எட்டு ரெஜிமெண்ட்‌ இவர்களிலே 
மிகவும்‌ உன்னதமான ஒரு படை இருந்தது. அதுதான்‌ 
புல்‌ தலைமையிலிருந்த படை. அவனைப்‌ பற்றிய எல்‌ 
லாமே மற்றவர்களைவிட அவன்‌ உயர்ந்தவன்‌ எனக்காட்டி 
யது; அவனது முதிர்ந்த வயது; அவனது அனுபவம்‌; 
தனது படைகளை நடத்துகன்ற திறமை, எதிரிகளின்‌ 
மீதிருந்த அவனது அளவு கடந்த வெறுப்பு, சிறிது 
கூட தயவு காட்டாத அவனது முரட்டுத்தனத்தையும்‌ 
கொடுமையையும்‌ கோஸக்குகளே அதிகம்‌ என்று நினைத்‌ 
தனர்‌. அவனது நரைத்த தலைக்குள்ளே கழுமரங்களைப்‌ 
பற்றியும்‌, தூக்குமேடைகளைப்‌ பற்றியுமே எண்ணங்கள்‌ 
தோன்றின. யுத்தக்‌ குழுக்‌ கூட்டங்களிலே .அவனது 
பேச்சில்‌ சர்வ நகாசத்தைத்தவிர வேறொன்றும்‌ தொனிப்ப 
இல்லை. 


கோஸககுகள்‌ தங்கள்‌ வீரத்தைக்‌ காட்டிச்‌ செய்த 
போராட்டச்‌ செயல்களையும்‌, அவர்களுடைய போரின்‌ 
முனனேற்றத்தைப்‌ பற்றியும்‌ இங்கு விரித்துக்‌ கூ றவேண்‌ 
டியது அவசியமில்லை. சரித்திரத்தின்‌ பக்கங்களிலே 
இவைகளைப்பற்றிய குறிப்புகள்‌ நிறைந்திருக்கின்‌ றன. 
ரஷ்யாவில்‌ மதத்திற்காக ஏற்படும்‌ போர்‌ எப்படிப்பட்‌ 
டது என்பதை எல்லோரும்‌ அறிவார்கள்‌. மதத்தைவிட 
சக்தி வாய்ந்தது வேறெதுவுமில்லை. புயல்‌ நிறைந்து அடிக்‌ 
கடி. மாறுகின்ற கடலிலே மனித கரங்களினால்‌ செய்யப்‌ 
படாத பெரும்‌ பாறையைப்போல,யாரா லும்‌ வெற்றிபெற 
முடியாத சக்தி வாய்ந்தது அது. கடலின்‌ ஆழத்திலிருந்து 
தனது உடைக்க முடியாத கடினமான சுவர்‌ போன்று 
எழுந்து நின்றது. அந்த சக்தி எல்லாப்‌ பக்கங்களி 
விருந்‌ நம்‌ காட்சியளித்தது. தன்னைச்‌ சுற்றி வரும்‌ அலை 
களைப்‌ பயமின்றி நோக்கிக்கொண்‌ டிருந்தது. அதை 
எதிர்த்து மோதி விடும்‌ கப்பலின்‌ கதி! அதனுடைய பல 
பாகங்கள்‌ பல துண்‌ டுகளாகச்‌ சிதறி விழ, கப்பலிலிருந்த 


புல்பா: 211 


, அனைத்தும்‌ அழிந்து தண்ணீரில்‌ அபமிழ்ந்துவிட,, கப்பலி 
லீருந்தவரகளும்‌ கப்பலோட்டிகளும்‌ போடும்‌ அழுகு ல்‌ 
கள்‌ வானத்தை நிறைத்தன. 


கோஸ்ககுகளால்‌ விடுவிக்கப்பட்ட நகரங்களிலிருந்து 
போலந்தியப்‌ படைகள்‌ பின்வாங்கிய செய்திகள்‌ சரித்திரத்‌ 
தில்‌ விரிவாகக்‌ குறிப்பிடப்பட்‌ டிருக்கன்‌ றன. மேலும்‌ 
பேராசை கொண்ட யூத வட்டிக்‌ கடைககாரர்களை த்‌ 
அூக்கிலிட்டதையும்‌, வெல்லுதற்கரிய இவாகளுடைய 
படைகள்‌ முன்னே அரச வம்சத்துத்‌ தலைவனான மிக்கோ 
லாஜ போடோகியின்‌ எண்ணிறந்த படைகள்‌ சகதி 
இழந்து, தோல்விகண்டு, விரட்டி அடிக்கப்பட்ட தையும்‌, 
தனது வீரமிகக படையின்‌ பெரும்‌ பகுதியை ஒரு சிறு 
ஓடையில்‌ பயங்கரமான போரில்‌ இழந்து தவித்த விவரத்‌ 
தையும்‌, பயங்கரமான கோஸக்குகள்‌ அவனது படை 
யைப்‌ போலோனோய்‌ என்ற நகரத்தில்‌ வளைத்துக்‌ 
கொண்டு சினனாபின்னப்‌ படுத்திவிட, வேறு வி காணாத 
அவன அரசரின்‌ சார்பாகவும்‌, மந்திரிகளின்‌ சார்பாகவும்‌, 
இவரகளுடைய உரிமைகளையும்‌ பழைய சுதந்திரங்களையும்‌ 
ஒப்புக்‌ கொள்வதாகப்‌ பிரமாணம்‌ செய்து கொடுத்த 
விவரமும்‌ அதில்‌ அடங்கி இருக்கும்‌. ஆனால்‌ கோஸச்கு 
கள்‌ இதைக்‌ கண்டு ஏமாந்து விடவில்லை. மேலும்‌ 
போலநதுக்காரர்களின்‌ பிரமாணம்‌ எத்தகையது என்‌ 
பதும்‌ அவர்களுக்குத்‌ தெரியும்‌. அந்த நகரத்து ருஷயப்‌ 
பாதிரிகள்‌ அவனது உயிரைக்‌ காப்பாற்றி யிராவிட்டால்‌, 
போடோக்கி அருயிரம்‌ டுக்கட்டுகள்‌ பெறுமான குதிரை 
மீது சவாரி செய்துகொண்டு, பெரிய குடும்பத்தில்‌ பிறந்த 
பெண்களின்‌ எண்ணங்களைக்‌ கவர்ந்துகொண்டு பிறர்‌ 
அவனைப்‌ பார்த்துப்‌ பொறாமைப்படுகன்ற தன்‌ பழைய 
பெருமையையே இழர்திருப்பான்‌. பாராளு மன்றத்தில்‌ 
உள்ள பல அங்கத்தினர்களுக்கு மகோன்னதமான விருந்‌ 
தீளித்துக்‌ களிக்கும்‌ அவன்‌ நிலை மாறிப்போய்‌ இரு க்கும்‌. 
ஆனால்‌ அந்தச்‌ சமயத்‌ நில்‌ ரஷ்யப்‌ பா திரிகள்‌ தங்கள்‌ கரஸ்‌ 
களில்‌ சிலுவைகளையும்‌ விக்ரகங்களையும்‌ ஏந்திக்கொண்டு 
தங்கநிற அங்ககளை அணிந்துகொண்டு கோஸஃ்குகள’ை 
வரவேற்க வந்தனர்‌. அந்த நேரத்திலே தங்கள்‌ அரச 


2.12 தாராஸ்‌ 


னுக்குக்கூட மரியாதை காட்டி இருக்க மாட்டார்கள்‌. 
ஆனால்‌ தங்களுடைய சொந்த கிருஸ்தவப்‌ பாதிரிகளை 
எதிர்க்க அவர்கள்‌ துணியவில்லை. அவர்களுக்குக்‌ கீழ்ப்‌ 
படிந்கார்கள்‌. தலைவனும்‌ கானலகளும்‌ போடோக்க 
டம்‌ சத்தியப்‌ பிரமாணம்‌ வாங்கிக்கொண்டு அவனை 
விடுவித்துவிட ஒப்புக்கொண்டனர்‌. அதன்படி அவர்க 
னுடைய கோவில்களை மாசுபடுத்துவதில்லை என்றும்‌ 
கடந்தவைகளை எல்லாம்‌ மறந்துவிடுவதாகவும்‌ கோஸக்கு 
களின்‌ வீரப்‌ பண்‌ பிற்கு விரோதமாகப்‌ போவ தில்லை என்‌ 
றும்‌ உறுதி கூறினான்‌. அவர்களில்‌ ஒரு கர்னல்‌ மட்டும்‌ 
இந்தச்‌ சமாதான ஒப்புதலுக்கு இணங்கி வரவில்லை. 
அவன்தான்‌ புல்பா. தனது கரங்களால்‌ தலையிலிருக்து 
கேசத்தைப்‌ பறித்துக்கொண்டு, “தலைவனே, கர்னல்களே, 
பெண்கள்‌ செய்யக்கூடிய இந்தக்‌ காரியத்தைச்‌ செய்யா 
தீர்கள்‌. போலரந்துக்காரர்களை நம்பாதீர்கள்‌. அந்த நாய்‌ 
கள்‌ துரோகம்‌ செய்து விடுவார்கள்‌” என்று கத்தினான்‌. 


சமாதான ஓப்பந்தக்‌ குறிப்புகளை ரெஜிமெண்ட்‌ அலு 
வலர்கள்‌ பூர்த்தி செய்துகொண்டு வந்ததும்‌ தலைவனே 
அதில்‌ தன்‌ கையொப்ப மிட்டதைக கண்ட புல்பா, தன்‌ 
னுடைய விலையுயாந்த துருககிய வாளை உருவி, பலம்‌ 
பொருந்திய அதன்‌ எல்குத்‌ தகட்டை நாணலைப்போல்‌ 
இரண்டு துண்டாக ஒடித்து, ௭ திரெ திர்‌ பக்கங்களில்‌ 
ஒவ்டுவாரு துண்டை எறிந்துவிட்டு, 


“போய்‌ வருகிறேன்‌! துண்டாகிப்‌ போன அந்த இரு 
துண்டங்களும்‌ ஒன்றாக இணைந்து மறுபடியும்‌ ஒரே 
வளாக முடியாதோ அதைப்போல நாமும்‌ இனிமேல்‌ இந்த 
உலகத்தில்‌ ஒருவரை ஒருவா பார்த்துக்கொள்ள முடியாது. 
என்னுடைய கடைசி வார்த்தைகளைக்‌ கேட்டுக்‌ கொள்‌ 
ளுங்கள்‌-- ?” இங்கு அவனுடைய தொனி உயர்ந்து இது 
வரை காணாத ஒருவிதப்‌ புது சக்தியுடன்‌ ஒலிக்க ஆரம்பித்‌ 
தது. அவனது தீர்க்க திருஷ்டியுள்ள வார்த்தைகளைக்‌ 
கேட்க அவர்கள்‌ அஞ்சினர்‌. 


“உங்களுடைய மரண வேளையிலே நீங்கள்‌ என்னை 
நினைத்துக்‌ கொள்ளுவீர்கள்‌! சாந்தியையும்‌ சமாதானத்‌ 


புல்பா 4.18 


தையும்‌ விலை கொடுத்து வாங்கிவிட்டதாக பினை க்கி நீர்‌ 
களா? இனிமேல்‌ அமர்க்களமாய்‌ வாழலாம்‌ என்று நினைக்‌ 
இறீர்களா? அதுதான்‌ முடியாது. உங்களை மற்றவர்கள்‌ 
தான்‌ ஆளுவார்கள்‌. தலைவா, உன்னைப்‌ பிடித்து உன்‌ 
தலையைச்‌ சீவி அதிலே கோதுமையை நிறைத்து, ஊரூராக 
அதைக்‌ கொண்டுபோய்‌ பல நாட்களுக்குச்‌ சந்தைகளில்‌ 
வேடிக்கை காட்டுவார்கள்‌. கனவான்களே, நீங்களும்‌ 
உங்கள்‌ தலைகளைக்‌ காப்பாறறிக்கொள்ள முடியாது. 
அடுகளைப்போலத்‌ தியிலிட்டு உங்களைப்‌ பொசுக்கி விடு 
வார்கள்‌. இல்லாவிட்டால்‌ இருள்‌ அடர்ந்த சிறைக்‌ 
குள்ளே கற்சுவர்‌ சூழ்ந்த அறைகளில்‌ அழுந்திக்‌ கிடக்கப்‌ 
போகிறீர்கள்‌.” பிறகு தனது ஆட்கள்‌ பக்கம்‌ திரும்பி, 
“உங்களிலே இயற்கையான மரணம்‌ அடைய விரும்பு 
பவர்கள்‌ யார்‌?--சூட்டடுப்பு வரிசைகளிலே அழுந்தி 
உழன்று சாகாமல்‌, பெண்களின்‌ படுக்கையிலே சாகாமல்‌, 
மதுககடையின்‌ வேலி யருகே குழி.த்‌ துவிட்டுச்‌ செத்தழுகிப 
பிணமா காமல்‌-—ஒரு உண்மையான கோஸக மரணத்தை 
மணப்‌ பெண்ணும்‌ கணவனும்போல எல்லோரும்‌ ஓரே 
சமயத்தில்‌ சாக விரும்புகி நீர்களா? அல்லது வீடுகளுக்கு த்‌ 
திரும்பிச்சென்று நாஸ்திகர்களாய்‌ மாறி, போலந்து பாதிரி 
களைத்‌ தோள்களில்‌ தூக்கிச்‌ சுமக்கப்‌ போகிறீர்களா!” 

என்று கேட்டான்‌. 

“நாங்கள்‌ உங்களையே பின்பற்றுவோம்‌ கானல்‌, 
உங்களையே பின்பற்றுவோம்‌” என்று அவனது ரெஜி 
மெண்டிலிருந்‌ தவர்களும்‌ இன்னும்‌ பலரும்‌ இவன்பக்கம்‌ 
வந்து விட்டனர்‌. 


“அப்படியானால்‌ என்பின்னே வாருங்கள்‌” என்றான்‌ 
புல்பா. தனது தொப்பியைப்‌ புருவம்‌ வரை இழுத்து 
விட்டுக்கொண்டு, வராமல்‌ நின்றுவிட்டவர்களை முறைத்‌ 
துப்‌ பார்த்தான. பிறகு தனது குதிரையினமேல்‌ அமர்ந்து 
கொண்டு தனது ஆட்களைப்‌ பார்த்து எங்களைக்‌ கருணை 
யற்ற சொற்களால்‌ யாரும்‌ தூற்றவேண்டாம்‌!/ கிளம்புங்‌ 
கள்‌ பிள்ளைகளே, கத்தோலிக்கர்களைச்‌ சென்று கண்டு 
வீட்டு வருவோம்‌” எனறான்‌. 

14 


214 தாராஸ்‌ 


தனது குதிரையைத்‌ தட்டிவிட்டுப்‌ புல்பா முனனே 
செல்ல, நூற்றுக்கு மேற்பட்ட வண்டிகளும்‌, பல 
கோஸக்குகளும்‌ குதிரை மீதும்‌ கால்நடையாகவும்‌ அவ 
னைப்‌ பின்பற்றி நடந்தனர்‌. பின்‌ தங்கிவிட்ட தன்‌ தோழர்‌ 
களை ஆத்திரத்துடன்‌ திரும்பிப்‌ பார்த்துக்‌ கொண்டே 
புல்பா சென்றான்‌. ஒருவரும்‌ அவனைத்‌ தடுத்து ஙிறுத்தத்‌ 
துணியவில்லை. படையின்‌ முன்னிலையிலேயே அவன 
பிரிந்து சென்றான்‌. புல்பா நீண்டநேரம்‌ திரும்பித்‌ 
திரும்பிப்‌ பார்த்தான்‌. 

கர்னல்களும்‌ தலைவர்களும்‌ தங்கள்‌ தலைகளைக கவிழ்த்‌ 
துக்கொண்டு நின்றிருந்தனர்‌. ஏதோ பயங்கரமான 
விளைவை எதிர்பார்த்து அஞ்சுவதுபோல, சிந்தனை வயப்‌ 
பட்டு அவர்கள்‌ நீண்டநேரம்‌ அப்படியே நின்றிருஈ்கனர்‌. 
புல்பா கூறியது பொய்யாகிவிடவிலலை. அவன தீர்க்க 
தரிசன த்தோடு கூறிய ஒவ்வொன்றும்‌ அப்படியே நடந்‌ 
தன. கனிவ எனற இடத்தில்‌ நடநத துரோகத்திற்குப்‌ 
பிறகு அந்தத்‌ தலைவனின்‌ தலையையும்‌ பிற உயர்ந்த 
ராணுவ வீரர்களின்‌ தலைகளையும்‌ துண்டித்துக்‌ கம்புகளில்‌ 
குத்திவைத்‌ தனர்‌. 


அதன்‌ பிறகு புல்பா என்னவானான்‌? தனது ரெஜி 
மெண்டோடு போலந்து தேசத்திற்குள்‌ வெகுதூரம்‌ முன்‌ 
னேறிப்‌ பதினெட்டு கரங்களையும்‌ போப்பாண்டவனின்‌ 
தொடர்பு கொண்ட கோவில்கள்‌ நாற்பதையும்‌ தீயிட்டுக்‌ 
கொளுத்தி கிராகவ்‌ சமீபமாக வந்துவிட்டான்‌. பல 
பிரபுக்களைக்‌ கொன்று, அவர்களுடைய செலவமிகுந்த 
மாளிகைகளைச்‌ குறையாடினான்‌. பல ஆண்டுகளாகச்‌ 
சேமித்து வைத்திருந்த பழம்பெரும்‌ “ஓய்ன்‌” போன்ற 
பானங்கள்‌ நிறைந்த பெரிய பெரிய மதுக்‌ கிடங்குகளை 
உடைத்து அவைகளைப்‌ பூமியில்‌ வெள்ளமாக வாரி 
இறைத்தான்‌. கோஸக்குகள்‌ தங்கள்‌ எதிர்‌ வநீத எல்லா 
வற்றையும்‌, விலையுயாந்த ஆடை அணிகலன்களையும்‌ இழமித்‌ 
துச்‌ சின்னாபின்னப்படுத் தினர்‌. “எதையும்‌ விட்டுவைக்கா 
தீர்கள்‌” என்று புல்பா கூறினான்‌. கருமை படர்ந்த கண்‌ 
கள்‌ உள்ள பெண்களிடம்கூட கோஸக்குகள்‌ கருண 
காட்டவில்லை. முத்து ஈகையிளிரும்‌ முகமும்‌, வெள்ளை 


பலபா பக 


நிற மார்பகங்களும்‌ கொண்ட கன்னிப்‌ பெண்களைக கூட 
அவர்கள்‌ விட்டு வைக்கவில்லை. பிரார்த்தனை மேடை 
யருகே சென்றும்கூட அவர்கள்‌ தங்கள்‌ உயிரைக்‌ 
காப்பாற்றிககொள்ள முடியவில்லை. புல்பா பிரார்த்தனை 
மேடையோடு சேர்த்து அந்தப்‌ பெண்களையும்‌ தீக்கிரை 
யாக்கனான்‌. பயங்கரமான அக்னிஐ-வாலையின்‌ மத்தி 
யிலே பரிதாபகரமான கூக்குரலுடன்‌ பலஜோடி பனிக்‌ 
கரங்கள்‌. வானத்தை நோக்கி உயர்ந்தன. அந்தக்‌ கூக்‌ 
குரல்‌ பூமியைக்கூட அசைத்து நாணலைக்கூட அநுதாபத்‌ 
கோடு வளைத்துவிட்டிருககும்‌. அனால்‌ அந்தக கொடுமை 
நிறைந்த கோஸக்குகள்‌ இதைக கவனிக்கவே இல்லை. வீதி 
யிலே போகும்‌ குழந்தைகளை தீ தங்கள்‌ ஈட்டியின்‌ முனை 
யில்‌ குத்தி அவர்களையும்‌ அந்தத்‌ தியில்‌ தூக்கி எறி 
தனர்‌. 

“நாசமாய்ப்போன போலர்துக்காரா்களே, இதுதான்‌ 
ஓஸ்டாப்பின்‌ மரணவிருந்து” என்று கத்தினான்‌ புலபா. 

இதைப்போன்ற மரண விருந்துகளை, ஒஸ்டாப்பின்‌ 
நினைவாக எல்லா நகரங்களிலும்‌ கிராமங்களிலும்‌ ஈடதீத 
ஆரம்பித்தான்‌ புல்பா. இவனுடைய இந்தப்‌ போக்கு 
போலந்து அரசாங்கத்தை விழித்தெழச செய்து, இவனது 
செயல்கள்‌ சாதாரண கள்ளர்‌ கூட்டத்தினர்‌ செய்கைகளை 
விட அளவுக்கு மீறியதாக இருந்ததால்‌, உடனே அந்தப்‌ 
பழைய போடோக்கியை ஐந்து ரெஜிமெணடோடு, 
அவனை தீ தவறாமல்‌ பிடித்து வரும்படி அனுப்பியது. 


தங்களை விரட்டி வருவோரிடமிருந்து அந்தக்‌ கோஸக்‌ 
குகள்‌ ஆறு நாட்கள்‌ தப்பித்துக்கொண்டு கிராமத்தின்‌ 
ஓதுக்குப்புறச்‌ சாலைகள்‌ வழியே ஓடினர்‌. வழக்கத்‌ இற்கு 
மாறான, இந்த நெடு நாகாய ஓட்டத்தால்‌ குதிரைகள்‌ 
களைத்துப்‌ போயிருந்தா லும்‌, கோஸக்குகளை அவைகள்‌ 
காப்பாற்றி இருக்கும்‌. அனால்‌ போடோக்கி, இந்த முறை 
தனக்களிக்கப்பட்ட காரியத்தில்‌ கண்ணுங கருத்துமாக 
இருந்து, சளைக்காமல்‌ அவர்களை விரட்டிக்கொண்டே 
வந்து டெனிஸ்டரின்‌ கரையில்‌, கைவிடப்பட்டுக கலனாகிப்‌ 
போயிருந்த ஒரு கோட்டையில்‌ தங்கி இருந்த புல்பாவை 
வளை த்துககொண்டான. 


௧16 தாசாஸ்‌ 


டெனிஸ்டரின்‌ கரையோரமாகச்‌ செங்குத்தாக 
உயாந்த பாறையின்‌ மேல அமைக்திருநத அக்கோட்டை 
யின்‌ உடைநீதுபோன கொ த்தளமும்‌, உதிர்க்து ஊசலாடிக்‌ 
கொண்டிருந்த சுவர்களும்‌ தீண்ணீரில்‌ நன்கு தெரிந்தன. 
பாறைகளும்‌ உடைந்துபோன கற்களும்‌ அந்தச்‌ செங்குத்‌ 
தான குன்றின்‌ உச்சியில்‌ நிறைந்து, எந்த நிமிஷமும்‌ 
கீழே சரிந்து விழுந்து விடுவதுபோலத்‌ தோன்றியது. 
திறந்த வெளியை நோக்கி இருக்கும்‌ அதன இரண்டு 
பக்கங்களிலும்‌ அரசர்‌ குலத்துத்‌ தலைவனான போடோககு 
புல்பாவைச்‌ சூழ்ந்துகொண்டான்‌. நான்கு நாட்கள்‌ அந்‌ 
தப்‌ போலந்துக்காரர்களைக கற்களாலும்‌ பாறைகளா லும்‌ 
திருப்பி அடித்துப்‌ பார்த்தனர்‌. ஆனால்‌ அவர்களுடையசக்‌ 
தியும்‌, உணவுப்‌ பண்டங்களும்‌ வரவரக குறைந்துவிடவே, 
எ திரிகளின்‌ அணியைப்‌ பிளந்து போராடியே தப்பித்துக 
கொள்ள புல்பா தீர்மானித்தான்‌. அந்தக்‌ கோஸககுகள்‌ 
தாங்கள்‌ நினைத்தபடியே போராடி வெற்றி பெத்றிருப்‌ 
பார்கள்‌. பாய்ந்தோடும்‌ அவர்களது புரவிகளும்‌ வேக 
மாக அவர்களைக்‌ கொண்டுபோய்ச்‌ சேர்த்‌ இருககும்‌. ஆனால 
எதிரிகளின்‌ அணியை உடைகஃப்‌ பயங்கரமாகப்‌ போரா 
டிக்‌ கொண்டிருக்கும்‌ வேளையில்‌, புல்பா “நில்லுங்கள்‌! 
கான்‌ என்னுடைய சுங்கானைத்‌ தவறவிட்டு விட்டேன்‌. 
நாசமாய்ப்போன போலந்துக்காரர்கள்‌ கரங்களில்‌ புகை 
யிலை நிறைந்த என்னுடைய சுங்கான்‌கூடக்‌ கிடைக்கக்‌ 
கூடாது” என்று கத்தினான்‌. வீட்டிலிருக்கும்‌ போதும்‌, 
வெளியே போராட்ட காலங்களிலும்‌, கடல்‌ மீதோ தரை 
மீதோ எங்கு சென்றாலும்‌, என்றும்‌ நீங்காத தனது தோழ 
னைப்‌ போன்ற அந்தச்‌ சுங்கானை தீ தேடக்‌ கழே இறங்கி, 
புற்றரையில்‌ தன கரங்களால்‌ தேடினான்‌. அந்தச்‌ சமயத்‌ 
தில்‌ சிப்பாய்களின்‌ ஒரு கூட்டம்‌ அவனது பலம்‌ வாய்ந்த 
கோள்களைப்‌ பிடித்துக கொண்டனர்‌. அவன்‌ தன்‌ தோள்‌ 
களைக்‌ குலுக்கி அந்தச்‌ சிப்பாய்களைக்‌ &ழேதளனி 
விட முயற்சித்தான்‌. அனால்‌ முன்னைப்போல அவர்கள்‌ 
கழே விழவில்லை. “வயதான தோஷம்‌, வயதான தோஷம்‌! ன்‌ 
எனறு அந்தச்‌ சக்திவாய்ந்த கோஸக கண்ணீர்‌ விட்டான்‌. 
ஆனால அவனுடைய வயோதிகம்‌ இதற்குக்‌ காரணம்‌ 
அல்ல. ஒரு மனிதனின்‌ சக்தி பலருடைய சக்திக்குப்‌ 


புல்பா 217 


பணிந்துவிட்டது; அவ்வளவுதான்‌. முப்பது பேர்களுக்கு 
மேல்‌ அவனது கரங்களையும்‌ கால்களையும்‌ பிடித்து 
அழுத்திவிட்டனர்‌. “நமது பறவையைப்‌ பிடித்து விட்‌ 
டோம்‌” என்று அந்தப்‌ போலந்துக்காரர்கள்‌ ஆனந்தத்‌ 
தோடு கூவினர்‌. “அந்த நாய்க்குத்‌ தகுந்த தண்டனையைப்‌ 
பற்றி இப்போது யோசிக்க வேண்டும்‌'' என்று மேலும்‌ 
அவர்கள்‌ கூறிக்‌ கொண்டனர்‌. பிறகு தங்கள்‌ தலை 
வனின்‌ அனுமதியின்‌ பேரில்‌, ஏல்லோருக்கும்‌ முன்‌ 
னிலையில்‌ அவனை உயிரோடு கொளுத்துவது என்று 
தீர்மானித்தனர்‌. அருகாமையில்‌, மின்னல்‌ பட்டு மேல 
பாகம்‌ எரிந்துபோன ஒரு மரத்தின்‌ அடி.த்துண்டு மட்டும்‌ 
இருந்தது. அதன்‌ அடிப்‌ பாகத்தோடு அவனை இரும்புச்‌ 
சங்கிலிகளால்‌ பிணித்து அவனது கரங்களை ஆணிகளால்‌ 
அந்த மரத்தோடு அடித்து விட்டனர்‌. தூரத்திலிருந்து 
பார்ப்பவர்களுக்குத்‌ தெரியும்‌ வண்ணம்‌ அவனை மரத்‌ 
துண்டின்‌ உயரத்தில்‌ கட்டிவிட்டு, அவன்‌ கால்களுக்குக்‌ 
கீழே விறகுகளை அடுக்கினார்கள்‌. ஆனால்‌ புல்பா கீழே 
கடப்பதையோ தன்னை உயிரோடு கொளுத்தப்‌ போகும்‌ 
நெருப்பைப்‌ பற்றியோ கவனிக்கவில்லை. உயரத்திலிருந்து 
பார்க்கும்போது உள்ளங்கைகளில்‌ நடப்பதுபோலக்‌ தெரி 
யும்‌ தனது கோஸக்குகள்‌, தங்களைத்‌ துரத்தி வருபவர்களை 
எதிர்த்து அடித்துக்‌ கொண்டே போவதை அந்தப்‌ பறி 
தாபத்துக குரியவன்‌ கவனித்துக்‌ கொண்டிருஈ்தான்‌. 


“எத்இரம்‌ அந்தக்‌ குன்றை நோக்கி ஓடுங்கள்‌ பிள்ளை 
களே, அந்தக்‌ காட்டுக்குப்‌ பின்னால்‌ இருக்கும்‌ குன்றை 
அடைந்துவிட்டால்‌ இவர்கள்‌ உங்களை அணுக முடியாது” 
என்று கத்தினான. 

ஆனால்‌ காற்று அவனது சொற்களை அவர்கள்‌ பக்கம்‌ 
கொண்டுபோக வில்லை. 


“அவர்கள்‌ தொலைந்தார்கள்‌, எல்லாம்‌ ஒரு சாதாரணச்‌ 
சாமானுக்காக விளைந்த வினை!?' என்று துயரத்தோடு 
கூறிக்‌ கொண்டே மின்னிச்‌ சுழன்றோடும்‌ டெனிஸ்டரைக்‌ 
கவணித்தான்‌. 


516 தாராஸ்‌ 


அவன்‌ கண்களிலே ஆனந்தம்‌ துள்ளியது. பதாக. 
ளிடையே இருந்து நான்கு படகுகளின்‌ முகத்‌, தோற்றம்‌ 
வெளியே வருவதைக்‌ கண்டான்‌. தன்னுடைய சக்தி 
அனைத்தையும்‌ உபயோகித்து உரத்த குரலில்‌ '“ஈதிக்கரைப்‌ 
பக்கம்‌ ஓடுங்கள்‌! நதிக்கரையை அடையுங்கள்‌! இடது 
புறமாகப்‌ போகும்‌ குன்றின்‌ பாதை வழியே செல்‌ 
அங்கள்‌. அங்கே படகுகள்‌ இருக்கின்றன. அவைகளை 
எடுத்துக்‌ கொள்ளுங்கள்‌. இல்லாவிட்டால்‌ இவர்கள்‌ 
உங்களை விரட்டிக்கொண்டே இருப்பார்கள்‌” என்று 


கத்தினான்‌: 


இந்தச்‌ சமயம்‌ காற்றுச்‌ சாதகமாக வீசவே, 
அவனது சொற்கள்‌ எல்லாம்‌ கோஸக்குகளுக்குக்‌ கேட்‌ 
டன. இதனால்‌ அவன்‌ தலைமீது ஒரு கோடரியின்‌ அடி 
விழுக்து அவன்‌ கண்‌ முன்னே எல்லாமே சுழல ஆரம்‌ 
பித்தது. 


அந்தக கோஸக்குகள்‌ முழு வேகத்தோடு அந்தக 
குன்றின்‌ சரிவில்‌ இறங்கிக்கொண்டிருந்தனர்‌. ஆனால்‌ 
எதிரிகளும்‌ அவர்கள்‌ பின்னே அரத்திக்கொண்டே சென்‌ 
ந்னா. மேலும்‌ பாதையும்‌ பலவிதமாகச்‌ சுற்றிச்‌ சுழன்று 
போனதால்‌ அவர்களுடைய வேகம்‌ தடைப்பட்டது. ஒரு 
கணம்‌ அவர்கள்‌ '“நாம்‌ தொலைந்தோம்‌ தோழர்களே? 
என்று பேசாமல்‌ நின்றுவிட்டனர்‌. பிறகு தங்கள 
சாட்டைகளை உயர்த்திச்‌ ட்டிச்‌ சத்தம்‌ கொடுத்தனர்‌. 
உடனே அந்தத்‌ தார்த்தாரியக குதிரைகள்‌ பாம்புகளைப்‌ 
போல நீட்டிக்கொண்டு அந்தக்‌ குன்றின்‌ பாறைகளைக்‌ 
கடந்து, பூமியிலிருந்து மேலே பறந்து டெனிஸ்டரில்‌ 
குதித்தன. இரண்டு வீரர்கள்‌ மட்டும்‌ கதியில்‌. குதிக்க 
முடியாமல, உயரத்திலிருந்து கீழே விழுந்து அந்தப்‌ பாறை 
களில்‌ குதிரைகளோடு ஒரு சப்தமுமின்‌ றி இறந்துவிட்ட 
னர்‌. மற்றவர்கள்‌ இதற்குள்‌ தங்கள்‌ குதிரைகளுடன்‌ 
85 திக்கொண்டே சென்று தங்கள்‌ படகுகளை அவிழ்த்‌ 
தனர்‌. போலநீதுக்காரர்கள்‌ குன்றின்‌ உச்சியை அடைந்‌ 
ததும்‌, தாங்கள்‌ இதுவரை கேள்விப்படாத இநதக 
கோஸக்குகளின்‌ சாகஸத்தைக கண்டு ஒன்றும்‌ செய்ய 
முடியாமல்‌ தாமும்‌ அதைப்போல்‌ குதிப்பதா வேண்டாமா 


யுல்பா 210 


என்று யோசித்துக்கொண்டே கின்றனர்‌. ஆனால்‌ அவர்‌ 
களில்‌ ஒருவன்‌ மட்டும்‌ துணிச்சலுடன்‌ கொஞ்சம்‌ கூட 
யோசிக்காமல்‌ அந்தக்‌ கோஸக்குகளைப்‌ போலவே ஆகா 
யத்தில்‌ தன்‌ குதிரையைத்‌ தட்டிவிட்டான்‌. தட்சணமே 
தன்‌ குதிரையுடன்‌ அதல பாதாளப்‌ பாறைகளில்‌ விழுந்து 
மாண்டான்‌. அந்த இளம்‌ கர்னல்‌ ஆன்றியை மயக்கிக்‌ 
கொண்டு போன அந்த இளம்‌ போலந்துப்‌ பெண்ணின்‌ 
தமையன்‌. அவனுடைய உடல்‌ கூர்மையான பாறைகளில்‌ ' 
மோ திக்கிழிந்து அவனுடைய மூளை இரத்தத்தோடு கலந்து 
குன்‌ றின்‌ பாறைகளின்‌ ஊடே வளர்ந்திருந்த புதர்களில்‌ 
பட்டுத்‌ தெறித்தது. 

புல்பா தன்‌ தலையில்‌ விழுந்த அடியிலிருந்து உணர்வு 
பெற்று டெனிஸ்டரைக்‌ கவனித்தபோது, கோஸக்குகள 
படகுகளில்‌ வேகமாகச்‌ சென்றுகொண் டி.ருக்தனா. மேலே 
இருந்து அவர்களை நோக்கிப்‌ பாயும்‌ குண்டுகள்‌ அவர்களை 
அணுக முடியாமல்‌ தண்ணிரில்‌ அமிழ்ந்துவிட்டன. 
அந்தக்‌ ழெட்டுத்‌ தலைவனின்‌ கண்களில்‌ ஆனந்தம்‌ மின்‌ 
னிட்டு ஜொலித்தது. 


“போய்‌ வாருங்கள்‌ தோழாகளே, எனனை நினைவில்‌ 
வைத்துககொள்ளுங்கள்‌. மறு வசந்தத்துற்கு மறுபடியும்‌ 
மற்றொரு மகத்தான போருக்கு இங்கே வாருங்கள்‌!” 
என்று அவர்களை நோக்கெ கத்தினான்‌. பிறகு, 


“நாசமாய்ப்போன போலந்துக்காரர்களே இப்போது 
என்ன சொல்லு நீர்கள்‌? கோஸக்குகளை நடுங்கவைக்கக்‌ 
கூடிய சக்தி உலகத்தில்‌ எங்குமே கிடையாதென்பகைத்‌ 
தெரிக்துகொண்டீர்களா? கொஞ்சம்‌ பொறுங்கள்‌! 
கிருஸ்தவ மதத்தின்‌ பழம்‌ பிரிவைச்‌ சேர்ந்த ரஷ்யன்‌ 
எப்படிப்பட்டவன்‌ என்பதைக்‌ தெரிந்துகொள்ளும்‌ நாள்‌ 
வரும்‌! வெகு தூரத்திலிருக்கும்‌ பலர்‌ அதைப்‌ பற்றி 
இப்போதே பேச ஆரம்பித்துவிட்டனர்‌. ருஷ்ய பூமியி 
லிருந்து ஒரு அரசன்‌ தோன்றுவான்‌. அவனுக்கு முன்னே 
பணிந்து போகாத சக்தியே உலகத்தில்‌ இருக்காது” 
என்றான தாராஸ்‌ புல்பா. 















KU ந்‌ 
விறகுசளில்‌ இப்‌. பிடித்து வாக மேலெழும்‌ 7 
அவனது கால்களைப்‌ பற்றிக்கொண்டு மரத்தையும்‌ பிடித 
துக்‌ கொண்டது... ஆனால்‌ இந்த நெருப்பு, க்க ந 
உலகத்திலிருககும்‌ ம்‌ எந்தச்‌ சக்திதான்‌ ருஷ்யரில்‌ பத்‌ 
சக்தியை வெல்ல முடியும்‌! க 


ப டெனீஸ்டர்‌ தி சிறியது அல்ல. அதனுடைய ஒகர. 
: கதிகள்‌ பல. அடர்ந்த புதர்களும்‌, ஆழமான பகுதிகளும்‌ எத 
பலவிதக்‌ குழிகளும்‌ நிறைந்தது. ஆனால்‌ அதன்‌ கண்ணாடி! | 
போன்ற மின்னுகின்ற மேல்‌ பரப்பின்‌ மீது பன்ன! 
கூவிக்‌ கொண்டும்‌ நீர்‌ வாத்துகள்‌ வேகமாகப்‌ பெருமிதத்‌ a 
தோடு தவழ்ந்து கொண்டும்‌ போகும்‌. அதன்‌ கரைகளில்‌ ' ட்‌ 
அடர்ந்த நாணல்‌ புதர்களிடையே பலவிதமான காடை | 
களும்‌ சிவப்புறிறக்‌ கழுத்துக்களை உடைய ப றவைகளும்‌. ' 
மறைந்துவாழும்‌. அந்தக்‌ கோஸக்குகள்‌ அமைதியாகத்‌... 
தங்களுடைய குறுகிய இரண்டடுககுத்‌ துடுப்புகளுடைய 
படகுகளை - அழமற்ற திட்டுகளில்‌ கொண்டு ப. 4 டம்‌ 
செலுத்திக்‌ கொண்டே பறவைகளை எழுப்பிக்‌ கொண்டும்‌ ட ்‌ 
தங்களுடைய தலைவனைப்‌ பற்றிப்‌ a a பிடிது 
சென்றனர்‌... 





